த . பா . நி . ( க.வெ. ) வரிசை எண் -505 


நீர்ப்பாசனம் 


ஆசிரியர் 
டாக்டர் ம . வெ . ராமமூர்த்தி , 
பி . ஈ . ( ஆனர்ஸ் ) , எம்.எஸ்சி . ( பொறியியல் ) , எம் . எஸ் . 
( கார்நெல் , யு . எஸ் . ஏ . ) , பிஎச்.டி . , எம் . ஐ . ஏ.எச்.ஆர் . , 

பேராசிரியர் , பொறியியல் துறை 
தியாகராசர் பொறியியற் கல்லூரி , 

மதுரை . 


பாடநாடு 


ட்டுப் 


இறுவறை 


இரத் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


கற்க 


த . பா . நி . ( க.வெ.) வரிசை எண் -505 


நீர்ப்பாசனம் 


ஆசிரியர் 
டாக்டர் ம . வெ . ராமமூர்த்தி , 
பி . ஈ ( ஆனர்ஸ் ) , எம்.எஸ்சி . ( பொறியியல் ) , எம் , எஸ் . 
( கார்நெல் , யு . எஸ் . ஏ . ) , பிஎச்.டி . , எம் . ஐ . ஏ . எச் . ஆர் . , 

பேராசிரியர் , பொறியியல் துறை 
தியாகராசர் பொறியியற் கல்லூரி , 

மதுரை . 


. 


பாடநாள் 


கு 


மாரியம் 


பாது 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - October , 1973 


T.N.T.B.S. ( C.P. ) No. 505 


© Tamil Nadu Text Book Society 


IRRIGATION 


Dr. M. V. RAMAMOORTHY 


Price Rs . 7.90 


Published by the Tamil Nadu 
Text Book Society under the 
Centrally Sponsored Scheme of 
Production of books and litera 
ture in regional languages at 
the University level , of the 
Government of India in the 
Ministry of Education and 
Social Welfare ( Department of 
Culture ) , New Delhi . 


Printed by 
Jeevan Press , 
Madras - 5 . 


அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதின்மூன் 
றாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே 
கற்று வந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புகுமுக வகுப் 
பிலும் ( P.U.C. ) , 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் படிப்பு வகுப்பு 
களிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க ஏற்பாடு 
செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன்வந்துள்ள 
கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறைகளிலும் தொண்டு 
செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறை 
களில் நூல்கள் எழுதித் தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண் 
டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச் 
சியும் மன நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . 
இவ்வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை 
மாணவர்க்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற் த் தேவையான 
பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக் கழகம் ஆண்டுதோறும் 
எடுத்துவரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் நூல்கள் 
எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , இயற்பியல் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , தாவர 
வியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறைகளிலும் தனி நூல்கள் , 
மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான ‘ நீர்ப்பாசனம் என்ற இந்நூல் தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனத்தின் 

வெளியீடாகும் . கல்லூரித் 
தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து 
இதுவரை 540 நூல்கள் வெளிவந்துள்ளன . இந்நூல் மைய அரசு 
கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக் கழக 
நூல்கள்வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 
உழைப்பின் வாரா 

வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . 

காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெற வேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ்நாட்டுப் பல்கலைக் கழகங் 
களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் மனம் கலந்த 
நன்றி உரிய தாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 
II 


505 ஆவது 


உலக 


தோற்றுவாய் 


நீர்ப்பாசனம் ஒரு விரிவான , பல இயல்களை உள்ளடக்கிய 
விஞ்ஞானம் . நீரியல் . வேளாண்மையியல் , மண்ணியல் , 
நீரின் பண்பியல் , வானவியல் , இரசாயனம் , கட்டடவியல் , 
நில நீரியல் ஆகியவை நீர்ப்பாசனம் சம்பந்தப்பட்டவை . 
ஆகவே நீர்ப்பாசனத்தைப் பற்றி முழுமையாக எழுத 
வேண்டுமானால் சுமார் 3000 பக்கங்களுக்கு மேலாகவே 
எழுத வேண்டிவரும் . அப்பொழுதும் முழுமை பெற்றதாக 
உறுதியளிக்க முடியாது . எனவே , மிகவும் சுருக்கமாகவே 
நீர்ப்பாசனம் பற்றிய விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன . 


நீர்ப்பாசனப் பணி வடிவமைப்புகளைப் பற்றிய விரிவான 
விளக்கங்களும் மேற்கூறிய காரணங்களுக்காகவே தவிர்க்கப் 
பட்டுள்ளன 


மிகுந்த பிரயாசை எடுத்து நீர்ப்பாசனம் சம்பந்தப் 
பட்ட தனித்தன்மை வாய்ந்த ஆங்கிலச் சொற்களுக்குப் 
பொருத்தமான தமிழ்ச் சொற்கள் உபயோகப்படுத்தப் 
பட்டுள்ளன . உபயோகப்படுத்தும் இடத்தைப் பொறுத்தும் , 
பொருளைப் பொறுத்தும் இச் சொற்கள் பயன்படுத்தப்படு 
கின்றன . இவற்றில் திருத்தம் ஏதேனும் செய்ய வேண்டிய 
திருந்தால் , இச் சொற்கள் நடைமுறைக்கு முதலில் வந்த 
பிறகு , பொறியியற் குழுக்களின் சிபாரிசுகளின் வழியாக 
மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் . 


முதன் முறையாகத் தமிழ் மொழியில் இவ்விஞ்ஞானம் 
வெளியிடப்படுவதால் குறைகள் 

காணப்படலாம் . 
இவ்வாறு காணப்படும் குறைகளை ஆசிரியருக்குச் சம்பந்தப் 
பட்ட ஆசிரியர்கள் , விரிவுரையாளர்கள் , பேராசிரியர்கள் , 
பொறியாளர்கள் சுட்டிக் காட்டினால் பின்னர் வெளியிடப் 
படும் புத்தகங்களில் 

க்குறைகளை நீக்க உதவியாக 
இருக்கும் . 


டாக்டர் ம . வெ . ராமமூர்த்தி 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


- 


1. நீர்ப்பாசனம் - பொதுக்குறிப்புகளும் , சொற்பொருள் 
விளக்கமும் 

1.1 . நீர்ப்பாசனம் - 1-2 . நீர்ப்பாசனத் தேவை 
யும் முக்கியத்துவமும் 1.3 . பாசனத் திட்டங் 
களின் பயன்கள் 1.4 . நீர்ப்பாசன முறைகள் 
1.5 . நேரடிப் பாசனம் 1.6 . வற்றாப் பாசனம் 
1-7 . வெள்ளப் பாசனம் - 1-8 . நீர்த்தேக்கிப் பாச 
னம் -1.9 . நில நீர்ப் பாசனம் 1.10 . பாசனவிய 
லில் உட்பட்ட பணிகள் -1.11 . பாய்வுப் பாசனம் 
-1.12 . ஏற்றப் பாசனம் - 1-13 . இயற்கை வெள் 
ளப் பாசனம் -1.14 . பாய்வுப் பாசனத்தின் ஒருங் 
கமைப்பு . 


2. பயிர் வளர்ச்சிக்குத் தேவையான நீர் அளவு 


10 


- 


2-1 . பொதுக் குறிப்புகள் - 2-2 . நீர்த்தேவை 
2-3 . நீர்த்தேவையைக் குறிக்கும் அலகுகளின் 
சார்பு முறைகள் 2-4 . மாதிரிக் கணக்குகள் 
2-5 . ஆதாரக் காலம் 2-6 . நீர்த்தேவையைக் 
குறிப்பிடும் இடம் 2-7 . நீர்த்தேவையைப் 
பாதிக்கும் காரணிகள் - 2-8 . சில பயிர்களுக்கான 
டெல்டா மதிப்புகள் - 2-9 . சில குறிப்புகள் . 


3. நீரின் பண்பியல் 


20 


3.1 . பொதுக் குறிப்பு - 3-2 . நீரின் பண்பியலில் 
மாற்றுத் தொடர்ச் சங்கிலி - 3-3 . நீரின் பண்பிய 
லைப் பொறியியல் துறைக்கு உபயோகப்படுத்துதல் 
- 3-4 . அதிகபட்சப் பாய்வு வீதம் - 3-5 . பல வருட 
வெள்ளக் குறிப்புகளைக் கொண்டு அதிகபட்சப் 
பாய்வு வீதத்தை நிர்ணயித்தல் 3.6 . வெள்ளத் 
தொடர் வடுக்க முறைகள் -- 3-7 . தொடர் வடுக்க 
ஆய்வு முறைகள் 

3-8 . மாதிரிக் கணக்கு 
3-9 . நீர்ப்பிடிப்பியின் பரப்பளவு சூத்திரங்கள் 


vi 


பக்கம் 


3.10 . ஸ்ட்ரேஞ்சு அட்டவணை - 3.11 , நீர் வரை 
பட ஆய்வு முறை -3.12 , முதற்படி - 3-13 . கூட் 
டுச் சராசரி முறை - 3-14 . சம மழை வரைகோட்டு 
முறை -3.15 தீசன் பல்கோணம் – 3-16 . இரண் 
டாம் படி - 3-17 . மூன்றாம் படி -3.18 . நான்காம் 
படி - 3-19 . ஐந்தாம் படி - 3-20 . பின் குறிப்பு . 


42 : 


வீச்சு முறை 


4. பாய்வளவை 

4-1 , பொதுக் குறிப்பு -4.2 . இடத்தைத் தேர்ந் 
தெடுத்தல் 4-3 . இடத்தைக் குறித்தல் 
4.4 , 4.5 . குறுக்குப் பரப்பளவை அளத்தல் 
4.6 . இடைவெளிகளின் தூரங்கள் - 4-7 . ஆற்றின் 
அகலத்தை அளத்தல் -4-8 . ஸ்டேடியா முறை 
4-9 . கோண அளவை முறை - 4-10 . எதிர்க்கரை 

4.11 . ஒரு கரை வீச்சு முறை 
4-12 . ஆழங்களை அளத்தல் 4.13 . வேகத்தை 
அளத்தல் - 4.14 . நீரோட்டமானி முறை 
4-15 . பாய்வு வீதத்தைக் கணக்கிடுதல் 
4.16 . மிதவை முறை -4.17 . நீர் மட்ட மிதவை 
4-18 . இரட்டை மிதவைகள் - 4.19 . மிதவைக் 
குச்சிகள் -4.20 . மிதவை முறையில் பாய்வு வீதத் 
தைக் கணக்கிடுதல் - 4-21 . சரிவு - பரப்பளவு 
முறை -4.22 . கட்டட அமைப்புகளில் காணப்படும் 
நீர்மட்டங்களின் துணைகொண்டு பாய்வு வீதத்தை 
நிர்ணயித்தல் - 4-23 . அளவைக் கால்வாய்ப் பாய் 
தடங்கள் 

4.24 , வெஞ்சூரி பாய்தடம் 
4.25 . வெஞ்சூரி மானி . 


60 


- 


5. மண்படிவும் - மண்ணரிப்பும் 

5-1 , வண்டல் 5-2 . படுகை வண்டல் 
5.3 . ஆற்று வண்டலின் அளவையும் தன்மை 
யையும் நிர்ணயிக்கும் காரணிகள் - 5-4 . மிதவை 
வண்டலை அளக்கும் முறை- 5-5 . பல ஆறுகளில் 
எடுத்துச் செல்லப் படும் வண்டல் விகிதங்கள் 
5-6 . ஆறுகளில் கொண்டு செல்லப்படும் வண்டல் 
அளவு - 5-7 . படுகை வண்டல் -5.8 . வண்டல் படி 
வின் விளைவுகள் - 5-9 . வண்டல்மண் நிலத்தில் கால் 
வாய் வடிவமைப்பு - 5.10 . கென்னடியின் கோட் 
பாடு -5.11 , கென்னடிக் கோட்பாட்டின்படி கால் 


- 


viil 


பக்கப் 


வாயின் வண்டலைத் தூக்கிச் செல்லும் திறன் 
5.12 . மாதிரிக் கணக்கு - 5-13 . லேஸியின் கோட் 
பாடு- 5-14 . குறிக்கோள் நிலை படிந்த கால்வாய் 
கள் - 5-15 . செயற்கைக் கால்வாய்களில் படிந்த 
நிலை - 5-16 . ஆறுகளில் படிந்த நிலை - 5-17 . லேஸி 
யின் படிந்த நிலை சார்பு முறைகள் - 5-18 . மா 
மாதிரிக் 
சணக்கு - 5-19 . வரம்பு நிலை வேக விகிதத்தைப் 
பாதிக்கும் காரணிகள் - 5-20 . கென்னடிக் கோட் 
பாட்டிலுள்ள குறைபாடுகள் 5.21. பிரிவாயி 
லிருந்து வண்டலைக் கால்வாயிற் புகாவண்ணம் 
தவிர்க்கும் வழிகள் 5-22 . வளைந்த இறக்கை 
யுடன் கூடிய சிறகு சுவர்கள் - 5-23 . கண்மாயில் 
மண் 

படிவு 5-24 . கண்மாயில் வண்டல் 
படிவதைத் தவிர்க்கச் சில வழிகள் - 5-25 . மண் 
ணரிப்பு - 5-26 . மண்ணரிப்பின் விளைவுகள் - 5-27 . 
அரிப்பின் விளைவுகளிலிருந்து காக்கும் வழிகள் . 


-m 


86 


(6. தலைமைப் பணிகள் 


-- 


- 


பணி 


6.1 . தலைமைப் பணிகள் 6-2 . பிரிப்புப் பணி 
கள் - 6-3 . ( a ) சிற்றணை - ( b ) திடச் சிற்றணையின் 
சில குறைகள் ( c ) திடச் சிற்றணைக்கு மாற்றுப் 

( d ) தலை மதகு - ( e ) அரிப்பு மதகுகள் 
( f ) பிரிப்புச் சுவர் அல்லது பிரிக்குஞ் சுவர் 
( g ) வெள்ளக் கரைகள் - 6-4 . திருப்புப் பணிகளுக் 
குத் தகுந்த இடத்தைத் தேர்ந்தெடுத்தல் -6-5 . 
வண்டல் மண்ணில் கட்டப்படும் சிற்றணை வகைகள் 
-6-6 . ( a ) குத்து வீழ்ச் சிற்றணை - 6-7 . கட்டட 
வகைச் சரிவுச் சிற்றணை - 6-8 . உதிரிக்கல் வகைச் சரி 
வுச் சிற்றணை - 6-9 . நீர் மெத்தை கொண்ட சிற் 
றணை - 6-10 . ப்ளையின் கசிவுக் கோட்பாடு - 6-11 . 
நடைமுறையிலுள்ள குறைந்தபட்ச பரிமாணங் 
கள் . 

6-12 . பேராசிரியர் லேனின் கோட்பாடு 
6-13 . லேன் மேலும் கண்டவை 6.14 . லேனின் 
சலுகை பெற்ற ஊடுருவல் நீளம் - 6-15 . கோஷ்லா 
வின் கோட்பாடு - 6-16 . வரம்பு நிலை வெளிமுனைச் 
சரிவு -6-17 . சிபாரிசு செய்யப்பட்ட சில பாதுகாப் 

வெளிமுனைச் சரிவுகள் 6-18 . கோஷ்லா 
கோட்பாட்டை உபயோகிக்கும் முறை 
16-19 . எல்கை முறைகளின் முக்கிய வகைகள் - 


பான 


viii 


பக்கம் 


-- 


6-20 , தரைக்கனத்திற்கு வேண்டிய திருத்தம் 
6-21 . நீர் வெட்டுச் சுவர்களின் ஒன்றுக்கொன்று 
தலையீட்டிற்கு வேண்டிய திருத்தம் - 6-22 . தரைச் 
சரிவுத் திருத்தம் 6.23 . வெளி முனைச் சரிவு 
6.24 . சிற்றணையை அமைப்பதால் ஆற்றின் போக் 
கில் ஏற்படும் விளைவுகள் - 6-25 . வடிவமைப்பைப் 
பாதிக்கும் சில முக்கிய விளைவுகள் - 6-26 . சிற்றணை 
மேல்மட்டத் தடுப்பிகள் - 6-27 . தானே இயங்கு 

6-28 . தானே இயங்காத வகை 
6-29 . தலை மதகுகள் அல்லது கால்வாய் நீர் 
நிலைப்படுத்தி - 6-30. தலை மதகுகளின் பணிகள் 
6-31 . தலை மதகுகளின் முக்கிய வடிவமைப்பு அம் 
சங்கள் - 6-32 , வண்டலைத் தவிர்க்கும் வழிகள் 
6-33 . வண்டல் நீக்கிகள் -6.34 . வடிவமைப்பு அம் 
சங்கள் - 6-35 , வண்டல் பிரிப்பிகள் . 


பவை 


- 


117 


7. நீர்தேக்கிப் பணிகள் 

7-1 . நீர்தேக்கிப் பணிகள் - 7-2 . அணை கட்டத் 
தக்க இடம் தேர்ந்தெடுத்தல் - 7-3 . தக்க இடம் 
தேர்ந்தெடுப்பதற்கான மற்றக் காரணிகள் - 
7-4 . மற்றச் சிறு காரணிகள் - 7-5 . மூன்று முக்கிய 
முன்னோடி ஆய்வுகள் 7-6 , பொறியியல் ஆய்வு 
கள் 7.7 . கொள்ளளவை நிர்ணயித்தல் 
7-8 . புவியியல் ஆய்வுகள் - 7-9 . நீரின் பண்பியல் 
ஆய்வுகள் -7.10 . தேக்கக் கொள்ளளவை நிர்ண 
யித்தல் 7.11 , அணைகளும் அவைகளின் சிறப் 
பியல்புகளும் - 7.12 , விரைப்பு அணைகள் 
7-13 . விரைப்பற்ற அணைகள் 7.14 . பலவித 
அணைகளின் சிறப்பியல்புகளை 

சிறப்பியல்புகளை ஒப்பிடுதல் 
7-15 . ஈர்ப்பு வகை அணைகள் - 7-16 . நீர்விசை 
7-17 . மேல் தூக்கு விசை - 7-18 . கற்பித நீர் நிலை 
யியல் அழுத்தம் - 7-19 . எளிய குறிக்கோள் வகை 
--7-20 . எளிய நடைமுறை வகை 

7-21 , மேல் 
தூக்கு அழுத்தத்தைக் கட்டுப்படுத்துதல் 
7-22 . மேல் தூக்குப் பரப்புகள் 

7-23 . மேல் 
தூக்கு விசையைக் கணக்கிடுதல் 7-24 . மண் , 
வண்டல் விசைகள் 7.25 . அலை விசை 
7-26 . பூகம்ப விசை 7-27 . கல் அணையின் நிறை 
-7-28 . அடித்தளத்தின் நிறை 7-29 . அடித் 


ix 


பக்கம் 


- 


தளத்தின் மேல்நோக்கு எதிர்விசை - 7-30 . ஈர்ப்பு 
வகை அணைகளின் நிலைப்புத் தன்மைக்கு வேண்டிய 
காரணிகள் 

7-31 . குறு அணையின் தொடக்கப் 
புற உரு 7-32 . அணையின் செயல்முறை மேல் 
மட்ட அமைப்புகள் - 7-33 . அணையை மண்டலங் 
களாகப் பிரித்தல் 7-34 . மேற்பாய்வில்லாப் 
பகுதியில் மண்டலங்கள் - 7-35 . மேற்பாய்வுள்ள 
பகுதியில் மண்டலங்கள் - 7-36 . கான்கிரீட் அணை 
களில் வெடிப்புகள் ஏற்படுவதைக் கட்டுப்படுத்தல் 
-7-37 . அணைகளில் வடிகால் சுரங்கங்களை அமைத் 

7-38 . தக்க அடித்தளத்தைத் தயார் செய் 
தல் - 7-39 . தக்க மேல் தளம் தயாரித்தல் - 7-40 . 
அடித்தளத்தில் சிமெண்டுப்பால் பாய்ச்சுதல் 
7.41 . உயரழுத்தத்துடன் பால் பாய்ச்சுதல் . 


தல் 


162 


8. வழிப்பிகள் 

8-1 . பொதுக் குறிப்பு - 8-2 . வழிப்பி வடிவமைக் 
கத் தேவையான குறிப்புகள் - 8-3 . வடிவமைப்பு 
வெள்ள நீர் வரைபடம் - 8-4 . நீர் மட்டத்திற்கும் 
வழிப்பியின் உச்சி மட்டத்திற்கும் உள்ள இடை 
வெளி - 8-5 . வழிப்பியின் வகைகள் 

8-6 . நியம 
மான மேல்மட்ட வழிப்பிகள் 8-7 . மற்ற வகை 
மேல்மட்ட உருவங்கள் 8-8 . தடுப்பிகள் 
பொருத்தப்பட்ட வழிப்பிகள் 

8-9 . ஸைஃபன் 
வழிப்பிகள் 8-9 . ( a ) சேண உரு ஸைஃபன் 
( b ) வல்யூட் ஸைஃபன்கள் - 8-10 . சறுக்கு வழிப்பி 
கள் அல்லது தொட்டி வழிப்பான்கள் 
8-11 . பக்கக் கால்வாய் வழிப்பிகள் - 8-12. குழாய் 
வழிப்பிகள் - 8.13 . வழிப்பியின் கீழ்மட்டத்தில் 
நீர்ச்சக்தியை சிதைத்துக் குறைக்கும் வழிப்பிகள் 
8-14 . முதல் வகை - 8.15 . இரண்டாம் வகை 
8.16 . மூன்றாம் வகை - 8-17 . நான்காம் வகை . 


191 


9. மண் அணைகள் 

9-1 . பொதுக் குறிப்புகள் 9.2 . மண்ணணை 
களுக்குத் தகுந்த அடித்தளங்கள் 9.3 . மண் 
ணணைக்கு வேண்டிய பொருள்கள் - 9-4.மண்ணணை 
களைப் பாதுகாப்பான முறையில் வடிவமைக்கும் 
பொழுது கவனத்திற் கொள்ள வேண்டியவை 


பக்கம் 


9-5 . மேற்பாய்வைத் தடுத்தல் - 9-6 . அணையின் 
சில மாதிரிக் குறுக்கு வெட்டுத் தோற்றமைப்புகள் 
--9-7 . மாதிரி- A வகை அணைகள் - 9-8 . மாதிரி- B 
வகை அணைகள் - 9-9 . மாதிரி- C வகை - 9.10.மண் 
ணணைகளில் வடிகாலமைப்புகள் - 9-11 . நீர்க்கசிவு 
மேற்கோட்டை நிர்ணயித்தல் . 


206 


* 


- 


10. கண்மாய்க் கரைமேடுகள் 

10-1 . கண்மாய் - 10-2 . கரைமேடுகளின் விதங் 
கள் - 10-3 . கரைமேடுகள் சேதமடையக் காரணி 
கள் - 10-4 . கரைமேடுகளின் திட்டவரை அளவு 
கள் 10-5 . மாதிரி- A வகைக் கரைமேடு 
10-6 . மாதிரி- B வகைக் கரைமேடு -10-7 . மாதிரி 
--C வகைக் கரைமேடு - 10-8 . நீர்க்கசிவு மேற் 
கோடு - 10-9 . கரைமேட்டின் வெளிச்சரிவில் வடி 
கால் அமைப்பு 10-10 . உடைப்புப் பகுதிகள் 
10-11 , மேட்டுச் சரிவுகளில் சரிவுத்தளம் அமைத் 

10-12 . கரை மேட்டில் இணைப்புகள் 
10-13 . கண்மாய் மதகுகள் - 10-14 . நுழைவாய்க் 
கிணறு - 10-15 . காண்மாய் மிஞ்சிய பணிகள் 
10-16 . மிஞ்சிய சிற்றணை 10-17 . மிஞ்சிய 
சிற்றணை வகைகள் - 10-18 . சிற்றணைக்குத் தகுந்த 
இடங்கள் 10-19 . மட்ட வெளியேற்றிகள் 
10-20 . மிஞ்சிய கால்வாய் 10-21 . குழுக் கண் 
மாய்கள் 10-22 . குழுக் கண்மாய்களின் குறை 
பாடு - 10-23 . நீர்ப்பிடிப்பியின் மூலம் வெளிப்பாய் 
வைக் கணக்கிடும் முறை 

10-24 . மாதிரி வடி 
வமைப்புக் கணக்கு . 


தல் 


- 


233 


11. பங்கீட்டுப் பணிகள் 

11.1 . பங்கீட்டுப் பணிகள் 11.2 . பங்கீட்டுக் 
கால்வாயின் வகைகள் -11.3 . பாசனக் கால்வாய் 
களின் பாதைகளை நிர்ணயித்தல் -11.4 . பங்கீட்டு 
முறையில் கால்வாய்களின் பாதைகளை வடிவமைக் 
கும்பொழுது கவனிக்க வேண்டியவை - 11-5 . கால் 
வாய்களின் சில திட்டவரையளவுகள் -11.6 . ஈடு 
செய்யப்பட்ட பள்ள ஆழம் - 11-7 . பெர்ம்கள் 
11.8 . வளைவான பாதையில் கால்வாய் அமைத்தல் 

11.9 . சிக்கனமான குறுக்குவெட்டமைப்பு 


xil 


பக்கம் 


11.10 . போக்குவரத்துப் பாதையைக் கால்வாய்க் 
கரையில் அமைத்தல் - 11-11. வெட்டுக் குழிகள் 
11-12 . உதவாக் கரைமேடுகள் - 11-13. நீர்ச் சிக் 
கல் - 11-14 . நீர்ச்சிக்கல் உண்டாகக் காரணங்கள் 
-11.15 , நீர்ச்சிக்கலைத் தவிர்க்கும் வழிகள் 
11.16 . கால்வாய்களில் நீர்ப்புகாத்தளம் அமைத் 
தல் -11-17 . தள வகைகள் -11.18 . கான்கிரீட் 
தளம் -11.19 . ஷாட்கிரீட் தளம் 11-20 . செங் 
கல் தளம் 11.21 . தார் வகைத் தளங்கள் 
11.22 . மண் வகைத் தளங்கள் - 11-23 . கல் தளங் 
கள் - 11-24 . நீர்ச்சிக்கலுள்ள பகுதிகளில் வடி 
கால் அமைத்தல் . 


-- 


256 


12. கட்டுப்படுத்திப் பணிகள் 


12-1 . பொதுக் குறிப்பு 

12.2 . தலை மதகு 
12-3 . குறுக்கு மதகு - 12-4 . கால்வாய் வீழ்ச்சி 
12-5 . வீழ்ச்சிகளின் வகைகள் 12-6 . செவ்வகச் 
சிற்றணை வீழ்ச்சி - 12-7 . கலுங்கு வகை வீழ்ச்சி 
12-8 . ஸைஃபன் கிணறு வீழ்ச்சி - 12-9 . சறுக்கு 
வீழ்ச்சிகள் - 12-10 . கால்வாய் வெளியேற்றிகள் 
12-11 . வண்டல் வெளியேற்றிகள் 12.12 . உபரி 
நீர் வெளியேற்றி - 12-13 . கடைநிலை வெளியேற்றி 
கள் - 12-14 . பாசன வெளி வழிகள் -- 12-15 . சார் 
வெளி வழிகள் 12-16 . சாரா வெளி வழிகள் 
12.17 . அரை மாட்யூல்கள் 12.18 . கிப் மாட் 
யூல்கள் . 


- 


273 


13. குறுக்கு வடிகாற் பணிகள் 


- 


13-1 . பொதுக் குறிப்பு - 13-2 . அக்விடக்டு 
13-3 . அக்விடக்டு ஸைஃபன் அக்விடக்டுகளின் 
வகைகள் - 13-4 . பாசனச் சிறுபாலம் - 13-5 . பாச 
னப் பெட்டி உரு சிறுபாலம் 13.6 . பாசனக் 
குழாய் அக்விடக்டு - 13-7 . ஸைஃபன் அக்விடக்டு 
- 13-8 , பாசன ஸைஃபன் சிறுபாலம் -13-9 . சூபர் 
பாஸேஜ் 13-10 . சம மட்டக் கடத்திகள் -- 
13-11 . உள் வழி - வெளி வழிகள் . 


. 


xii 


பக்கம் 


287 


* 


14. ஆற்று நீர் வழிப்படுத்திப் பணிகள் 

14-1 . நீர் வழிப்படுத்தலின் அவசியம் 
14-2 . ஆறுகளின் வகைகள் 14-3 . நீர் வழிப் 
படுத்தலின் வகைகள் 14-4 . நீர் வழிப்படுத்தும் 
முறைகள் - 14-5 . வெள்ளக் கரைகள் - 14-6.வழிப் 
படுத்திக் கரைகள் - 14-7 . குறுக்குக் கரைகள் 
14-8 . குறுக்குக் 

கரைகளின் அமைப்புகள் 
14-9 . தெனஹி குறுக்குச் சுவர்கள் - 14-10 . ஹாக்கி 
மட்டை உரு குறுக்குச் சுவர்கள் - 14-11 . வெட்டுப் 
பாதைகள் -14.12 . கரையிற் சரிவுத்தளம் அமைத் 
தல் -14.13 . புதையும் தரைத் தளம் - 14-14 . பிட் 
சிங் செய்யப்பட்ட தீவுகள் - 14-15 . மூழ்கு நிலை 
குறுமட்ட அணைகள் - 14-16 . மூடி அணைகள் . 


மேற்கோள் நூற்பட்டியல் 


308 


கலைச்சொற்கள் 


309 


** 
. 


1. பொதுக் குறிப்புகளும் சொற்பொருள் 

விளக்கமும் 


1.1 . நீர்ப்பாசனம் 
தாவர வாழ்வின் தடையிலா வளர்ச்சிக்காகச் 

சாகுபடி 
செய்யக்கூடிய நிலங்களில் செயற்கை முறையில் நீரை வார்ப்பது 
நீர்ப்பாசனம் என்று கூறப்படுகிறது . நிலத்தில் 

நிலத்தில் நேரடியாக 
விழும் மழை நீரால் பயிரை வளர்ப்பது ‘நீர்ப்பாசனம் என்று 
சொல்லப்படுவதில்லை . இப்படிப்பட்ட நிலத்தை மானாவாரி 
அல்லது வானம் பார்த்த பூமி என்றும் , இப் பயிர்களை மானா 
வாரிப் பயிர் அல்லது மழை வளர்ப்புப் பயிர் ( Rain grown crops ) 
என்றும் அழைக்கிறோம் . செயற்கை முறையில் வார்க்கப்படும் 
நீரைப் பாசன நீர் ( Irrigation water ) என்றும் , வளர்க்கப்படும் 
பயிரைப் பாசனப் பயிர் ( Irrigation crop ) என்றும் அழைக்கிறோம் . 
செயற்கை முறையில் நீர் வார்த்துப் பயிரை வளர்க்கச் செயல் 
படும் முறைகளை விளக்கும் விஞ்ஞானம் நீர்ப்பாசனவியல் 
( Irrigation Engineering ) எனப்படும் . மேற்கூறப்பட்ட 
திட்டங்களைச் செயலாக்கும் 

வகையில் 

மேற்கொள்ளப்படும் 
கட்டட வேலைகளைப் பாசனப் பணிகள் ( Irrigation works ) 
என்கிறோம் . 


1.2 . நீர்ப்பாசனத் தேவையும் ( Necessity ) முக்கியத்துவமும் 

( Importance ) 

ஒரு பயிரைச் சாகுபடி செய்வதென்றால் , சாகுபடி செய்யும் 
காலம் முழுவதிலும் அவ்வப்போது குறிப்பிட்ட இடைவெளிகளில் 
குறிப்பிட்ட அளவு நீர் தேவைப்படுகிறது . நேரடியாக நிலத்தின் 
மீது விழும் மழை நீரின் அளவு மேற்கூறப்பட்ட இரு தேவை 
களையும் பூர்த்தி செய்யுமாயின் , பாசன நீரின் அவசியமிராது . 
உதாரணமாக , இங்கிலாந்தில் பயிர் வளர்ச்சிக்குத் தேவையான நீர் 


2 


நீர்ப்பாசனம் 


போதுமான அளவு குறிப்பிட்ட காலத்தில் மழையிலிருந்து 
கிடைப்பதால் நீர்ப்பாசன முறைகளைப் பயன்படுத்த வேண்டிய 
அவசியம் அவ்வளவாக இல்லை . அதிக வெப்ப நாடுகளிலும் 
( tropical countries ) மித வெப்ப நாடுகளிலும் ( sub - tropical 
countries ) நிலத்தில் நேரடியாக விழும் மழை , ஒன்று போதுமான 
அளவு இல்லாததாகவோ பயிர் வளர்ச்சிக்குத் தேவையான 
காலத்தில் இல்லாததாகவோ உள்ளது . மேலும் , மழையின் 
அளவும் ( amount ) , தொடர்வடுக்கமும் ( frequency ) வெப்ப நாடு 
களில் வெவ்வேறு பாகங்களில் வேறுபட்ட நிலையில் உள்ளதால் , 
அந் நாட்டின் ஒரு பகுதியில் பாசன நீர் தேவைப்படும் பயிர் 
களுக்கு வேறு பகுதியில் அதே பயிருக்கு அது தேவைப்படுவதில்லை . 

நம் நாட்டில் தமிழ்நாடு , பஞ்சாப் , உத்தரப் பிரதேசம் ஆகிய 
மாநிலங்களில் மிக முக்கிய நீர்ப்பாசனப் பணிகள் உள்ளன . நீர்ப் 
பாசனமில்லாமல் வேளாண்மை செய்யவே இயலாத பிரதேசத் 
திற்கு வறண்ட பிரதேசம் ( arid region ) என்று பெயர் . நீர்ப் 
பாசனமில்லாமல் தர மில்லாப் பயிர்களை (inferior crops ) மட்டும் 
சாகுபடி செய்யக்கூடிய பிரதேசம் குறை வறண்ட பிரதேசம் 
( semi - arid region ) எனப்படும் . 


1.3 . பாசனத் திட்டங்களின் பயன்கள் 

( i ) நிலையுள்ள வெற்றிகரமான பயிர் விளைச்சலைக் கொடுத்து 
நாட்டின் பொதுவான வளர்ச்சிக்கு உதவுகிறது . நம்பகமான 
பாசனநீர் வசதியால் ( assured water supply ) ஒரே ஆண்டில் 
பயிர்களை இருமுறை அல்லது மும்முறைகூட வளர்க்க முடிகிறது . 
அந்த அளவிற்கு ( extent ) உணவு உற்பத்தி அதிகமாகிறது . 
சுருங்கக் கூறின் வளமில்லாப் பூமியை ( unproductive land ) வளம் 
பெறச் செய்கிறது . 

( ii ) பஞ்சம் வராமல் தடுக்கிறது . 
( iii ) வேலை வாய்ப்பு அளிக்கிறது . 

( iv ) நிலத்தின் மதிப்பை ( value of land ) அதிகரிக்கச் 
செய்கிறது . 

( v ) நீர்ப்பாசனத் திட்டங்களைச் செயல்படுத்தும் வகையில் 
நீர் மின்சக்தி உற்பத்தி ( hydro- tlectric power production ) , நீர்ப் 
போக்குவரத்து ( inland navigation ) , உல்லாசப் பொழுதுபோக்கு 
வசதிகள் ( recreation facilities ) , மீன் உற்பத்தி ( Fisheries ) , காட்டு 
விலங்கு பராமரிப்பு ( wild - life preservation ) ஆகியவை கிளைப் 
பயன்களாகக் ( side products ) கிடைக்கின்றன . 


(பொதுக் குறிப்புகளும் சொற்பொருள் விளக்கமும் 


3 


( vi ) அரசுக்கு வருவாயைக் கொடுக்கிறது . 

இவ்வாறு பல பயன்கள் ஒருங்கே கிடைக்கப்பெறும் திட்டத் 
திற்குப் பல்நோக்குத் திட்டம் ( Multi purpose Project ) எனப் 
பெயர் . 


1.4 . நீர்ப்பாசன முறைகள் ( Types of irrigation ) 

( i ) நேரடிப் பாசனம் ( Direct irrigation ) அல்லது ஆறு , 
வாய்க்கால் பாசனம் ( River , canal irrigation ) . 
( ii ) நீர்த்தேக்கிப் பாசனம் ( Storage irrigation ) 

( அல்லது 
பள்ளத்தாக்குப் பாசனம் ( Valley irrigation ) . 

( iii ) குறை மண்ணீர்ப் பாசனம் அல்லது நில நீர்ப்பாசன ம் 
( Sub -soil water irrigation ) அல்லது கிணற்றுப் பாசனம் ( Well 
firrigation ) . 


1.5 . நேரடிப் பாசனம் 

இம் முறையில் ஆற்றிலிருந்து நேரடியாகப் பெருவாய்க்கால்கள் 
{ main canal ) மூலம் பாசன நீர் எடுத்துச் செல்லப்படுகிறது . 
ஆற்றிலுள்ள நீர்மட்டத்தை நிலைப்படுத்த ( control of water level ) 
நீர்ப்பிரிப்புச் சிற்றணை ( diversion weir ) அல்லது அணைக்கட்டு 
{ barrage or anicut ) ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் . உதாரண 
மாகக் கல்லணை ( Grand anicut ) , கிருஷ்ணா அணைக்கட்டு ( Krishna 
barrage ) முதலியன இவ்வகையைச் 

சார்ந்தவை . இவ்வாறு 
ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் பாசனப் பணிகளுக்குத் தலைமைப் 
பணிகள் ( Head works ) எனப் பெயர் . 

படம் 1-1 - ல் நேரடிப் பாசன முறை விளக்கப்படுகிறது . 


1-6 . வற்றாப் பாசனம் ( Perennial irrigation ) 

பயிர் வளர்ச்சிக் காலம் முழுவதும் தலைமைப் பணியிலிருந்து 
நீர் கிடைக்கப் பெறுமாயின் அப்பாசனத்திற்கு வற்றாப் பாசனம் 
என்று பெயர் . வற்றா ஆறுகளிலிருந்து ( perennial river ) சில 
கால்வாய்களுக்கு ஆண்டு முழுவதும் நீர் கிடைக்க வாய்ப்புண்டு . 
இவ்வகையில் நீர் கிடைக்கப்பெறும் கால்வாய்கள் வற்றாக் 
கால்வாய்கள் ( perennial canals ) எனப்படுகின்றன . 


இவ்வாறு இல்லாது ஆண்டின் சில மாதங்களில் மட்டும் நீர் 
கிடைக்கப்பெறும் கால்வாய்களுக்குப் பருவக் கால்வாய்கள் 
( seasonal canals ) அல்லது வெள்ளக் கால்வாய்கள் என்று பெயர் . 


-wow 


|| 


நீர்ப்பாசனம் 


1.7 . வெள்ளப் பாசனம் ( Inundation irrigation ) 
இம் முறையை ஆறு - கால்வாய்ப் 

பாசனம் ( River - canal 
irrigation ) என்றும் கூறுவர் . இம் முறையில் நீர்மட்டத்தை நிலைப் 
படுத்த ஆற்றின் குறுக்கே பாசனப் பணிகள் எதுவும் தேவைப் 
படுவதில்லை . ஆற்று நீர் நேரடியாகக் கால்வாய்களுக்குப் பிரிந்து 
சென்றுவிடுகிறது . இப்படிப்பட்ட கால்வாய்கள் பெரும்பாலும் 
வெள்ளக் கால்வாய்களே . 





நேரடிப் பாசனம் பொதுவாகக் கழிமுகப் பிரதேசங்களில் 
( Deltaic tracts ) செயல்படுத்தப்படுகிறது . சாகுபடிக் காலம் 
முழுவதிலும் பயிர்களின் தேவைக்குக் குறைவில்லாத சீரான நீர்ப் 
பாய்வு ஆற்றில் இருக்கும் பொழுது தான் இம் முறை சாத்திய 
மானது . 


1-8 . நீர்த்தேக்கிப் பாசனம் ( Storage irrigation ) 

இம் முறையில் ஆற்றின் குறுக்கே ஓர் அணையைக் கட்டி 
மழையினால் சேரும் ஆற்று நீரைத் தேக்குகிறார்கள் . இதற்கு நீர்த் 
தேக்கம் ( storage reservoir ) என்று பெயர் . நீர்த்தேக்கத்திலுள்ள 
நீரைச் செயற்கைக் கால்வாய்கள் ( artificial canals ) மூலம் பாசன 
நீராகப் பயன்படுத்துகிறார்கள் . இம் முறை , ஆண்டின் சில மாதங் 
களில் மட்டும் சாகுபடியின் தேவைக்கதிகமான நீர் ஆற்றில் 
பாய்ந்து , மற்ற மாதங்களில் சாகுபடியின் தேவைக்குக் குறைந்த 
அளவு 

பாய்ந்தோ வற்றியோ இருக்குமிடங்களில் பயன் 
படுத்தப்படுகிறது . பொதுவாக இம் முறை கழிமுகமில்லாத ( non 
deltaic ) பிரதேசங்களிலும் அல்லது மலைப்பாங்கான ( hilly topo 
graphy ) பிரதேசங்களிலும் செயலாக்கப்படுகிறது . இம் முறையி 
லுள்ள கால்வாய்கள் வற்றாக் கால்வாய்களாகவோ பருவக் கால் 
வாய்களாகவோ இருக்கக்கூடும் . 

ஏரி நீர்ப்பாசனமும் தேக்கப் பாசனத்தின்கீழ் அடங்கும் . நிலப் 
பரப்பின் ஏற்றத்தாழ்வுகளைப் பரிசீலித்துப் பள்ளத்தாக்குகளில் 
ஏரிகள் அமைக்கப்படுகின்றன . அவ் வேரிகளில் மழை நீர் தேங்கி 
மதகுகளின் வழியாய்ப் பாசனக் கால்வாய்களில் கொண்டு செல் 
லப்படுகின்றது . ஏரியின் கொள்ளளவைப் பொறுத்து அதன்கீழ்ப் 
பயிராகும் பாசனப் பரப்பு அமையும் . 


1.9 . நில நீர்ப்பாசனம் ( Sub - soil water irrigation ) அல்லது கிணற்று 

நீர்ப்பாசனம் 

நில நீரைப் பயன்படுத்துவதற்காகத் திறந்த கிணறுகளையோ 
( open wells ) குழாய்க் கிணறுகளையோ ( tube wells ) இம் 


பொதுக் குறிப்புகளும் சொற்பொருள் விளக்கமும் 


5 


முறையில் தோண்டுகிறார்கள் . நில நீரைத் தக்க சாதனங்களினால் 
தரைமட்டத்திற்குக் கொணர்ந்து , பிறகு நிலத்தில் பாய்ச்சு 
கிறார்கள் . இம் முறை , வேறு வழியில் பாசனம் செயலாக்க 
முடியாது தனித்து நிற்கும் ( isolated ) நிலங்களில் பயன்படுத்தப் 
படுகிறது . 
1-10 . பாசனவியலில் உட்பட்ட பணிகள் 

பாசனவியலுக்குட்பட்ட பணிகளை மூன்று முக்கியக் கூறு 
களாகப் பிரிக்கலாம் . அவை ! 


( 1 ) நீர்த்தேக்கம் ( storage ) , நீர்ப்பிரிப்பு ( diversion ) அல்லது 

நீரேற்றுதல் ( lilting of water ) . 
( ii ) சாகுபடி 

நிலத்திற்கு நீரை எடுத்துச் செல்லுதல் 
( conveyance of water ) . 
( iii ) நிலத்தில் நீரைப் பாய்ச்சுதல் ( application of water ) . 

பாசன வல்லுநருக்கு ( Irrigaion Engineer ) ஆற்றின் போக்கு , 
வெள்ளம் ஆகியவற்றைக் கட்டுப்படுத்தும் முறைகள் ( taming of 
rivers ) , நீர்த் தேக்கத்தின் துணைகொண்டு நீரைச் சேமித்தல் 
( conserving water ) , பெருங் கால்வாய்களுக்கு நீரைப் பிரிக்கும் 
( diverting water ) வழிகள் , வயலில் சீராக நீரைப் பாய்ச்சும் முறை 
கள் ( distribution of water ) ஆகியவற்றைப்பற்றித் தெரிந்திருக்க 
வேண்டும் . பாசனப் பணிகளைத் திட்டமிடுதல் ( Planning ) , வடி 
வமைத்தல் ( Designing ) , செய்து முடித்தல் , பராமரித்தல் ( Main 
tenance ) ஆகியவைகளும் இவ் வியலின் பணிகள் . மேற்கூறப்பட்ட 
பணிகள் பாசனப் பொறியியல் ( Irrigation Engineering ) சம்பந் 
தப்பட்டவை . 


மண்வளம் , பாசன நீர்த்தேவை ( water assessmcnt ) , மண்ணின் 
ஈரத்தன்மை ( soil moisture ) , மண்ணீர்ச் சிக்கல் ( water logging ) , 
உப்பரித்தல் ( salt eflorescence ) , மண்ணரிப்பு ( scouring ) , 
மண்வளர் பாதுகாப்பு ( soil conservation ) ஆகியவை வேளாண் 
மைப் பொறியியலைச் ( Agricultural Engineering ) சார்ந்தவை 
யாகும் . 

பல்நோக்குத் திட்டங்களில் ( multipurpose schemes ) நீர்ப் 
பாசனவியல் ஒன்று . பாசனவியல் வல்லுநருக்கு நீர்ச்சக்தி ( water 
power ) , வெள்ளத்தடுப்பு ( lood control ) , உள் நாட்டு நீர்ப்போக்கு 
வரத்து ( inland navigation ) , மீன் வளர்ப்பு ( fisheries ) , மண்வளர் 
பாதுகாப்பு , வனவிலங்குப் பராமரிப்பு ( wild life preservation ) 


6 


நீர்ப்பாசனம் 


ஆகியவற்றைப்பற்றியும் ஓரளவு தெரிந்திருப்பது அவசிய 
மாகிறது . 


1.11 . பாய்வுப் பாசனம் ( Flow irrigation ) 

கால்வாயின் நீர்மட்டம் அருகிலுள்ள விளைச்சல் நிலங் 
களுக்குப் புவியீர்ப்பினால் ( gravity ) நீரைப் பாய்ச்சும் அளவுக்கு 
இருக்குமானால் , இப் பாசனத்தைப் பாய்வுப் பாசனம் எனலாம் . 
உதாரணம் : நேர்முறைப் பாசனம் , நீர்த்தேக்கப் பாசனம் . 


1.12 , ஏற்றப் பாசனம் ( Lift irrigation ) 

நீரைத் தரைமட்டத்திற்குத் தூக்கிக் கொணர்ந்து பிறகு 
சாகுபடி நிலத்திற்குப் புவியீர்ப்பின் துணைகொண்டு நீர்ப்பாசனம் 
செய்தலுக்கு ஏற்றப் பாசனம் எனப் பெயர் . உதாரணம் : 
கிணற்றுப் பாசனம் . 


1.13 . இயற்கை வெள்ளப் 

வெள்ளப் பாசனம் ( Natural innundation 
irrigation ) 

கழிமுகப் பிரதேசங்களில் ஆறு மேட்டுப் பாங்கான இடத் 
தில் ஓடுகிறது . வெள்ளக் காலங்களில் நீர் கரைபுரண்டு ஓடி 
அருகிலுள்ள நிலத்தை மூழ்கடிக்கிறது . இந் நீர் பிறகு வடிகால் 
வழியாக வழிந்தோடிவிடும் . இந் நிலத்தில் சாகுபடி செய்யலாம் . 
இப்படிப்பட்ட பாசனத்திற்கு இயற்கை வெள்ளப் பாசனம் ” 
என்று பெயர் . 


1.14 . பாய்வுப் பாசனத்தின் ஒருங்கமைப்பு 

( a ) நேர்முறைப் பாசனம் : இப் பாசனத்தின் மூன்று முக்கிய 
கூறுகள் ( phases ): 


1. தலைமைப் பணிகள் ( Head works ) 


ii . நீர்த்திருப்புப் பணிகள் ( Diversion wo ! ks ) 
iii . வடிகால் பணிகள் ( Drainage works ) 


1. தலைமைப் பணிகள் : இவற்றில் ஆற்றின் குறுக்கே கட்டப் 
படும் குறுமட்டத் திருப்புச் சிற்றணை ( low diversion weir ) 
அல்லது அணைக்கட்டு ( anicut ) முக்கியமானதாகும் . இவைகளைத் 
தலைமை நீர்த்திருப்புப் பணிகள் ( head diversion works ) எனக் 
கூறுவர் . திருப்புச் சிற்றணை இருவிதமாகக் கட்டப்படலாம் . 


இளக்காய் 


வலக்கரைப் 

பெருவாய்க்கால் 


பொதுக் குறிப்புகளும் சொற்பொருள் விளக்கமும் 


7 


( 1 ) சிறிய தடுப்புச் சுவர் அல்லது திடச் சிற்றணை ( solid weir ) 
போன்று கட்டப்படலாம் . சில தடுப்புச்சுவரில் மேல்மட்டத்தில் 
( crest level ) தடுப்பிகளைப் ( crest gates ) பொருத்துவர் . 


( 2 ) தடுப்புச்சுவர் அதிக உயரமில்லாமல் நடுவடைப்பிகளைப் 
( shutters ) பொருத்தி நீர்நிலை மட்டத்தை நிலைப்படுத்தலாம் 
( control ) . இவ்விதமாகக் கட்டப்படுவதை ஆற்று நீர் நிலைப்படுத்தி 
( barrage ) அல்லது அணைக்கட்டு எனக் கூறுவர் . 

சிற்றணையின் ஓர் ஓரத்திலோ ( flanks) இரு ஓரங்களிலோ 
கீழ்மதகுகள் ( under sluices ) அல்லது அரிப்பு மதகுகளை ( scouring 
sluices ) அமைத்திருப்பார்கள் . கீழ் மதகுகளைத் தலைமைச் 
சிற்றணையிலிருந்து ஒரு பிரிப்புச் சுவர் ( divide wall ) மூலம் பிரித் 
திருப்பார்கள் . கீழ் மதகுகளின் அருகில் ஒரு மீன் ஏணியையும் 
( fish ladder ) அமைக்கலாம் . சிற்றணையின் 

மேற்புறமும் 
( up stream ) , கீழ்ப்புறமும் ( dowll stream ) அதன் இரு ஓரங்களில் 
ஆற்றின் போக்கை வழிப்படுத்த ‘ வழிப்படுத்திக் கரைகளை ( guide 


திடச்சிற்றனை 


ரைப் 
பெ 


வாய் 


1. தமதகு 
2. குறுக்கு மதகு 
3. இயற்கை வடிகால் ஆடை 
44. பங்கீட்டுக்கால் வாய் 


படம் 1-1 . நேரடி நீர்ப்பாசன முறை 


banks ) அமைக்கிறார்கள் . இக் கரைகளை யொட்டி வெள்ளக் 
கரை களையும் (flood banks ) அமைக்கவேண்டும் . வண்டல் மண் 
ஆற்றில் ( alluvial rivers ) வண்டல் விலக்கிகளை ( silt excluders ) 


12 


நீர்ப்பாசனம் 


அட்டவணை 2.1 . 


வரிசை எண் 


பயிர் 


பயிர்க்காலம் 


1 


2 
3 


3 . 


5 


நெல் ( தாளடி ) 

( குறுவை ) 
கோதுமை 
சோளம் 
மைதா 
பார்லி 
பருப்பு வகைகள் 
கரும்பு 
நிலக்கடலை 
பருத்தி 
சணல் 
கடுகு 


52 முதல் 6 மாதம் 
3 முதல் 31 
5 முதல் 5 , 
41 முதல் 5 
4 முதல் 41 
5 முதல் 53 

6 

12 
4 முதல் 5 
6 முதல் 8 
6 முதல் 7 
4 முதல் 5 


0 
7 


3 . 


8 


9 
10 
11 


2.2 . நீர்த்தேவை ( Dnty ) 

ஒவ்வொரு பயிரும் முழுமையாக வளர்ச்சியடைவதற்குப் 
பயிர்க்காலம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் தேவைப் 
படுகிறது . இந்த அளவு தேவையைப் பொறுத்துச் சிற்சில இடை 
வெளிக் காலத்தில் பாய்ச்சப்படுகிறது . பங்கீட்டு முறை எப்படி 
இருந்தாலும் தேவையான மொத்த நீரின் அளவு ஒரு பயிருக்கு 
மாறிலியாக ( constant ) 

( constant ) உள்ளது . நேரடியாக விளை நிலத்தில் 
விழும் மழை அளவு போக மீதி நீர் , பாசன முறைகள் மூலம் 
தரப்படுகிறது . 
பாசனப் பயிர் விளையும் நிலப்பரப்பிற்கும் 

அதற்குத் 
தேவையான நீரின் அளவுக்கு முள்ள சார்பு முறை நீர்த்தேவை 
-என அழைக்கப்படுகிறது .. 

இந்தியாவில் நீர்த்தேவை பொதுவாக மூன்றுவிதமாகக் 
குறிக்கப்படுகிறது . 

1. தேவையான நீரின் அளவை , பயிர்க் காலம் அல்லது 
ஆதாரக்காலம் முழுவதிலும் வினாடிக்கு ஒரு கன மீட்டர் வீதம் 
பாய்ச்சினால் எவ்வளவு ஹெக்டேர் நிலப்பரப்புக்குப் பாசனவசதி 
செய்யமுடியும் என்பது நீர்த்தேவை யின் 
அலகாக ( unit ) 
அமைக்கப்படுகிறது . 

வினாடிக்கு 1 கன மீட்டர் வீதப் பாய்வை ( Cubic metre pcr 
second ) ஆங்கிலத்தில் சுருக்கி க்யூமெக் ( Cumec )) 


என்று 


பொதுக் குறிப்புகளும் சொற்பொருள் விளக்கமும் 


9 


( ii ) வெளியேற்று மதகுகள் ( outlet sluiccs ) 
( ili ) வழிப்பிகள் ( spill ways ) 

இம் மூன்று பணிகளையும் நீர்த்தேக்கித் தலைமைப் பணிகள் 
( Storage Head Works ) எனலாம் . 

மூலக் கால்வாய் ( main canal ) அதற்குரிய வெளியேற்று மதகு 
கள் மூலம் நீர்த்தேக்க நீரைப் பெறுகிறது . சில நீர்த்தேக்கித் 


முக்கிய நீர்த்தேக்கம் 


துணை நீர்த்தேக்கம் 

பொறுக்குச்சிற்றனை 


வலக்கரைப் பெரு 

வாய்க்கால் 


இடக்கரைப் பெரு வாய்க்கால் 


பாசளப் பரப்பின் 

எல்கை 


படம் 1.2 ( b ) நீர்த்தேக்கிப் பாசன முறை 


திட்டங்களில் சாகுபடி நிலங்கள் அணையிலிருந்து வெகு தூரத்தில் 
இருக்க வாய்ப்புண்டு . இந்நிலையில் ஒரு துணைச் சிற்றணையைச் 
( pickup weir ) சாகுபடி நிலத்தின் அருகில் மூல அணையின் கீழ்ப் 
புறத்தில் ( down stream ) கட்டி ஒரு துணை நீர்த்தேக்கத்தை 
அமைக்கிறார்கள் . மற்றப் பணிகளும் பாசன முறைகளும் நேரடிப் 
பாசன முறையைப் போலவே யாகும் . 

படம் 1.2 ( a ) , 1.2 ( b ) - ல் இம் முறைகள் விளக்கப்பட்டுள்ளன . 


2. பயிர் வளர்ச்சிக்குத் தேவையான 

நீரளவு 


காபி , 


2-1 . பொதுக் குறிப்புகள் 

இந்தியாவின் மக்கள் தொகையில் 75 விழுக்காட்டினர் 
வேளாண்மையில் ஈடுபட்டுள்ளனர் . நம் நாட்டின் முக்கியப் 
பயிர்கள் நெல் , கோதுமை, கரும்பு , தேயிலை , பருத்தி , சணல் , 
எண்ணெய் வித்துகள் , 

ரப்பர் , பருப்பு வகைகள் 
ஆகியவை . இப் பயிர்கள் அவற்றிற்குரிய பருவங்களில் ( seasons ) 
வளர்க்கப்படுகின்றன . முழுமையானதும் வெற்றிகரமானதுமான 
வளர்ச்சிக்கு , ஒவ்வொரு பயிருக்கும் தகுந்த வெப்பம் , ஈரம் , 
மண்வகை, காற்று , பயிரிடும் முறை ஆகியவை வேறுபடுகின்றன . 
நன்செய்ப் பயிர்களான நெல் , கரும்பு ஆகிய பயிர்களுக்கு அதிக 
அளவு நீரை ஈர்த்து வைத்துக்கொள்ளும் வகையில் மண்வகை 
தேவைப்படுகிறது . இவ்வகை மண் கனரக மண் ( Heavy soil ) 
எனப்படும் . கோதுமை , பருப்பு வகைகள் மணற்பாங்கான மண் 
வகையில் நன்கு விளைகின்றன . இவ்வகை மண் இலேசான மண் 
( Light soil ) எனப்படும் . 10 முதல் 20 விழுக்காடு களிமண்ணைக் 
கொண்ட வகைகள் பருத்தி , கம்பு , கேழ்வரகு , எண்ணெய் 
வித்துகள் ஆகிய பயிர்களுக் குகந்தவை . இவ்விதப் புன்செய்ப் 
பயிர்களுக்குத் தேவையான ‘ மிதவகை மண் ( Medium 
soil ) எனப்படும் . 
வட இந்தியாவில் முக்கியமாக 

இரு பருவங்களில் பயிர் 
செய்கிறார்கள் . 

( 1 ) காரிஃப் பருவம் ( Kharif season ) : தென்மேற்குப் பருவக் 
காற்றால் உண்டாகும் மழைக்கால ஆரம்பத்தில் விதை விதைத்து , 
இலையுதிர் காலத்தில் ( autumn ) அறுவடை செய்கின்றனர் . இப் 
பருவத்தைக் காரிஃப் பருவம் என்பர் . 


மண் 


11 


பயிர் வளர்ச்சிக்குத் தேவையான நீரளவு 


( 2 ) ராபிப் பருவம் ( Rabi season ) : இலையுதிர்கால ஆரம் 
பத்திலிருந்து வசந்தகாலம் ( spring ) வரையுள்ள பருவம் , ராபிப் 
பருவம் என அழைக்கப்படுகிறது . 

காரிஃப் பருவத்தில் நெல் , சோளம் , கம்பு , பருத்தி , கடலை , 
புகையிலை ஆகியவை பயிரிடப்படுகின்றன . 

கோதுமை, பார்லி , பருப்பு வகைகள் , கடுகு , உருளைக்கிழங்கு 
ஆகியவை ராபிப் பருவத்தில் பயிரிடப்படுகின்றன . 

தென்னாட்டில் பருவகாலங்களின் எல்கை குறிப்பாக நிர்ண 
யிக்கப்படும் வகையில் அமைவதில்லை . ஆகவே , நீர் கிடைக்கப் 
பெறும் காலத்தைப் பொறுத்து வெவ்வேறு மாநிலங்களில் பயிர் 
வளர்ச்சிக் காலம் மிகவும் வேறுபடுகிறது . பொதுவாகப் பருவ 
மழைக்காலங்களை யொட்டி பயிர் வளர்ச்சிக் காலம் அமைகிறது . 
தமிழ் நாட்டைப் பொறுத்தவரையில் வடகிழக்குப் பருவக் 
காற்றால் உண்டாகும் மழைக்காலங்களில் நெல் பல டங்களில் 
பயிரிடப்படுகிறது . ஜூன் , ஜூலை மாதங்களில் விதைக்கப்பட்டுச் 
செப்டம்பர் , அக்டோபர் மாதங்களில் நெற்பயிர் அறுவடை 
செய்யப்படுகிறது . இதைத் தஞ்சை , திருச்சி மாவட்டங்களில் 
கார் அல்லது குறுவை என்று அழைக்கின்றனர் . அக்டோபர் 
மாதத்தில் விதைத்து பிப்ரவரி , மார்ச்சு மாதங்களில் அறுவடை 
செய்யப்படும் நெற்பயிர் சம்பா நெல் என்று அழைக்கப்படு 
கிறது . இவ்விதம் ஜூன் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் வரை 
இரண்டு தடவை நெற்பயிர் பயிரிடுவதை இருபோகம் என்று 
குறிப்பிடுவர் . சில இடங்களில் ஒருபோகப் பயிராக , ஜூலை 
மாதத்தில் விதைத்து ஜனவரி மாதத்தில் அறுவடை செய்யப்படும் 
நெற்பயிரைத் ‘ தாளடி நெல் என்று அழைப்பர் . 

மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை , பயறு , உளுந்து 
போன்ற பருப்பு வகைகளை , அல்லது கொளிஞ்சி , அவுரி போன்ற 
உரவகைப் பயிர்களைப் பயிரிடுவதுண்டு . 

பயிர் , விளை நிலத்திலுள்ள வரை உள்ள கால இடை 
பயிர்க்காலம் ( crop period ) என அழைக்கப்படுகிறது . 

பயிர் 
விதைக்கப்படுவதிலிருந்து , பயிர் முழுமையான வளர்ச்சி அடையும் 
( இது அறுவடை சமயமன்று ) வரை உள்ள கால இடைவெளி 
ஆதாரக் காலம் ( base period ) எனப்படும் . எனவே ஆதாரக் 
காலம் பயிர்க்கால த்தைவிடச் சிறிது குறைவு . நடைமுறையில் 
இவ்விரு காலங்களும் ஒன்றாகவே கருதப்படுகின்றன . 

அட்டவணை 2-1 - ல் சில பயிர்களும் அவற்றுக்குரிய பயிர்க் 
காலமும் கொடுக்கப்பட்டுள்ளன . 


டைவெளி 


12 


நீர்ப்பாசனம் 


அட்டவணை 2.1 . 


வரிசை எண் 


பயிர் 


பயிர்க்காலம் 


1 


2 
3 


. 


5 


நெல் ( தாளடி ) 

( குறுவை ) 
கோதுமை 
சோளம் 
மைதா 
பார்லி 
பருப்பு வகைகள் 
கரும்பு 
நிலக்கடலை 
பருத்தி 
சணல் 


52 முதல் 6 மாதம் 
3 முதல் 31 
5 முதல் 53 
41 முதல் 5 
4 முதல் 41 
5 முதல் 5 , 

6 

12 
4 முதல் 5 
6 முதல் 8 
6 முதல் 7 
4 முதல் 5 


0 


3 . 


7 


8 
9 
10 
11 


கடுகு 


. 


2.2 . நீர்த்தேவை ( Dnty ) 

ஒவ்வொரு பயிரும் முழுமையாக வளர்ச்சியடைவதற்குப் 
பயிர்க்காலம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் தேவைப் 
படுகிறது . இந்த அளவு தேவையைப் பொறுத்துச் சிற்சில இடை 
வெளிக் காலத்தில் பாய்ச்சப்படுகிறது . பங்கீட்டு முறை எப்படி 
இருந்தாலும் தேவையான மொத்த நீரின் அளவு ஒரு பயிருக்கு 
மாறிலியாக ( constant ) உள்ளது . நேரடியாக விளை நிலத்தில் 
விழும் மழை அளவு போக மீதி நீர் , பாசன முறைகள் மூலம் 
தரப்படுகிறது . 
பாசனப் 

பயிர் விளையும் நிலப்பரப்பிற்கும் அதற்குத் 
தேவையான நீரின் அளவுக்கு முள்ள சார்பு முறை நீர்த்தேவை 
- என அழைக்கப்படுகிறது . 

இந்தியாவில் நீர்த்தேவை பொதுவாக மூன்றுவிதமாகக் 
குறிக்கப்படுகிறது . 

1. தேவையான நீரின் அளவை , பயிர்க் காலம் அல்லது 
ஆதாரக்காலம் முழுவதிலும் வினாடிக்கு ஒரு கன மீட்டர் வீதம் 
பாய்ச்சினால் எவ்வளவு ஹெக்டேர் நிலப்பரப்புக்குப் பாசனவசதி 
செய்யமுடியும் என்பது நீர்த்தேவை யின் 
அலகாக ( unit ) 
அமைக்கப்படுகிறது . 

வினாடிக்கு 1 கன மீட்டர் வீதப் பாய்வை ( Cubic metre per 
second ) ஆங்கிலத்தில் சுருக்கி க்யூமெக் ( Cumec ) என்று 


பயிர் வளர்ச்சிக்குத் தேவையான நீரளவு 


13 


அழைப்பர் . இதே போல் வினாடிக்கு 1 கன அடி வீதப்பாய்வை 
( Cubic fect per second ) ஆங்கிலத்தில் சுருக்கமாக க்யூ ஸெக் 
( Cusec ) என்று அழைப்பர் . 

1 க்யூமெக் = கன மீட்டர் வினாடி 


எனவே , நீர்த்தேவை யின் அலகை க்யூமெக்கிற்கு ஹெக்டேர் 
வீதம் அல்லது ஹெக்டேர் / க்யூமெக் ( Hectare / cumec ) எனக் 
குறிக்கலாம் . 


நேரடிப் பாசன முறையில் இவ்வித அலகால் நீர்த்தேவையைக் 
குறிப்பது சௌகரியமானது . 


2 . கண்மாய்ப் பாசனம் போன்ற நீர்த்தேக்கிப் பாசனத்தில் , 
வேறொரு விதத்தில் ‘ நீர்த்தேவை குறிக்கப்படுகிறது . 1 மில்லியன் 
கன மீட்டர் நீர்ச் சேமிப்பில் , எவ்வளவு ஹெக்டேர் நிலப்பரப் 
பிற்குப் பாசனவசதி அளிக்கமுடியும் என்பதைக் குறிக்கும் 
வகையில் நீர்த்தேவையின் அலகு குறிக்கப்படுகிறது . அதாவது 
இம் முறையில் நீர்த்தேவையின் அலகை , 

‘ மில்லியன் கன மீட்டருக்கு ஹெக்டேர் வீதம் அல்லது 

‘ ஹெக்டேர் மில்லியன் க.மீ. ( Hectare / million cubic metre ) 
எனக் குறிக்கலாம் . 


அமெரிக்காவில் நீர்த்தேக்கத்திலுள்ள நீர்ச்சேமிப்பை ஏக்கர் 
அடி என்ற அலகு கொண்டு குறிக்கிறார்கள் . 


1 ஏக்கர் - அடி 

= 1 ஏக்கர் நிலப்பரப்பில் 
1 அடி ஆழத்திற்குத் தேக்க 
வேண்டிய நீரின் கொள்ளளவு 


4840 ச . க . X 1 அடி 


43,560 க . அடி 


எனவே 43,560 கன அடிக் கொள்ளளவு , 1 ஏக்கர் - அடி எனக் 
குறிக்கப்படுகிறது . 

இதே போல் மெட்ரிக் முறையில் , நீரின் கொள்ளளவை 
ஹெக்டேர் - மீட்டர் எனக் குறிக்கலாம் . இம் முறை இந்தியா 
விலும் இப்பொழுது கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது . 
1 ஹெக்டேர் - மீட்டர் = ( 100 மீ . ) X ( 100 மீ . ) X 1 மீ . 

10,000 க . மீ . 


14 


நீர்ப்பாசனம் 


3. நீர்த்தேவை யை மற்றோர் அலகினாலும் குறிக்கலாம் . 
பாசனத்துக்குத் தேவையான நீர் , பெருமளவுக்கு , பயிர் நிலங் 
களில் நேரடியாக விழும் மழை நீரின் அளவைப் பொறுத்ததால் , 
மழையைக் குறிக்கும் அலகிலேயே நீர்த்தேவை யையும் குறிப்பது 
மிகவும் உதவியாக இருக்கும் . எனவே , பயிர் வளர்ச்சி முழுமை 
யடையும் வரை பாசன நிலப்பரப்பிலுள்ள நீரின் 

மொத்த 
ஆழமாக நீர்த்தேவை யின் அலகைக் குறிக்கலாம் . 


‘ நீர்த்தேவை யின் அளவு பொதுவாகப் பாசன நீரின் அளவை 
மட்டுமே குறிக்கும் . சில சமயங்களில் மழை நீரின் அளவுடன் 
சேர்த்து மொத்தமாகக் குறிப்பிடும் வகையில் மழை நீருடன் 
சேர்த்து என்று குறிப்பிட வேண்டும் . 


உதாரணமாக , ஒரு பயிருக்கு அதன் பயிர்க்காலம் முழு 
வதும் 165 செ.மீ. ஆழம் மழை நீரையும் சேர்த்துத் தேவைப்படு 
கிறது எனத் தற்கோள் கொள்வோம் . அப் பாசன நிலத்தில் 
பயிர்க் காலத்தில் உபயோகப்படக்கூடிய ( usable ) மழை நீர் 
அளவு 60 செ.மீ. ஆயின் , கீழ்க்கண்டவாறு நீர்த் தேவையைக் 
குறிப்பிடலாம் . 


( 1 ) பாசன நிலத்தில் நீர்த்தேவை 105 செ.மீ. அல்லது 
( 2 ) மழை நீருடன் சேர்த்துப் பாசன நிலத்தில் நீர்த்தேவை 
165 செ.மீ. 


இவ்விதமாக ‘ நீர்த்தேவை யை நீர் ஆழமாகக் குறிப்பிடும் 
பொழுது இவ் வாழத்தை டெல்டா 

டல்டா ( 1 ) எனக் 

குறிப்பிடு 
கிறார்கள் . 


2.3 . நீர்த்தேவை யைக் குறிக்கும் அலகுகளின் சார்பு முறைகள் 

நீர்த் தேவையைக் குறிக்கும் மூன்று அலகுகளின் சார்பு 
முறைகள் பின் வருமாறு : 
1 க்யூமெக் 1 நாளைக்குப் பாய்ந் = 0 • 0864 மில்லியன் க.மீ. 
தால் அதன் கொள்ளளவு 

= 8.64 ஹெக்டேர் மீட்டர் 

= 864 ஹெக்டேர்.செ.மீ . 
1 மில்லியன் கன மீட்டர் = 11-574 க்யூமெக் ஒரு 

நாளைக்குப் பாயலாம் . 
= 100 ஹெக்டேர்.மீட்டர் 


பயிர் வளர்ச்சிக்குத் தேவையான நீரளவு 


15 


1 ஹெக்டேர்.மீட்டர் = 0 • 116 க்யூமெக் 1 நாளைக்குப் 

பாயலாம் . 

= 0 • 116 க்யூமெக் / நாள் 
1 ஹெக்டேர் மில்லியன் க . மீ . • 11 • 81 ஹெக்டேர் க்யூமெக் 

( 140 நாள் பயிர்க்காலத்திற்கு ) 


- 


நீர்த்தேவை ஹெக்டேர் க்யூமெக் , டெல்டா சார்பு முறை 

நீர்த்தேவையை ஹெக்டேர் க்யூமெக் என்ற அளவில் குறிப் 
பிடும்பொழுது , இந்த அலகையும் , டெல்டாவையும் கீழ்க்கண்ட 
சார்பு முறையில் இணைக்கலாம் . 

நீர்த்தேவை d ஹெக்டேர் க்யூமெக் 
டெல்டா 

4 செ.மீ. 
ஆதாரக் காலம் 

= B நாள்கள் 
ஆதாரக் காலம் B நாள்களில் 
பாயும் நீரின் மொத்தக் கொள்ளளவு 

} BX 24X60X60 க.மீ. 

= 86400 B க.மீ. 
இந்தக் கொள்ளளவு d ஹெக்டேர் பரப்பில் 1 செ.மீ. ஆழத் 
திற்கு நீர் பரவி நின்றுள்ள நிலையில் , நீரின் கொள்ளளவுக்குச் 
சமம் . 


.. 86400 B = d x 100 X 100X 


100 


அல்லது 


A 


864 6 

செ . மீ . 
d 
8.64 B 

மீ . 
d 


( 2.1 ) 


2.4 . மாதிரிக் கணக்குகள் 

1. நெற்பயிரின் ஆதாரக் காலம் 120 நாள்கள் . இப் பயிரின் 
விளை நிலத்தில் நீர்த்தேவை 900 ஹெக்டேர் / க்யூமெக் என்றால் , 
/ -ன் மதிப்பைக் கண்டுபிடி . 

8.64 B 
மீ . 

... ( 2.1 ) 

d 
இக் கணக்கில் B = 120 நாள்கள் 

d 

900 ஹெக்டேர் க்யூமெக் 
8.64 x 120 

1.152 மீ . ( விடை ) 


900 


16 


நீர்ப்பாசனம் 


2 . 


ஒரு கிளைக் கால்வாயின் ஆதிக்கத்திலுள்ள விளை நிலப் 
பரப்பு அல்லது ஆயக்கட்டு ( ayacut ) 6000 ஹெக்டேர்கள் . இதில் 
80 விழுக்காடு பாசனத்திற்குரியது . சம்பாச் சாகுபடிக்குப் பாச 
னத்திற்குரிய பரப்பில் 50 விழுக்காடும் , குறுவைச் சாகுபடிக்கு 25 
விழுக்காடும் உபயோகப்படுத்தப்படுகின்றன . கிளைக் கால்வாயின் 
தலைமைப் பணியில் , சம்பாப் பயிருக்கு 1700 ஹெக்டேர் க்யூமெக் 
நீர்த்தேவையும் , குறுவைப் பயிருக்கு 700 ஹெக்டேர் க்யூ மெக் 
நீர்த்தேவையும் உள்ளன என்றால் , கால்வாயின் தலைமைப் பணியில் 
எவ்வளவு நீர்ப்பாய்வு தேவைப்படும் ? 
விடை காணும் வழி 
ஆதிக்கத்திலுள்ள மொத்தப் பரப்பளவு 

6000 ஹெக் 

80 
பாசனம் செய்யக்கூடிய பரப்பளவு = 6000 x 

4800 
100 

50 
சம்பாப்பயிர் விளையும் நிலப்பரப்பு = 4800 x 

2400 
100 

2400 
ஃ தலைமைப்பணியில் தேவையான பாய்வு 

1.41 க்யூமெக் 
1700 

25 
குறுவைப்பயிர் விளையும் நிலப்பரப்பு = 4800x 1200 ஹெக் . 

100 


- 


- 


ஃ தலைமைப்பணியில் தேவையான பாய்வு 


1200 
700 


1-71க்யூமெக் 


சம்பாப் பயிர்க் காலத்தில் கால்வாயில் 1.41 க்யூமெக்கும் , 
குறுவைப் பயிர்க் காலத்தில் 1.71 கியூமெக்கும் தேவைப்படுகிறது . 
ஆகவே , கால்வாயில் சுமார் 1.75 கியூமெக் பாயும் அளவுக்குத் 
தலைமைப் பணி வடிவமைக்கப்பட்டால் , மதகுகளைத் தக்கவாறு 
இயக்கி வேண்டுமளவிற்குப் பாய்வை ஏற்படுத்த முடியும் . 

3. ஓர் இடத்தில் நெற்பயிர் நாற்று விளைய 15 நாள்கள் 
ஆகின்றன . நாற்று விளைச்சலுக்கு மொத்தம் 55 செ.மீ. நீர் 
தேவைப்படுகிறது . இந்தக் காலத்தில் , உபயோகப்படுத்தக் கூடிய 
மழைநீரின் அளவு 10 செ.மீ. நாற்று விளைச்சலுக்கு நீர்த்தேவை " 
யைக் கண்டுபிடி . 
விடை காணும் வழி 
இக் கணக்கில் B 

15 நாள்கள் 
55 -10 = 45 செ.மீ. 

864B 864 X 15 
d 

45 
ஹெக்டேர் 

(விடை ) 
கியூமெக் 


- 


= 288 


பயிர் வளர்ச்சிக்குத் தேவையான நீரளவு 


17 


2-5 . ஆதாரக் காலம் 

திட்டவட்டமாகக் குறிப்பிடாத நிலையில் நீர்த்தேவை 
பயிரின் முழு வளர்ச்சிக் காலத்திற்குப் ( அதாவது நிலத்தை 
முதலில் பண்படுத்தும் வகையில் நீரை உபயோகப்படுத்தும் காலத் 
திலிருந்து , பிற்பாடு அறுவடைக்கு முன்னால் கடைசியாக நீர்ப் 
பாய்ச்சும் காலம் வரை ) பொருந்தும் எனக் கொள்ளவேண்டும் . 
ஒரு பயிருக்கு வேண்டிய நீரின் அளவு பருவத்தைப் பொருத்து 
உள்ளதாலும் , தொடர்ச்சியாக , சீராக நீர் பாய்ச்சப் படுவதில்லை 
யாதலாலும் , ஆதாரக் காலம் முழுவதிலும் உள்ள ‘ நீர்த்தேவை ” 
யின் மதிப்பை ஒரு சராசரி மதிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் . 

நீர்த்தேவையைக் குறிப்பிடும் பொழுது அதன் ஆதாரக் 
காலத்தையும் அவசியம் சேர்த்துக் குறிப்பிட வேண்டும் . ஆதாரக் 
காலத்தைத் திட்டவட்டமாகக் குறிப்பிடாத சமயங்களில் அது 
பயிர்க்காலம் எனப் பொருள்படும் . ஏற்கெனவே கூறியுள்ளபடி 
இவ்விரு காலங்களின் வித்தியாசத்தை நடைமுறையில் எடுத்துக் 
கொள்வதில்லை . 


2-6 . நீர்த்தேவையைக் குறிப்பிடும் இடம் 

நீர்த்தேவையை முழுமையாகக் குறிப்பிட ஆதாரக் காலத் 
தோடு அது எந்த இடத்தில் அளிக்கப்படுகிறது என்பதையும் 
காட்ட வேண்டும் . தலைமைப் பணிகளிலிருந்து விளை நிலத்திற்கு 
நீர்கொண்டு செல்லப்படும் பொழுது , வழியில் நீர் ஆவியாய்ப் 
போவதாலும் , மண்ணால் உறிஞ்சப்படுவதாலும் , தலைமைப் 
பணியில் அளக்கப்பட்ட பாய்வு வீதமும் , விளை நிலத்திற்கருகில் 
அளக்கப்படும் பாய்வு வீதமும் மாறுபடும் . ஆகவே நீர்த்தேவை 
யைக் குறிப்பிடும் பொழுது அது தலைமைப் 

பணிக்குப் 
பொருந்துமா அல்லது விளை நிலத்திற்குப் பொருந்துமா 
தெளிவாகக் குறிக்க வேண்டும் . 


என்று 


2-7 . நீர்த்தேவை யைப் பாதிக்கும் காரணிகள் 

1. பயிர்வகை : வெவ்வேறு பயிர்களுக்குத் தேவையான 
நீரின் அளவு வேறுபடுவதால் , பயிர் வகையைப் பொருத்து நீர்த் 
தேவை யும் வேறுபடுகிறது . அதிகமாக நீர் தேவைப்படும் பயிர் 
களுக்கு , நீர்த்தேவை குறைகிறது . ( 1 அதிகரிக்க , இன் மதிப்பு 
குறைவதை சூத்திரம் 2 • 1 இலிருந்து அறியலாம் . ) 

2. பருவம் : பருவத்தைப் பொருத்தும் , வெப்ப தட்ப 
நிலையைப் பொருத்தும் நீரிழப்புகள் ( water losses ) ஏற்படுகின்றன . 


2 


18 


நீர்ப்பாசனம் 


ஆகவே பருவத்துக்குப் பருவம் , ஒரே பருவத்தில் மாதத்திற்கு 
மாதம் நீர்த்தேவை மாறுபடுகிறது . ஆகவே நீர்த்தேவை ஒரு 
சராசரியான மதிப்பு என்று கவனத்திற் கொள்ள வேண்டும் . 


3. மழை : பயிர்க் காலத்தில் தேவையான சமயத்தில் மழை 
பெய்யுமானால் , அந்த அளவுக்கு பாசன நீர் தேவைப்படுவதில்லை . 
மழைநீர் முழுவதும் பயிர் விளைச்சலுக்கு உபயோகமாகும் என்று 
சொல்ல முடியாது . 

எனவே , மழைநீரின் அளவில் 50 முதல் 75 
விழுக்காடு வரை உபயோகமான நீர் எனக் கொள்ளலாம் . 
எனவே மழைநீரின் அளவைப் பொருத்தும் ‘ நீர்த்தேவை மாறு 
படுகிறது . 

4. மண்ணின் தரம் : மிகவும் நீர் புகக்கூடிய மண்ணில் நீர் 
அதிகமாக உறிஞ்சப்பட்டுவிடும் . எனவே வயலுக்கு வந்துசேரும் 
நீரின் ‘நீர்த்தேவை குறைபடுகிறது . கனரக மண் வகைகளைவிட , 
இலேசான மண் வகைகளில் நீரிழப்பு அதிகம் . 

5. வேளாண்மை முறைகள் : நீரைச் சிக்கனமாக உபயோ 
கித்துச் செயல்படும் வேளாண்மை முறைகளினால் , நீர் இழப்புக் 
குறைவதனால் , நீர்த்தேவை அதிகரிக்கிறது . 


2-8 . சில பயிர்களுக்கான டெல்டா மதிப்புகள் 

அட்டவணை 2-2 இல் பயிர் வகைகளும் , அவற்றிற்குத் தேவை 
யான டெல்டா மதிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன . 

அட்டவணை 2.2 


வரிசை எண் 


பயிர்வகை 


வயலில் / மதிப்பு 

செ.மீ. 


நெல் 
கரும்பு 
கொள்ளு 


1 . 
2 . 
3 . 
4 . 
5 . 
6 . 
7 . 


புகையிலை 
பருத்தி 


140 
120 
90 
75 
50 
30 
25 


கோதுமை 
மைதா 


60 


தமிழ் நாட்டில் பொதுவாக நெற்பயிருக்கு நீர்த்தேவையை 
ஏக்கர் 

ஹெக்டேர் 
அல்லது 840 
கியூஸெக் 

கியூமெக் 

ஆகவும் , கரும்புக்கு 
1050 ஹெக்டேர் / கியூமெக் ஆகவும் , புன்செய்ப் பயிர்களுக்கு 1700 
ஹெக்டேர் / கியூமெக் ஆகவும் நிர்ணயிக்கப்படுகிறது . 


பயிர் வளர்ச்சிக்குத் தேவையான நீரளவு 


19 


கண்மாய்களை நிரப்பும் வகையில் , கால்வாய் நீருக்கு நீர்த் 
தேவை , 420 ஹெக்டேர் / கியூமெக் என நிர்ணயிக்கப்படுகிறது . 
2-9 . சில குறிப்புகள் 

பயிர்களுக்குச் சரியான அளவுக்கு மேல் நீர்ப்பாய்ச்சினாலும் , 
சரியான அளவுக்குக் குறைந்து நீர்ப்பாய்ச்சினாலும் விளைச்சலுக்கு 
குந்தகம் விளைகிறது . ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான நீரின் 
சரியான அளவு இன்னமும் சரியாக ஆராய்ந்து கணக்கெடுக்கப் 
படவில்லை . இவ்வித ஆய்வுகளினால் நீர்த்தேவை யைக் கணிசமாக 
அதிகரிக்க முடியும் . அந்த அளவு மேலும் நிலப்பரப்புகளைப் பாச 
எத்திற்குட் படுத்தமுடியும்.வேளாண்மையில் ஈடுபட்டுள்ளவர்களை 
இவற்றைப் பற்றி நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் படிப்பிக்க 
வேண்டும் . வெகு நாட்களாக அவர்கள் ஈடுபட்டு வரும் செயற்கை 
முறையை மாற்றுவது சிறிது கடினம் என்றாலும் நாட்டு நலனின் 
முன்னேற்றத்தை மனத்திற்கொண்டு வேளாண்மைப் 

பொறி 
பாளர்களும் , பொதுவியல் பொறியாளர்களும் இதைச் செயலாக்க 
வேண்டும் . 


3. நீரின் பண்பியல் 

( Hydrology ) 


3.1 . பொதுக் குறிப்பு 
புவியிலுள்ள நீரின் வெவ்வேறு நிலைகளிலுள்ள 

பங்கீட்ட 
டையும் , நீர் ஒரு நிலையிலிருந்து மறு நிலைக்கு மாறுதலையும் பற்றிய 
விளக்கங் கூறும் விஞ்ஞானத்தை நீரின் பண்பியல் என்பர் . நீர் 
மேகமாகவும் , பனியாகவும் , பனிக்கட்டியாகவும் , தரையின் மேற் 
பகுதி நீராகவும் , குறை மண்ணீராகவும் ( Subsoil water ) , கடல் 
நீராகவும் பங்கிடப்படுகிறது . நீரின் பண்பியல் நீர் ஓரிடத்தி 
லிருந்து மற்றோரிடத்திற்கு எவ்வாறு மாறுகிறது என்பதையும் 
விளக்குகிறது . 

1930 ஆம் வருடத்திலிருந்துதான் இதன் அறிமுறை சீர்ப்படுத் 
தப்பட்டுள்ளது . அதற்கு முன்னர் பெரும்பாலும் செயல்முறை 
அனுபவத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட சூத்திரங்கள் உபயோகிக்கப் 
பட்டு வந்தன . 


3-2 . நீரின் பண்பியலில் மாற்றுத் தொடர்ச்சங்கிலி ( Hydrological 

cycle ) 

தரையினடியில் மிக ஆழத்திலுள்ள நீரைத் தவிர மற்ற புவியி 
லுள்ள மொத்த நீர் எப்பொழுதும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு 
நிலைக்கு மாறிய வண்ணமே உள்ளது . இதை மாற்றுத் தொடர்ச் 
சங்கிலி என்பர் . இம்மாற்றுத் தொடர்ச் சங்கிலியைப் பொது 
வாக மூன்று பகுதிகளாகப் பிரிக்கலாம் . 

( i ) வெளி மண்டலத்திலுள்ள நீராவி உறைந்து மழை 
மூலமாகப் புவியை வந்தடைதல் . 

( ii ) மழை நீரின் ஒரு பகுதி தரையின் மேற்பாய்வினாலும் 
( ஆறுகள் . ஓடைகள் மூலமாக ) , குறை மண்ணீர்ப் பாய்வினாலும் 


நீரின் பண்பியல் 


21 


கடலையோ , அல்லது குறை மண்ணீர்த் தேக்கத்தையோ ( under 
ground reservoir ) அடைதல் . 

( iii ) ஆறு , குளம் , குட்டை , கடல் ஆகியவற்றிலிருந்து நீர் 
ஆவியாகி வெளி மண்டலத்தை யடைதல் . மரம் , செடி , கொடி 
களிலிருந்து வளிப்படும் நீராவியும் மேகமண்டலத்தை 
யடைதல் . 

சுருக்கமாக மழைநீரின் அளவை கீழ்க்கண்ட சூத்திரத்தின் 
மூலமாகக் குறிக்கலாம் . 

மழைநீர் அளவு = தரைமேற்பாய்வு + நீர் இழப்புகள் . 
நீரிழப்புகள் ( water losses ) பலவிதமாக ஏற்படக்கூடும் . 
( i ) நீர் ஆவியாதல் (evaporation ) 
( ii ) நீர் ஊடுருவல் ( percolation ) 

நீர் , தரையிலுள்ள பள்ளங்களில் முதலிற் தேங்கி ( depression 
storage ) அதற்குப் பிறகு ஆவியாக மாறிவிடும் . தரையில் உறிஞ் 
சப்பட்ட நீர் செடி கொடிகள் மூலமாக ஆவியாக மாறக்கூடும் 
( Transpiration ). 

நீரிழப்புகளை நீக்கியபின் கிடைக்கும் மழைநீரின் அளவு தரை 
மேற்பாய்வு எனப்படுகிறது ( surface run off ) . 


3.3 . நீரின் பண்பியலைப் பொறியியற் துறைக்கு உபயோகப் படுத்துதல் 

மழை நீரைச் சேமித்து உபயோகப்படுத்துவதைப் பொருத்த 
வரை நீரின் பண்பியல் மிகவும் அவசியமாகிறது . இயற்கையாக 
இவ்வாறு பெறும் நீரின் அளவைச் சேமிக்கும் வகையிலும் அதனை 
உபயோகப்படுத்தும் வகையில் சீராகப் பங்கிடும் வகையிலும் 
பொறியியற்பணிகளை அமைக்கவேண்டும் . உதாரணமாக வருடா 
வருடம் மழை நீரினால் கிடைக்கப்பெறும் அளவு தெரிந்தாற்தான் 
அதனைச் சேமிக்கும் வகையில் அணையின் சேமிப்பு அளவை நிர்ண 
யிக்க முடியும் . உச்ச அளவு தரைமேற்பாய்வு தெரிந்தாற்தான் 
வழிப்பியின் ( spill ways ) அளவுகளை நிர்ணயிக்க முடியும் . இதே 
போல பாலங்களின் நீர் வழியை நிர்ணயிப்பதற்கும் நீர் வழிப் 
படுத்திப்பணிகளை ( Rivertraining works ) வடிவமைப்பதற்கும் 
ஆற்றில் செல்லக்கூடிய மிகையான பாய்வின் அளவு தெரிந்திருக்க 
வேண்டும் . 

எனவே , பொறியியற் துறையைப் பொருத்த அளவில் நீரின் 
பண்பியலின் அடியிற்கண்ட அம்சங்கள் நிர்ணயிக்கப்பட 
வேண்டும் . 


22 


நீர்ப்பாசனம் 


( i) நீர் பிடிப்பியிலிருந்து ( catchment area ) சேகரிக்கப்படும் 
நீரின் உச்ச அளவுப் பாய்வு வீதம் ( maximum flood discharge ) 
பிடிப்பி பள்ளத்தாக்கின் ( catchment valley ) ஏதேனும் ஓரிடத்திற் 
கணக்கிடப்பட வேண்டும் . 


( ii ) நீர்ப்பிடிப்பியில் ஒரு மழையினாலேற்படும் வெள்ள நீர் 
வரைபடம் ( Flood hydrograph ) நிர்ணயிக்கப்பட வேண்டும் . 

( iii ) ஒரு நீண்ட காலத்திற்குப் பிடிப்பியிற் சேகரிக்கப்படக் 
கூடிய தேக்க நீர்க் கொள்ளளவு ( yicld ) . 


3.4 . அதிக பட்சப் பாய்வு வீதம் ( Maximum flowrate ) 


அதிக பட்சப் பாய்வு வீதத்தைப் பொதுவாகக் கீழ்க்கண்ட 
மூன்று முறைகளிற் கணக்கிடலாம் . 


( i ) பல வருட வெள்ளக் குறிப்புகளிலிருந்து , 

( ii ) வெள்ளத் தொடர்வடுக்க ( flood frequency studies ) 
ஆய்வு முறைகள் மூலம் , 


( iii ) நீர்ப்பிடிப்பி சூத்திரங்கள் மூலம் . 


3-5 . பல வருட ( கடந்தகால ) வெள்ளக் குறிப்புகளைக் கொண்டு. 

அதிக பட்சப் பாய்வு வீதத்தை நிர்ணயித்தல் 


பிற்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் அதிக பட்சப் பாய்வு 
வீதத்தை நிர்ணயிப்பதற்கு முதலில் , கணக்கிட வேண்டிய ஆற் 
றிலோ அல்லது அருகிலுள்ள இதே போன்ற ஆற்றிலோ கடந்த 
காலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப் பாய்வுகளை ஆராய்வது மிகவும் 
அவசியம் . கடந்த காலத்தில் ஏற்பட்டுள்ள உச்ச அளவு வெள்ளப் 
பாய்வு பிற்காலத்திலும் திரும்பவும் ஏற்படக்கூடும் . சில சந்தர்ப் 
பங்களில் அதை மிஞ்சவும் கூடும் . 


க்ரீகர் (Creager ) , ஜஸ்டின் ( Justin ) , ஹைண்ட்ஸ் ( Hinds ) 
ஆகிய மூவர் அமெரிக்காவிலும் , மற்ற நாடுகளிலும் காணப்பட்ட 
உச்ச அளவுப்பாய்வு வீதங்களைக் கணக்கெடுத்து நீர்ப்பிடிப்பியில் 
ஒரு சதுர மைல் பரப்பளவில் காணப்பட்ட பாய்வு வீதத்திற்கும் , 
நீர்ப்பிடிப்பியின் மொத்தப் பரப்பளவுக்கும் ஒரு சார்பு முறையை 
ஏற்படுத்தியுள்ளனர் . 


நீரின் பண்பியல் 


23 


( 0.894 A 


- 


--0.048 

1 
3.894 A 
q 46. C. A. 

...... ( 3 : 1 ) 
இங்கு , q 

நீர்ப்பிடிப்பியின் ஒரு சதுரமைல் 
பரப்பளவில் உள்ள அதிகப்பட்சப் 

பாய்வு வீதம் ( கன அடி வினாடிக்கு சதுரமைல் ) 
A நீர்ப்பிடிப்பியின் மொத்தப் பரப்பளவு 

( சதுர மைல் ) 
C 

ஒரு குணகம் . 
ஆகவே , மொத்தப் பாய்வு வீதம் , Q. 

-0.048 

0.894 A 
Q 46. C. A 

...... ( 3 • 2 ) 
C- ன் மதிப்பு 100 ஆக இருக்குமாயின் வரைபடக் கோடு எல்லா 
உச்சப்பாய்வு வீதத்திற்கும் ஒரு உறைகோடாக ( envelope curve ) 
அமைகிறது . 

நம் நாட்டிலுள்ள ஆறுகளில் கணக்கெடுக்கப்பட்ட புள்ளி 
விவரங்களைக் கொண்டு கன்வர் ஸென் ( Kanwar sen ) ஒரு மாதிரி 
வரைக் கோட்டை அளித்துள்ளார் . படம் 3.1 இல் காண்க . 


( 0-894 A --048 ) 


( 
ppm 
க்கற 


Poora 


பாய்வீதம் 


100 


10.40c| 


100.0oo 


நீர்ப்பிடிப்பியின் பரப்பு 

( சதுர மையில் ) 


படம் 3-1 . கன்வர்ஸென் உறைகோடு 
1. வடஇந்திய ஆறுகளுக்கு 2. தென் இந்திய ஆறுகளுக்கு 


நிர்ணயிக்கப்பட வேண்டிய ஆற்றின் உச்ச அளவுப்பாய்வு 
வீதங்களின் கடந்தகாலக் குறிப்புகள் கிடைக்குமானால் , அவற் 


24 


நீர்ப்பாசனம் 


றைக் கொண்டு எதிர்காலத்தில் எதிர்பார்க்கக் கூடியப் பாய்வு 
வீதத்தை நிர்ணயிக்கலாம் . உச்ச 

அளவுப் பாய்வு வீதக் 
குறிப்புகளைவிட உச்ச அளவு நீர் மட்டக் குறிப்புகளைச் சேகரிப்பது 
எளிது . ஆற்றின் குறுக்கே பொறியியற் பணிகள் இருந்தால் 
அதிகபட்ச நீர் மட்டத்தின் சாட்சியங்கள் ( evidences of 
maximum water level ) இப்பணிகளிற் காணப்படும் . இவற்றை 
உத்தரவாதமாக எடுத்துக் கொள்ளலாம் . ஆற்றின் அருகி 
லுள்ள குடியிருப்போரிடமிருந்து அதிகபட்ச நீர் மட்டங் 
களைப் பற்றியக் குறிப்புகளைக் கேட்டறியலாம் . ஆற்றோரங்களி 
லுள்ள மரங்கள் , மரக்கிளைகள் ஆகியவற்றில் வெள்ளத்தினால் 
ஏற்படும் தடயங்களைக் கண்டும் அதிகபட்ச வெள்ள மட்டத்தை 
அறியலாம் . 

அதிகபட்ச வெள்ள நீர் மட்டத்தை ஒருவாறு நிர்ணயித்த 
பிறகு , கீழ்க்கண்ட முறைகளினால் பாய்வு வீதத்தைக் கணக் 
கிடலாம் . 

( i ) ஒரு சிற்றணை அல்லது அணை ஆற்றின் குறுக்கே இருக்கு 
மாயின் , சிற்றணையின் மேல் மட்டத்தில் மேலுள்ள நீர் ஆழத் 
தைக் கொண்டு பாய்வை நிர்ணயிக்கலாம் . 

( ii ) ஆற்றுப் பாலத்தினருகில் பாலந்தாங்கித் தூண்களின் 
( bridge piers ) இடையே ஏற்படும் நீர்மட்ட வித்தியாசத்தைக் 
கொண்டு பாய்வை நிர்ணயிக்கலாம் . 

( iii ) ஆறு நேர்க் கோட்டுப்பாதையில் ஒரு நீண்ட தூரத் 
திற்குச் செல்லுமாயின் , லேஸி ( Lacey ) யின் சூத்திரத்தைக் 
கொண்டு பாய்வை நிர்ணயிக்கலாம் . 

லேஸியின் சூத்திரம் 

2/3 1/2 
V = 10.8 R S 

..... ( 3 • 3 ) 
ச் சூத்திரத்தின் விளக்கத்தை அத்தியாயம் 5 இல் காணலாம் . 
ங்கு V = நீர் வேகம் ( மீட்டர் /வினாடி ) 

R = நீர் ( Hydraulic raduis ) ஆரம் ( மீட்டர் ) 

S = படுகைச் சரிவு ( Bed slope ) 
ஆற்றின் குறுக்குப் பரப்பளவை அதிகபட்ச நீர்மட்டம் வரை 
அளந்து , பிறகு நீராரத்தையும் ( R ) , குறுக்குப் பரப்பளவை ( A ) யும் 
கணக்கிடலாம் . பிறகு கீழ்க்கண்ட சூத்திரத்தின் மூலம் பாய்வை 
நிர்ணயிக்கலாம் . 


Q = AX10.8 R2 / 3 1/2 


S 


( 3-4 ) 


நீரின் பண்பியல் 


25 


கட்டிறக்கமான ( rigid ) படுகையுள்ள ஆறுகளில் மானிங் 
{ Manning) சூத்திரத்தைக்கொண்டு ( சூத்திரம் 5.13 யைக் 
னிக்க ) பாய்வை நிர்ணயிக்கலாம் . 


( iv ) குறைந்த நீர் ஆழங்களில் ஆற்றின் 

ஆற்றின் பாய்வு அள 
வெடுக்கப்பட்டிருந்தால் இவ்வாழங்களுக்குரியப் பாய்வுக் 
கோட்டை அதிகபட்ச வெள்ள மட்டம்வரை நீட்டி ( extrapolate ) 
பாய்வைக் கணக்கிடலாம் . 


மேற்கூறிய நான்கு முறைகளில் முதலிரண்டு முறைகளைப் 
பின்பற்றுவதற்கு வேண்டிய சாதனங்கள் கிடைப்பதற்கரிது . 


குறிப்பிட்ட ஆற்றில் தேவையான காலத்திற்கு அதிகபட்ச 
வெள்ளப்பாய்வுப் புள்ளி விவரங்கள் கிடைக்காமல் , ஆனால் , அதே 
பிரதேசத்தில் மற்ற ஓடைகளிலோ ஆறுகளிலோ தேவையான 
புள்ளவிவரங்கள் கிடைத்தால் படம் 3-1இல் காட்டியுள்ளது 
போல கிடைத்த எல்லாப் புள்ளி விவரங்களையும் குறித்து ஒரு 
உறை கோட்டை வரைந்து அதன் மூலம் அதிகபட்சப் பாய்வை 
நிர்ணயிக்கலாம் . 


உச்ச அளவு வெள்ளப் பாய்வை ஒரே இயல் புள்ள நீர்ப்பிடிப்பி 
யைக் கொண்ட இரண்டு ஆறுகளை ஒப்பிட்டு நிர்ணயிக்கலாம் . 
இவ்வாறு ஒப்பிடும் பொழுது நீர்ப்பிடிப்பியின் பரப்பிலுள்ள 
இயல்பு வேறுபாடுகளுக்குத் தக்கச் சலுகைகளை அளிக்கவேண்டும் . 
ஓர் நீர்ப்பிடிப்பியில் வெள்ளப் பாய்வின் வீதத்தை மாற்றும் 
முக்கியக் காரணிகள் : 


( i ) வெள்ள 

மழை 
காலமும் ) 


இயல்புகள் ( மழை வீதமும் , நீடிப்பு 


( ii ) மழைநீரைத் தற்காலிகமாகத் தரையின் மேற்புறத் 
திலோ , அடிப்புறத்திலோ நீர்ப்பிடிப்பியில் தேக்கி வைத்துப் 
பாய்வைக் கட்டுப்படுத்தும் திறன் . நீர்ப்பிடிப்பியின் தேக்கி 
வைக்கும் திறன் எவ்வகையிலிருந்தாலும் மழைநீர் தேக்கப்பட்டு 
மெதுவாக வெளியிடப்படுவதால் உச்ச அளவுப் பாய்வின் மதிப்பு 
குறைந்துவிடுகிறது . 


( iii ) நீர்ப்பிடிப்பியின் சரிவு - சரிவு கூடுதலாக இருந்தால் 
மழை , நீர்ப்பிடிப்பியிற் தங்கும் காலம் குறைவதால் தரையினுள் 
நீர் உள்வடிவதற்குப் போதிய அவகாசம் கிடைப்பதில்லை . எனவே 
உச்ச அளவுப் பாய்வின் மதிப்பு கூடுதலாகிறது . 


26 


நீர்ப்பாசனம் 


( iv ) நீர்ப்பிடிப்பியின் உரு : ஒரு 

விசிறியைப் போன்ற 
அமைப்பை நீர்ப்பிடிப்பியில் ( படம் 3.2 இல் காண்க ) ஒவ்வொரு 
உபநதியிலிருந்தும் முக்கிய ஆற்றிற்கு வெள்ளம் வந்து சேரும் 
நேரம் ஒன்றாகவே அமைய வாய்ப்பிருப்பதால் , முக்கிய ஆற்றில் 
உச்ச அளவுப் பாய்வு கூடுதலாக உள்ளது . 


படம் 3-2 . 


மாறாக படம் 3-3 இல் காட்டியுள்ளது போன்ற அமைப்பில் 
ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக் காலத்தில் ஒவ்வொரு நதியி 

லிருந்தும் முக்கிய ஆற்றிற்கு நீர் வந்து 
சேருவ தால் உச்ச அளவுப் பாய்வின் 
மதிப்பு கூடுதலாக இருப்பதில்லை . 


( v ) மழையின் மையங்களின் ( rain 
fall centre ) போக்கு ஆற்றின் போக்கை 
ஒத்து இருந்தால் ஒரு கூடுதலான உச்ச 
அளவுப் பாய்வும் , எதிர்த்து இருந்தால் 
ஒரு குறைந்த அளவுப் பாய்வும் ஏற்படக் 
கூடும் . 


( vi ) நீர்ப் பிடிப்பியின் பரப்பளவு : 
நீர்ப்பிடிப்பியின் பரப்பளவு அதிகமானால் 
ஒரு சதுர கிலோ மீட்டர் பரப்பளவில் 
பாயக்கூடிய உச்சவெள்ளப் பாய்வின் 
மதிப்பு குறைபடுகிறது . 


படம் 3-3 . 


நீரின் பண்பியல் 


271 


ஒரு குறுகிய காலத்தில் ஒரே சமயத்தில் இரு ஆறுகளில் ( ஒரே 
இயல்புள்ள ) வெள்ளப் பாய்வுப் புள்ளி விவரங்கள் கிடைத்தால் 
அப்புள்ளி விவரங்களைப் படம் 3-4இல் காட்டியுள்ளது போலக் 
குறித்து ஒரு சராசரி நேர்க்கோட்டை ( mean line ) வரையலாம் . 
இக்கோட்டை முன்பேயறிந்த உச்சஅளவுப் பாய்வு ஆற்றின் உச்ச 
அளவுப் பாய்வுக்குரிய மற்றொரு ஆற்றின் உச்ச அளவுப் பாய்வைப் 
படத்திலிருந்து நிர்ணயிக்கலாம் . 


p 


A 


பா 


படம் 3.4 .. 
A. ஆறு A இல் கணக்கெடுக்கப்பட்ட வெள்ளப் பாய்வு 
B. ஆறு B இல் அதே சமயத்தில் அளந்த வெள்ளப் பாய்வு 
X , ஆறு B இல் தெரிந்த உச்ச அளவு வெள்ளம் 
Y. X-க்குப் பொருந்தும் A இல் எதிர்பார்க்கப்படும் உச்ச அளவு 

வெள்ளம் , 


3-6 . வெள்ளத் தொடர்வடுக்க 

தொடர்வடுக்க முறைகள் ( Flood frequency 
methods )) 

ஒரு ஆற்றில் போதுமான அளவு வெள்ளப் பாய்வுப் புள்ளி 
விவரங்கள் பல வருடங்களுக்குக் கிடைக்குமானால் ஒரு குறித்த 
வெள்ளப்பாய்வின் தொடர்வடுக்கத்தை ( எத்தனை வருடங்களுக்கு 
ஒருமுறை ஏற்படலாம் ) நிகழ்தகவு ( probability ) அறிமுறை 


28 


நீர்ப்பாசனம் 


களினால் நிர்ணயிக்கலாம் . உதாரணமாக , 20 முதல் 40 வருடங் 
களில் எடுக்கப்பட்டப் புள்ளி விவரங்களைக் கொண்டு 500 முதல் 
1000 வருடங்கள் வரைத் தொடர்வடுக்கமுள்ள வெள்ளப் பாய் 
வளவை நிர்ணபிக்க முடியும் . வெள்ளத் தொடர்வடுக்க ஆய்வு 
முறைகளைக் கீழ்க்கண்ட பயன்களுக்காக உபயோகப்படுத்தலாம் . 

( i ) ஒரு வேறுபாடு குணகத்தை ( coefficient of variation )) 
நிர்ணயிப்பதற்கு இக்குணகம் ஆற்றுப்பாய்வின் சராசரி மதிப்பி 
லிருந்து வெள்ளப்பாய்வின் மதிப்பு வேறுபடுவதைக் குறிப் 
பிடுகிறது . 

( ii ) குறுகியகாலத் தொடர்வடுக்கங்களைக் ( புள்ளிவிவரங்கள் 
கிடைக்கக்கூடிய கால அளவுக்கும் குறைவான ) கொண்ட வெள்ள 
மதிப்பை நிர்ணயித்தல் . வெள்ளத் தடுப்புக்காக ஏற்படுத்த 
வேண்டியப் பணிகளை நிர்ணயிப்பதற்கும் , அணை கட்டும்பொழுது 
எதிர்பார்க்கக் கூடிய வெள்ளத்தை பிரித்தனுப்பும் பணிகளை 
நிர்ணயிப்பதற்கும் குறுகியகால தொடர்வடுக்க வெள்ள மதிப் 
பீடுகள் அவசியமாகின்றன . 


3-7 . தொடர்வடுக்க ஆய்வுமுறைகள் ( Flood frequency analysis ) 

( i ) கிடைக்கப் பெற்ற வெள்ளப் புள்ளி விவரங்களைத் 
தொடர்வடுக்க நிகழ்தகவுக் கோடாக வரைதல் . 

( ii ) நெடுங்காலத் தொடர்வடுக்கமுள்ள வெள்ள மதிப்பு 
கணக்கிடப்பட வேண்டுமானால் , மேற்கூறப்பட்ட வரைக் 
கோட்டை நீட்டுதல் . 


வெள்ளத் தொடர்வடுக்கத்தில் நிகழ்தகவு முறையினால் கண்டு 
பிடிப்பதற்கு இரு முறைகள் உள்ளன . அவை : 


( i ) புள்ளிவிவரக் காலத்தில் ( period of record ) ஒரு குறிப் 
பிட்ட அளவு வெள்ளப் பாய்வை மீறிய எல்லா வெள்ளப்பாய்வு 
களையும் கணக்கெடுத்தல் . 


( ii ) வருடாந்தர உச்ச அளவுப் பாய்வை மட்டும் புள்ளி 
விவரக் காலத்திற்கு எடுத்துக் கொண்டு கணக்கெடுத்தல் . 


இவற்றில் முதல் முறை சரியான விடையைக் கொடுக்கக் 
கூடியதானாலும் இரண்டாவது முறை சுலபமானதும் , நடை 
முறைக்குத் தகுந்த பிழையற்ற விடையைக் கொடுக்கக்கூடியது 
மான தால் , இரண்டாவது முறையையே பயன்படுத்தலாம் . இரண் 


நீரின் பண்பியல் 


* 


29 


டாவது முறையைப் பயன்படுத்தும் முறை கீழ்க்கண்ட மாதிரிக் 
கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது . 


3-8 . 


மாதிரிக் கணக்கு 
1947 ஆம் வருடம் முதல் 1966 ஆம் வருடம் முடிய உள்ள 
காலத்தில் வருடாவருடம் கணக்கெடுக்கப்பட்ட உச்ச அளவுப் 
பாய்வுகள் அட்டவணை 3-1இல் 

3-1இல் கொடுக்கப்பட்டுள்ளன . 
புள்ளி விவரங்களைக் கொண்டு நீர்ப்பிடிப்பானின் வேறுபாடுக் 
குணகத்தையும் , 100 ஆண்டுகட்கு ஒருமுறை எதிர்பார்க்கப்படும் 
உச்ச அளவுப் பாய்வையும் கண்டுபிடி . 


அட்டவணை -3.1 


வரிசை 


வருடம் 


வருடாந்தர உச்ச அளவுப்பாய்வு 

( க்யூமெக் ) 


எண் 


சபாசா ---aaasss - காசாாாாாாாாாா . . . 


1 . 
2 . 
3 . 
4 . 
5 . 
6 . 
7 . 
8 . 
9 . 
10 . 
11 . 
12 . 
13 . 
14 . 
15 . 
16 . 
17 . 
18 . 
19 . 
20 . 


1947 
1948 
1949 
1950 
1951 
1952 
1953 
1954 
1955 
1956 
1957 
1958 
1959 
1960 
1961 
1962 
1963 
1964 
1965 
1966 


3,030 
4,500 
4,250 
6,000 
3,560 
2,890 
4,740 
3,920 
3,270 
8,050 
5,410 
4,300 
3,770 
4,180 
2,980 
8,990 
4,510 
4,160 
3,640 
5,010 


மாதிரிக் கணக்கைச் செய்யும் வகை அட்டவணை 3-2இல் 
காட்டப்பட்டுள்ளது . 


வரு 


டம் 


( 
1 
) 


ப 


9 
) 


அட்டவணை3.2. வருடாந் 

n 
, 
இந்த 
வரு 

p,மீறப் பாய்வுத்சராசரிப்V,சரா திரஉச்சபத்தி-2யைடப்பாய்வு 

பட்டவரு 

தொடர்பாய்வில்சரியிலி ஏறுவரிசைஎத்தனைதட டங்களின் அளவுப் 

வடுக்க இவ்வருருந்து பாய்வுயில்அடுக்வைமீறப்பட்விழுக்காடு 

வருடம் 

டப்பாய்வேறுபாடுV2 
குறிப்புகள் 
கப்பட்டது 
டது 
அல்லது 
( 
மொத்த 

100 (க்யூமெக்) 

வின்விகி பத்தி 

I சமன்பட்டதுவருடங்களின்) Pதம்(7)-1 
( 
2 
) 
( 
3 
) 
( 
4 
) 

( 
6 
) 

(7)(8) 
3,0302,890 

20100 

1.00.633 
-0.367•135 4,500 2,98019 

1.050.653 
-0.3417 
• 
121 4,250 3,030 

1890 1-1|0-664 

--0-336 •112 
6,0003,270 

1785 

1.18 

0.716 
0-284 
• 
081 
3.560 3,560 16 

80 

1-25(780 -0-220 048 2,890 3,640 15 

75 

1.330.797---0•203 
• 
041 4,740 3,770 

14 

70 1.430•825--0.175•031 

P 
3,9203920 13 

65 1:540-859---(0 
111 
• 
020 

y 3,270 

12 

60 

1.670912 ----(0.088•008y=20வரு 8,050 

11 

55 1.820 916 

--0.084•007டங்கள்(இக் 
5,410 4,250 10 

50 

2.00 0.932-0-068 005கணக்கில்) 4,300 4,300 

945 

2•220-942 -0.058 003 
I 
= 
100 
/ 
p 3,770 4,500 

840 2.50( 

0.987-0.013•000 4,180 

<v2 4,510 

735 

2.860•988 --00-12 000|Cv= 
2,980 4,740 

6303.331:040 +0.040•002 

y 8,990 5,010 

525 

4.001.095 0.095•009 4,510 5,410 

4.20 

5.001-135 0135•018 4,160 6,000 

315 6.67 

1•314 (0.314 •099 3,640 8,050 

2 

10 

10.001.762(0.762•580 5,010 8,990 

1 

5 

20.00 
| 
• 
9700•970 •942 


100 
n 


1947 

4-8 49 50 51 52 53 54 55 56 57 58 
59 60 61 62 63 64 65 66 


4,160 4,180 


மொத்தம் 


சராசரி 


91,160 4,558 


v2=2•262 Cy=0•345 


நீரின் பண்பியல் 


31 


பத்தி - 2 இல் ( படம் 3-2 பக்கம் 30 ) கொடுக்கப்பட்டுள்ள உச்ச 
அளவுப் பாய்வுகளையும் , பத்தி .5 இல் கொடுக்கப்பட்டுள்ள விழுக் 
காடுகளையும் ஒரு நிகழ்தகவு வரைபடக் காகிதத்தில் ( probability 
paper ) படம் 3-5 இல் காட்டியுள்ளது போல் குறிக்கவேண்டும் . 
குறித்த புள்ளிகளை இணைக்கும் வகையில் ஒரு கோட்டை வரைந்து 
அதனை இருபுறமும் , வரைந்த கோட்டின் பண்பு மாறாமல் நீட்ட 
வேண்டும் . 3-5.படத்திலிருந்து 100 வருடங்களுக்கு ஒருமுறை 
எதிர்பார்க்கக் வெள்ளப் பாய்வின் 

அளவை கணக் 
கிடலாம் . இக்கணக்கைப் பொருத்த வரை 100 

வருடங் 
களுக்கு ஒருமுறை எதிர்பார்க்கக் கூடிய பாய்வின் அளவு 16000 
க்யூமெக்குகள் . 


கூடிய 


100 


குறிப்பு : 


I 


P 


T 


150 


3200 


240 


200 


160 


120 


80 


60 


40 
36 
12 
28 . 


24 
20 
02 


2 


5 


10 15 20 30 40 50 60 70 80 


90 


95 


98 


P 


படம் 5-5 . 


P = மீறப்பட்ட வருடங்களின் விழுக்காடு 
I = பாய்வுத் தொடர்வடுக்க வருடம் 
Q = வெள்ளப் பாய்வு ( 100 க்யூமெக்கில் ) 


32 


நீர்ப்பாசனம் 


மானவை . 


3-9 . நீர்ப்பிடிப்பியின் பரப்பளவு சூத்திரங்கள் ( Catchment area 

formulae ) 
உச்ச அளவுப் பாய்வை நிர்ணயிக்கும் காரணிகள் ஏராள 

அவைகளிற் சிலவற்றை முந்தைய பத்திகளில் கண் 
டோம் . நீர்ப்பிடிப்பியின் பரப்பை அடிப்படையாகக் கொண்டு 
மட்டுமே கணக்கிடப்பட்ட சூத்திரங்களில் எல்லாக் காரணி 
களையும் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை . ஆகவே அக்காரணிகளை , 
சூத்திரங்களை இணைக்கும் வகையில் ஒரு மொத்தக் குணகமாசு 
சூத்திரங்களில் 

கணக்கிடப்படுகிறது . எனவே , இவ்வகை சூத் 
திரங்கள் மிகவும் கவனத்துடன் உபயோகப்படுத்தப் 
வேண்டும் . 

இவ்வகைச் சூத்திரங்கள் அட்டவணை 3-3இல் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


3-10 . ஸ்ட்ரேஞ்சு அட்டவணை ( Strange s table ) 

அட்டவணை 3.4 இல் தென்னிந்தியாவைப் பொருத்த வரையில் 
பருவ மழையிலிருந்து பெறும் மொத்த நீர் அளவை ( yield ) நிர்ண 
யிக்கும் வகையில் ‘ ஸ்ட்ரேஞ்சு ( Strange ) என்பவர் கொடுத்துள்ள 
புள்ளி விவரங்கள் தரப்பட்டுள்ளன . பருவகால மழையின் அளவு 
முதல் பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ளன . 4 , 7 , 10 ஆம் பத்திகளில் 
அவற்றுக்குப் பொருந்தும் 

நீர்க் 

கொள்ளளவுகள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . மேற்கூறிய முறையில் மழைப் பாய்வைக் 
கணக்கிடுவது தோராயமான முறையே அன்றிப் பிழையற்ற முறை 
யாகாது . இந்த அட்டவணையைக் கையாள்வதில் மிக எச்சரிக்கை 
யாகக் கவனிக்க வேண்டியவை : ( i ) பருவகால மழையை மட்டும் 
கணிப்பது . ( ii ) பாய்வு வீத உச்சவரம்பு கணக்கிடப்படாமல் , 
மொத்த நீரின் கொள்ளளவு கணக்கிடப்படுவது . 


மொத்த 


3-11 . நீர் வரைபட ஆய்வு முறை ( Hydrograph analysis ) 

நீர் வரைபட ஆய்வு முறை வெள்ளப் பாய்வை நிர்ணயிக்கும் 
முறைகளில் மிகச் சிறந்தது . விஞ்ஞானத்தை அடிப்படையாகவும் 
கொண்டது . நீர் வரைபடம் ( hydrograph ) என்பது காலத்தை 
x- அச்சிலும் , வெள்ளப்பாய்வை y- அச்சிலும் குறித்து வரையப் 
படும் வரைபடக் காலத்தை மணியாகவோ , நாட்களாகவோ , 
வாரமாகவோ , மாதமாகவோ குறிக்கலாம் . 

வெள்ளப் பாய்வு வீதம் காலத்திற்கு எதிராகக் குறிக்கப் 
பட்டு வரையப்படுவதால் , காலத்தைப் பொருத்து வெள்ளம் 
உயர்வதையும் வடிவதையும் வரைபடத்திருலிந்து 
முடியும் . நீர் வரைபடத்துக்குட்பட்ட பரப்பளவு அந்தக் கால 
டைவெளியில் ஆற்றில் பாயும் மொத்த நீர்க்கொள்ளளவைக் 


- 


அட்டவணை3.3 


3 


சூத்திரத்தின் பெயர் 


சூத்திரம் 


குணகத்தின் 
மதிப்பு 


உபயோகப் 
படுத்தக் 
கூடிய 


நீரின் பண்பியல் 


டம் 


L 


டிக்கன் 
( 
Dicken 
) 


C 
= 
1 
• 
7 
முதல் 
10 
5 
வரை 
( 
மிகப் 
பேரிய 

ஆறுகளுக்கு) 


வட 
இந்தியா 
, 
மத்திய 
இந்தியா 


Q 
= 
CM 
3/4 
உச்ச 
அளவுப்பாய்வு 

(க்யூமெக்) 
C 
= 
குணகம் 
M 
= 
நீர்ப்பிடிப்பானின் 
பரப்பு 
, 

( 
சதுர 
கிலோ 
மீட்டர் 
) 


22.5 வரை 

கூடக்கணக்கிடப்பட் 
டுள்ளது 
. 
( 
சராசரி 
மதிப்பு 
11-5 
) 
C 
= 
14 
முதல் 
19 
வரை 


மத்தியப் 
பிரதேசத்திற்கு 


Q=CM2/3 


ரைவ்ஸ் (Ryves) 


| 


தென்னிந்தியா 


C 
= 
6 
• 
75 
( 
கடற்கரையிவிருந்து 
80 
கிலோ 

மீட்டர்களுக்குள்ளான 
பகுதியில் 
) 
8-5 
( 
80 
கிலோ 
மீட்டர் 
முதல் 
2400 

கிலோ 
மீட்டர் 
வரை 
) 
== 
10 
• 
15 
( 
மலைப்பகுதிகளில் 
) 
38.5 
வரை 
கூட 
அளவெடுக்கப்பட் 

டுள்ளது 


=MMUNWIL 


wwwwwwwwwwwwwwwwwwwwy 


இங்கிலிஸ் ( 
Inglis 
) 


Q=123.2M 

IM 
+ 
10-36 
Q 
= 
123-2 
( 
M 


|| 


பம்பாய் 
( 
மகாராட்டிரம் 
) 
விசிறிபோன்ற நீர்ப்பிடிப்பி களுக்கு 


+.+ 


( 
0-92- 
> 
log 
2.56 
) 


C 
= 
45 
முதல் 
56 5 
வரை 


நவாப் 
ஜங் 

பஹதூர் 
( 
Nawab 
Jung 
Bahadur 
) 


பொதுவாக 
எல்லா 
விடங் 
களுக்கும் 


( 
HJuns 
Q 
= 
c 
( 
2:56 
) 


33 


அட்டவணை - 3-4 


நல்ல நீர்ப்பிடிப்பி சராசரி நீர்ப்பிடிப்பி 


மோசமான 
நீர்ப்பிடிப்பி 


பருவக்காலமொத்தமழைஅளவு 


(Au6) 


மழையில்பாய்வின்விழுக்காடு 


மழையினால்ஏற்படும்பாய்வின் 


( 
Aml 
) 
பசில் 


1சதுரமைல்பரப்பில் கொள்ளளவு(மில்லியன்கனஅடி) 


மழையில்பாய்வின்விழுக்காடு 


மழையினால்ஏற்படும்பாய்வின் 


( 
Sal 
) 
ads 


1சதுரமைல்பரப்பில் கொள்ளளவு(மில்லியன்கனஅடி) 


மழையில்பாய்வின்விழுக்காடு 


மழையினால்ஏற்படும்பாய்வின் 


( 
AH 
) 
at 


1சதுரமைல்பரப்பில் காள்ளளவு(மில்லியன்கனஅடி) 


ப 


( 1 ) | ( 2 ) | ( 3 ) | ( 4 ) | ( 5 ) 

( 6 ) | ( 7 ) | (8) | ( 9) ( 10 ) 
0.110-001 ) • 002 | (0-1010-001 | 0-001 0-05 0-0005 0-001 
2 

0 • 2 000+ 0.0091 0.15 0003 0.005 0.100-002 10.004 
3 

0 4 0-012 0.028 ] 0-30 0 009 0.021 0.2 10.006 10-014 
4 0.7 0.023 | 0-0651 0-50 0-021 | 0.048 0 • 3 10-014 10-032 
5 10 0.050 0-116 | 0-7010-037 0.037 0.5 10.325 10.058 
6 1 :50.090 0 209 

1 • } 010-067 0-156 0.7 10-045 10.104 
7 

2 • 1 | 0-147 0.34 ! 1-500-1101 0-255 1.0 10.073 10.170 
8 

2 • 310-224 0.5201 2-10 0 168 0.390 1.4 10.112 10 • 260 
9 

350-315 0-732 2.60 0-236 0.549 1.7 10-157 10.366 
10 4.3 0.430 0.999 ) 3.20 0.332 0-749 2.1 10.215 10.499 
11 

5-210-572 1.329 ] 3-90 0-429 0-996 2-6 10-286 10-564 
12 

6 • 2 0-744 1.728 | 4-60 0-558 | 1-296 | 3.1 0 • 372 10-864 
13 7.2 0-936 2 • 174 ) 5 4010-702 1630 | 3-6 0.468 1.087 
14 8.3 1.1622-699 ) 6 • 2010-871 2 • 024 4.1 0.581 11 : 349 
15 9.4 1.410 | 3-276 | 7-00 1.057 2-457 

4-7 0.705 1.638 
16 | 10.5 1 * 680 3.903 ) 7-80 1 • 260 2 • 927 5-2 ( 0.840 1.951 
17 116 1-972 4 581 ] 8-70 1 : 479 3-435 5.8 10-986 12-290 
18 ( 12 • 3 2 • 304 5.353 | 9.60 1.728 4 • 014 64 | 1.152 2-676 
19 | 13.9 2 •61 6-135 | 10-40 1.980 | 4-601 6 9 11.320 13-067 
20 | 15-03-000 6-970 || 1 • 25 2 • 250 5-227 7.5 11-500 13.435 
21 

16 :13-381 7-855 | 12.00 2.535 5 : 891 8.0 1-690 13-927 
22 17 • 3 3 806 8 842 | 12.90 2 • 854 6.6.1 8.6 11-903 ( 4.421 
23 | 18-4 | 4-232 9832 13.80 3.174 ! 7 • 374 | 9 • 2 2 •116 

9-2 12-116 14-916 
24 | 19.5 4-680 10-373 14-60 3-510 | 8-151 / 9.7 2 • 34 ) 

5-436 
25 | 20 •6 5-150 11-964 / 15-40 3. 62 8.973 | 10 • 3 12.575 | 4-982 
26 121 •3 > 5-668 13-168 16-04-251 | ! •876 10-9 2 • 834 \ 64584 
27 / 22 • 9 6-183 14-354 ) 17-10 4-637 10-773 | 11.4 13-091 | 7-182 
28 

24-0 6-720 15-612 18-00 5-040 / 11-709 120 13-360 17 • 806 
29 | 21.1 7.279 16.911 18.8 | 5-46 | 12-68 12-5013-64 

8.46 
30 ( 26 • 3 7 • 890 18.330 19-7 | 5 • 02 | 13-75 

13-10 3-95 9-17 


அட்டவணை - 3-4 தொடர்ச்சி 
சராசரி 

மோசமான 
நல்ல நீர்ப்பிடிப்பி 

நீர்ப்பிடிப்பி நீர்ப்பிடிப்பி 


பருவக்கால 
மொத்த 
மழை 
அளவு 

( 
அங்குலம் 
) 


மழையில்பாய்வின்விழுக்காடு 


மழையினால்ஏற்படும்பாய்வின் 

ஆழம்(அங்குலம்) 


1சதுரமைல்பரப்பில் கொள்ளளவு(மில்லியன்கனஅடி) 


மழையில்பாய்வின்விழுக்காடு 


மழையினால்ஏற்படும்பாய்வின் 

ஆழம்(அங்குலம்) 


1சதுரமைல்பரப்பில் கொள்ளளவு(மில்லியன்கனஅடி) 


மழையில்பாய்வின்விழுக்காடு 


மழையினால்ஏற்படும்பாய்வின் 


( 
Pu 
) 
g 


1சதுரமைல்பரப்பில் கொள்ளளவு(மில்லியன்கனஅடி) 


(7) | ( 8 ) | ( 9 ) | ( 10 ) 


( 1 ) ( 2 ) ( 3 ) ( 4 ) ( 5 ) 

( 6 ) 
31 127.4 8-494 19.733 / 20 • 5 6 37 | 14-80113-7 4-25 | 9 87 
32 28.5 9.120 21-188121.3 6 84 15-8914-2 4-56 10.59 
33 29-6 9-768 22.693122.2 7.33 | 17 • 02 / 14-8 4.8811.35 
34 30.8 | 10 472 24-329 23-1 7.85 18-25 / 15-4 5-24 12-16 
35 31.9 11.165 25 • 939123.9 8.37 19.45 15.9 5.58 12.97 
36 33-011-880 27.600 / 24-7 8-91 20 • 70 16-5 5.94 13.80 
37 34112.617 29.312 25-5 9.46 21.98 | 17-0 6-31 14-66 
38 35.3 13414 31-163 26-4 10-06 23 37 17-6 6-71 15-580 
39 36.4 | 14-193 32 • 980 27 • 3 | 10.65 24-74 | 18-2 7.10 16-49 
40 37 • 5 / 15-300 34-843 28-1 | 11 • 25 26 •14 18.7 7.50 | 17.42 

386 15 826 36.767 28.9 1.87 27 58 19.3 7.91 | 18-38 
42 39-8 16-716 33-835 / 29 8 12.54 29.13 19.9 8.36 19.42 
43 ( 40 • 9 17.587 40 • 858 30.6 | 13-19 30 • 64 20.4 8-79 20.13 
44 42 • 0 | 18-480 42 • 933135 13.86 32 • 20 21-0 9-24 21-47 
45 43.1 19-40 45-06 132 • 3 14 • 55 33-79 21.5 9-7022-53 
46 44 • 3 20.38 147 • 34 133-2 | 15-23 35.51 22.1 10-19 23 67 
47 

45.421.34 49.57 340 16-00 36.18 | 22.7 10 • 67 24-79 
-48 146.5 22 • 32 51.85 1348 17-74 38-89123-211-16 25.93 
49 47-6 23-32 154-19 357 | 18.49 40 •64 23.8 11 • 66 27.09 
50 148.8 | 24-40 156.69 | 36.6 18 * 30 425 24.4 12 • 20 28.34 
51 149.9 125-45 59.12 137.4 19 • 09 4434124-9 12.72 29.56 
52 510 26.52 61.61 138-2 19.89 46 21 | 255 13-26 | 30-81 
53 52.1 12751 64-15 139 • 0 2071 43.11 26.0 13.81 32 •07 
54 153-28-78 66-87 139-9 21.5 ) 50.15 26-6 | 14-39 33:43 
* 55 154-4 129.92 69-51 140 • 8 22-44152 • 13127-2 14-96 34-76 
56 ( 55-53{ • 08 172 • 21 

72-21 416 23 3154 15 27-7 15-54 36-10 
57 56-6132.26 174-95 142-424-2056.2.28.11613 | 37.48 
58 157-8 33-52-177-88 143-325-14 58-41 28-9 16.76 38.94 
59 58-9 34-75 80.73 144.4 26:06 60-55 29-4 117.38 40-37 
60 1600 136.00 1836+ 145 • 0 2700 62-731300 18-0 ) 4182 


36 


நீர்ப்பாசனம் 


குறிக்கிறது . ஆகவே ஒரு ஆற்றில் கணக்கெடுக்கப்பட்ட நீர் வரை 
படத்தின் மூலமாகப் பாய்வு வீதத்தையும் , நீரின் மொத்தக் 
கொள்ளளவையும் ஒருங்கே அறிய முடியும் . மேலும் நீர் வரை 
படத்திலிருந்து உச்ச அளவுப் பாய்வையும் கணக்கிட முடியும் . 


நீர் வரைபடத்திலிருந்து மிகை வெள்ளப்பாய்வை ஒரு நீர்ப் 
பிடிப்பியிலுள்ள மழையின் அளவைக் கொண்டு நிர்ணயிக்கும் 
முறை கீழ்க்கண்ட பத்திகளில் கொடுக்கப்பட்டுள்ளது . 


முதற்படி : - மழையின் சராசரி அளவை நிர்ணயித்தல் . 


இரண்டாம்படி : - முதற்படியில் உள்ள மழைக்குப் பொருந்தும் 
வெள்ள நீர் வரை கோட்டைத் தயாரித்தல் . 

மூன்றாம்படி : - நீர் வரைபடத்திலிருந்து குறை மண்ணீர்ப் 
பாய்வைப் பிரித்தெடுத்தல் . 

நான்காம்படி : - அலகு நீர் வரைபடம் ( unit hydrograph ) 
தயாரித்தல் . 

ஐந்தாம்படி : - அலகு நீர் வரைபடத்திலிருந்து உச்ச வெள்ளப் 
பாய்வின் நீர் வரைபடத்தைத் தயாரித்தல் . 


3-12 , முதற்படி 

மழையின் சராசரி அளவை நிர்ணயித்தல் : மழை அளவு மழை 
மானியினால் ( rain gauge ) அளக்கப்படுகிறது . மழை மானிகளில் 
இருவகை உண்டு . 


( i ) தானே இயங்குபவை ( automatic ) 

( ii ) தானே இயங்காதவை ( non automatic ) 
ஒரு நீர்ப்பிடிப்பியில் , பல இடங்களில் மழைமானி நிலையங் 
களை ( raingauge stations ) அமைத்து , ஒவ்வொரு நிலையத்திலும் 
நாள்தோறும் காலை 8 மணி அளவில் தானே இயங்காத மழை 
மானிகளில் மழை அளவைப் பொதுவாகக் கணக்கிடுகிறார்கள் . 


தானே இயங்குபவையில் அதில் இணைக்கப்பட்டுள்ள வரை 
படத்தில் மழை அளவு தொடர்ச்சியாகக் குறிக்கப்படுகிறது . ஒவ் 
வொரு நீர்ப்பிடிப்பியிலும் ஒரு சில தானே இயங்கும் மழைமானி 
களை அமைப்பது நல்லது , இவ்வாறு நாள்தோறும் எடுக்கப்பட்ட 
மழையின் அளவுகளை குறிப்பேடுகளில் குறித்து வான நிலை 
ஆராய்ச்சி அலுவலகங்களில் சேகரித்து வைத்திருப்பார்கள் . 


நீரின் பண்பியல் 


37 


நீர்ப்பிடிப்பியின் சராசரி 

மழை 

அளவு நிர்ணயிக்கும் 
முறைகள் ; சராசரி மழை அளவைக் கீழ்க்கண்ட மூன்று முறை 
களில் கண்டு பிடிக்கலாம் . 

( i ) கூட்டுச் சராசரி முறை ( simple arithmetic mean method ) 
( ii ) சம மழை வரை கோட்டு முறை ( isohyetal method ) 
( iii ) தீசன் பல்கோண முறை ( Theissen polygon method ) 


3.13 . கூட்டுச் சராசரி முறை 

நீர்ப்பிடிப்பியின் பரப்பிலுள்ள நிலையங்களில் கணக்கெடுக்கப் 
பட்ட மழை 

கூட்டுத்தொகையை நிலையங்களின் 
எண்ணிக்கையினால் வகுத்து சராசரி மழையின் அளவைக் கண்டு 
பிடிக்கலாம் , 


அளவின் 


3.14 . சமமழை வரை கோட்டு முறை 

இவ்வழியின் வரை முறை படம் 3-6 இல் காட்டப்பட்டுள்ளது . 
நீர்ப்பிடிப்பியின் பரப்புருவை ஒரு தக்க அளவு திட்டத்திற்கு 
( suitable scale ) வரைந்து அதில் மழைமானி நிலையங்களைக் குறித்து 
அவைகளின் மழை அளவுகளையும் அந்நிலையங்களில் 

குறிக்க 


3.3 


3 


2.3 


2.3 


• 1 


2.6 


20 


2.5 


1.5 


3.0 


Con 


Ney 


18 


2 


3.2 


3-25 


படம் 3-6 . சம மழை வரை கோட்டு முறை 
X. சம மழைக் கோடு , Y. நீர்ப்பிடிப்பியின் எல்கை , 

Z , மழைமானி நிலையங்கள் . 


வேண்டும் . பிறகு , உரு வரைப்படம் ( contour map ) வரைவது 
போல் சமமழைக் கோடுகளை ( isohyets ) படத்தில் காட்டியுள்ளது 
போல் வரைய வேண்டும் . சமமழைக் கோடுகளுக்கு இடையே 


38 


நீர்ப்பாசனம் 


யுள்ள பரப்பளவைக் கணக்கிட வேண்டும் . இப்பரப்பளவிலுள்ள 
மழையின் அளவு , அவ்விரு மழைக்கோடுகளின் மதிப்புகளின் 
சராசரி ஆகும் . பின்னர் , கீழ்க்கண்ட சூத்திரத்தைக் கொண்டு , 
சராசரி மதிப்பைக் கணக்கிடலாம் . 


< An xn 


XX | 


( 3-5 ) 


E An 


இங்கு X என்பது நீர்ப்பிடிப்பியின் சராசரி மழை . 

A. = மேற்கூறியவாறு கண்டுபிடிக்கப்பட்ட சம :மழைக் கோடு 
களுக்கு இடையேயுள்ள பரப்பளவு . 

x , = An க்குப் பொருந்தும் சராசரி மழை . 


3.15 , தீசன் பல்கோணம் 

இம்முறையில் மழைமானி நிலையங்களை நேர்க்கோடுகளால் 
இணைத்து நீர்ப்பிடிப்பியின் மொத்தப் பரப்பளவை படம் 3-7 இல் 
காட்டியுள்ளதுபோல் பல முக்கோணங்களாகப் பிரிக்க வேண்டும் . 
ஒவ்வொரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களிலும் மையக்குத்துக் 
கோடுகளை ( perpendicular bisector ) வரைந்து ஒவ்வொரு நிலையத் 
தைச் சுற்றிலும் பல்கோணத்தை அமைக்க வேண்டும் . ஒவ்வொரு 


N 


படம் 3-7 . தீசன் பல் கோணம் 
X. நீர்ப்பிடிப்பியின் எல்கை Y. தீசன் பல் கோணம் 

Z. மழைமானி நிலையம் . 


பல்கோணத்தின் பரப்பளவையும் , ( A1 , A2 , As ... An ) அளக்க 
வேண்டும் . பல்கோணத்திற்கு உள்ளடங்கிய மழையின் அளவை 


நீரின் பண்பியல் 


39 


( x , xg , xg ... xn ) எனக் கொள்வோம் . பிறகு , கீழ்க்கண்ட சூத்தி 
ரத்தைக் கொண்டு சராசரி மழை அளவை நிர்ணயிக்கலாம் .. 
E An xn ? 

( 3-5 ) 
E An 
இம்முறையின் சிறப்பு என்னவென்றால் , நீர்ப்பிடிப்பிக்கு 
வெளியேயுள்ள மழைமானி நிலையங்களும் காரணிகளாக எடுத்துக் 
கொள்ளப்படுகின்றன . 


3.16 . இரண்டாம்படி 


முதற்படியில் கூறிய மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தின் நீர் 
வரைபடத்தை வெள்ளப்பாய்வை அளக்கும் ( stream gauging 
stations ) 

நிலையங்களின் குறிப்பேடுகளிலிருந்து தயாரிக்க 
வேண்டும் . இவ்வாறு தயாரிக்கப்படும் நீர் வரைபடம் , சராசரி 
மழை அளவைக் கொண்டு குறிக்கப்படுகிறது . உதாரணமாக 
முதற்படியிற் கண்டுபிடிக்கப்பட்ட சராசரி மழையின் அளவு 
5 செ.மீ. ஆக இருந்தால் , அதற்குரிய வெள்ள நீர் வரைபடம் 
15 செ.மீ. வெள்ள நீர் வரைபடம் எனப்படும் . 


3-17 . மூன்றாம்படி 

நீர் வரைபடத்திலிருந்து குறை மண்ணீர்ப்பாய்வைப் பிரித்து 
எடுத்தல் : சில ஆறுகளில் மழை பெய்யாத சமயங்களிலும் பாய்வு 
இருக்கும் . இதனை அடித்தளப் பாய்வு ( base flow ) என்பர் . இப் 
பாய்வு குறை மண்ணீரிலிருந்து ( subsoil water ) கிடைக்கப் பெறும் 
நீரினால் உண்டாகும் பாய்வு . மழை பெய்யும்பொழுது குறை 
மண்ணீர்ப் பாய்விலும் சிறிதளவு மாற்றம் ஏற்படலாம் . இம் 
மாற்றம் மிகக் குறைவாகவே இருப்பதால் இதனைப் பொதுவாகக் 
கணக்கில் எடுத்துக் கொள்ளாவிட்டாலும் விடையில் பிழை அவ் 
வளவாக ஏற்படுவதில்லை . 

வெள்ள நீர் வரைபடம் ஆற்றிலுள்ள அடித்தளப் பாய்வு 
நீரையும் உள்ளடக்குவதால் அடிப்படைப் பாய்வைப் பிரித் 
தெடுக்க வேண்டும் . அடித்தளப் பாய்வைப் பிரித்தெடுக்கும் 
முறைகள் பல உள்ளன . அவற்றை விரிவாக விவாதிப்பது இப் 
புத்தகத்தின் குறிக்கோளுக்கு அப்பாற்பட்டதால் சுலபமான ஒரே 
ஒருமுறை மாத்திரம் படம் 3.8 இல் காட்டப்பட்டுள்ளது . 

இம்முறையில் A லிருந்து நக்கு ஒரு நேர்க்கோட்டை வரைந் 
தால் , கோட்டிற்குக் கீழ்ப்புறமுள்ள பாய்வு , அடித்தளப் பாய்வாக 
எடுத்துக் கொள்ளப்படும் . 


நீர்ப்பாசனம் 


3.18 . நான் காம்படி 

அலகு நீர் வரைபடம் தயாரித்தல் : 

அடித்தளப் பாய்வை நீக்கி மீதமுள்ள நீர் வரைபடத்தின் 
பரப்பளவைக் கணக்கிட வேண்டும் .. இப்பரப்பளவு வெள்ளப் 
பாய்வின் மொத்தக் கொள்ளளவாகும் . இதனை நீர்ப்பிடிப்பானின் 
பரப்பால் வகுத்து , ஈவை செ.மீ.யில் கணக்கிட வேண்டும் . இதனை 
x என்று வைத்துக் கொள்வோம் . பிறகு , நீர் வரைபடத்தின் 
நிலைத்தூரங்களை ( ordinates ) x ஆல் வகுத்து , மற்றொரு வரை 
படத்தில் குறித்து அலகு நீர் வரைபடத்தைத் ( unit hydrograph ) 
தயாரிக்கலாம் : முன் பத்திகளில் கூறியதுபோல் இவ்வலகு நீர் 
வரைபடம் எந்த மழைக்கால அளவிற்குக் கணிக்கப்பட்டதோ , 
அக்காலத்தையும் சேர்த்துக் குறிக்கப்படுகிறது . உதாரணமாக 
2 மணி நேரத்திற்குப் பெய்த மழையால் ஏற்படும் வெள்ளப் 
பாய்வைக் காண்டு தயாரிக்கப்படும் அலகு நீர் வரைபடம் 
இரண்டு மணிநேர அலகு நீர் வரைபடம் எனப்படும் . 

இக்கால 
அளவு அலகு நீர் வரைபடத்தை அலகுக் கால அளவு ( unit 
duration ) எனப்படும் . 
3-19 . ஐந்தாம்படி 

அலகு நீர் வரைபகத்திலிருந்து உச்ச அளவு வெள்ளப்பாய்வின் 
நீர் வரைபடம் தயாரித்தல் ! 

நான் காம்படியில் தயாரிக்கப்பட்ட அலகு நீர் வரைபடம் 


அலகு கானம் 
ml 


வெள்ள 
நீர்வரை கோடு 


பாய்வீதம் 


மழைப்பாய்வு 


அது 
நீர் வரை 


அடித்தளப் பாய்வு 


காலம் 


படம் 3-8 . நர் வரை பட ti . 


நீரின் பண்பியல் 


41 


அதற்குரிய நீர்ப்பிடிப்பானுக்கும் அதற்குரிய கால வரையளவுக்கும் 
மட்டுமே பொருந்தும் . ஒரு அலகுக் கால அளவுக்குரிய அலகு நீர் 
வரைபடத்திலிருந்து , கூடுதலாக அல்லது குறைவாக உள்ள அலகுக் 
கால அளவுக்குரிய அலகு நீர் வரைபடத்தைத் தயாரிக்க முடியும் . 
இம்முறைகளைப் பற்றி விரிவாக விவாதம் செய்வது இப்புத்த 
கத்தின் குறிக்கோளுக்குப் புறம்பான தாகையால் மற்ற விவரங்கள் 
கொடுக்கப்படவில்லை . இதேபோல ஒரு நீர்ப்பிடிப்பானுக்குப் 
பொருந்தும் அலகு நீர் வரைபடத்திலிருந்து , அதே மாதிரி இயல் 
புடைய மற்றொரு நீர்ப்பிடிப்பானுக்கும் அலகு நீர் வரைபடத்தை 
தயாரிக்க முடியும் . மேலே குறிப்பிட்ட காரணத்தால் இத 
னுடைய விவரங்களும் கொடுக்கப்படவில்லை . 

ஒரு நீர்ப்பிடிப்பானுடைய குறிப்பிட்ட கால அளவில் மற் 
றாரு மழையின் சராசரி அளவு தெரியுங்கால் அச்சராசரி 
மழையின் அளவினால் அலகு நீர் வரைபடத்தின் நிலைத் தூரங்களைப் 
பெருக்கி , கிடைக்கப் பெறும் நிலைத் தூரங்களைக் கொண்டு வெள்ள 
நீர் வரைபடத்தைத் தயாரிக்க வேண்டும் . இவ்வரைபடத்துடன் 
அடித்தளப் பாய்வைக் கூட்டினால் , அந்த மழையினால் ஆற்றில் 
எதிர்பார்க்கப்படும் வெள்ளப் பாய் வின் நீர் வரைபடம் ( flood 
hydrograph ) நிர்ணயிக்கப்படுகிறது . 

இதே போல ஒரு நீர்ப்பிடிப்பானில் எதிர்பார்க்கக் கூடிய 
உச்ச அளவு மழையிலிருந்து உச்ச அளவு வெள்ளப்பாய்வு வரை 
படத்தைத் தயாரிக்க முடியும் . 


3.20 . பின்குறிப்பு 

பண்பியல் மிகவும் விரிவான , தனித்தன்மை வாய்ந்த பிரி 
தொரு விஞ்ஞானம் . அதனைப் பற்றிய விளக்கங்கள் தனிப் புத்தக 
மாகவே வெளியிடப்படுகிறது . ஆகவே இவ்வியலைப்பற்றி ஒரு 
சிறிதளவே சுருக்கமாக இந்த அத்தியாயத்தில் கொடுக்கப்பட் 
டுள்ளது . இதனைப்பற்றிய முழுமையான விளக்கங்களுக்கு பண் 
பியற் சம்பந்தப்பட்டப் புத்தகங்களைப் படிப்பது நல்லது . 


4. பாய்வளவை 


( Measurement of Discharge ) 


4.1 . பொதுக் குறிப்பு 

ஆற்றின் குறுக்கே ஒரு அலகுக் கால அளவிற் பாயக்கூடிய 
பாய்வின் 

அளவு பாய்வு வீதம் எனப்படும் .. இப்பாய்வு 
வீதத்தை க்யூமெக்கில் குறிக்கலாம் . 

1 க்யூமெக் = 1 . க . மீட்டர் /வினாடி 
ஆற்றின் குறுக்குப் பரப்பளவையும் அதிலுள்ள நீர் வேகத் 
தையும் அளந்து பாய்வை நிர்ணயிக்கும் முறை வேகம்- பரப் 
பளவு முறை எனப்படும் . இது மிகவும் சாதாரணமாகப் 
பின்பற்றப்படும் முறை . சில சமயங்களில் , சராசரி வேகத்தை 
அளக்காமல் , படுகைச் சரிவைக்கொண்டும் , நீர் ஆரத்தைக் 
கொண்டும் கணக்கிடலாம் . சில சமயங்களில் நீர் மட்டளவைக் 
கொண்டும் பாய்வை நிர்ணயிப்பது உண்டு . 

வேகம்- பரப்பளவு முறையில் பாய்வைக் கணக்கிட , பரப்பள 
வையும் அதற்குரிய வேகத்தையும் பெருக்கிப் பாய்வு வீதத்தைக் 
கணக்கிடலாம் . பாய்வைக் கணக்கிடுவதற்கு முன்பாகத் தக்க 
இடத்தைத் தேர்ந்தெடுத்து , அதை ஆற்றில் தக்கவாறு குறிக்க 
வேண்டும் . பிறகு பரப்பளவையும் நீர் வேகத்தையும் கண்டு 
பிடிக்கவேண்டும் , 


4-2 . இடத்தைத் தேர்ந்தெடுத்தல் ( Selection of site ) 

பாய்வு வீதத்தை அளக்கத்தக்க இடத்தைத் தேர்ந்தெடுக்கும் 
பொழுது கீழ்க்கண்டவற்றைக் கவனத்திற் கொள்ள வேண்டும் . 

(i) குறைந்தபட்ச , சராசரி , அதிகப்பட்ச நீர் மட்டங்களில் 
ஆற்றின் நீரியியல் நிலைமைகளைத் தேர்ந்தெடுக்கப்படு மிடத்தில் 
ஆராயவேண்டும் . 


பாய்வளவை 


43 


( ii ) தேர்ந்தெடுக்கப்படுமிடத்தில் ஆற்றின் கரைகளில் மேற் 
பாய்வு ( overflow ) இருக்கக்கூடாது . கூடுமானவரை ஆற்றின் 
பாய்வு ஒரே கால்வாய்ப் பாதையில் அமைந்திருக்க வேண்டும் . 
இப்படி அமையாவிடில் , ஒரு குறையுள்ள ஒரே ஆற்றுப்பாதையை 
விட , இரு நேர்க்கோட்டிலமைந்துள்ள சீரான இரு கால்வாய்களைத் 
தேர்ந்தெடுப்பது நல்லது . 


( iii ) தேர்ந்தெடுக்கும் இடத்தில் ஆற்றின் போக்கு ஒரு நேர்க் 
கோட்டிலமைந்திருக்க வேண்டும் . இந்நிலை ஆற்றின் அகலத்தைப் 
போலக் குறைந்தபட்சம் மூன்று மடங்கு நீளத்திற்காவது அமைந் 
திருக்கவேண்டும் . ஆற்றின் படுகையில் மண்ணரிப்போ அல்லது 
மண்படிவோ ஏற்படாத வகையில் இருக்கவேண்டும் . 


( iv ) ஆண்டு முழுவதிலும் ஆற்றின் குறுக்குப் பரப்பளவு 
கூடுமானவரை சீராகவே இருக்கவேண்டும் . 


( v ) அவ்விடத்திலுள்ள காற்றின் திசையிலிருந்து ஆற்றின் 
போக்கு மாறுபட்டதாக இருக்கவேண்டும் . 


( vi ) ஆற்றின் பாய்வில் குறிக்கிடும் பாலம் , அல்லது மற்றக் 
கட்டிட வகைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் இடம் மிகவும் 
( ஆற்றுப் பாலத்திலேயேப் பாய்வை அளக்கவேண்டி யிருந்தா 
லொழிய ) தள்ளியிருக்கவேண்டும் . 


( vii ) ஆற்றில் உபநதிகள் சேருமிடங்களிலிருந்து கீழ்ப்புறத் 
திலோ மேற்புறத்திலோ ஆற்றில் சிறிது தொலைவில் இடத்தைத் 
தேர்ந்தெடுக்கவேண்டும் . 


( viii ) சுழற்சி அல்லது பின்பாய்வு ( back flow ) உள்ள 
களைத் தவிர்க்கவேண்டும் . 


( ix ) தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆற்றின் நீளத்தின் மையத்தில் 
பாய்வை அளக்கவேண்டிய இடத்தைக் குறிக்கவேண்டும் . 
படுகைச் சரிவை அளக்கும் வகையிலமைக்கவேண்டிய சரிவை 
மானிகளை இவ்விடத்திலிருந்து மேற்புறமும் கீழ்ப்புறமும் ஆற்றின் 
அகலத்தைப்போல இரு மடங்குத் தொலைவில் அமைக்க வேண்டும் . 


( x ) தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்தில் , ஒரு இடத்திலிருந்து 
ஆற்றின் மறு இடத்திற்குப் பார்வையை மறைக்கும் வகையில் 
மரங்கள் இருக்கக் கூடாது . 


நீர்ப்பாசனம் 


4.3 . இடத்தைக் குறித்தல் 

தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை ஒரு படத்தில் குறிக்கும் 
பொழுது , ஆற்றின் போக்கு , அதன் குறுக்கு வெட்டுத் தோற்றம் , 
முக்கியமான நிலக்குறிகள் ( land marks ) ஆகியவற்றையும் 
சேர்த்து அப்படத்தைக் குறிக்கவேண்டும் . இடத்தைத் தேர்ந் 
தெடுத்த பின்னர் , ஆற்றின் பாய்வுப்போக்கு குறுக்குப் பரப்பள 
விற்குக் குத்து நிலையுள்ளதா என்பதைச் சரிபார்த்துக் கொள்ள 
வேண்டும் . 


குறுக்குப் பரப்பளவை அளக்கவேண்டிய அச்சை , ஆற்றின் 
இரு கரைகளிலும் இதற்காகக் கட்டப்பட்டுள்ள கட்டிடத் தூண் 
களில் நிலையாகப் பொறிக்கவேண்டும் . 


4-4 . குறுக்குப் பரப்பளவை அளத்தல் 

ஆற்றின் குறுக்கில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளித் தூரங் 
களில் நீர் ஆழத்தை அளந்து ( sounding ) குறுக்குப் பரப்பளவுத் 
தோற்றத்தை வரையமுடியும் . மிகப் பெரிய ஆறுகளில் ( அதிக 

லமும் ஆழமும் கூடிய ஆறுகளில் ) தொடராக இயங்கும் 
* எதிரொலி ஆழமானி ( echo sounder ) களைக் கொண்டு குறுக்குப் 
பரப்பளவை அளக்கலாம் . இடைவெளிகளைத் தக்கபடி அமைக்கா 
விடில் அளக்கப்பட்ட பரப்பளவிலும் , நீர் வேகத்திலும் கணிச 
மான அளவு பிழைகள் ஏற்படக்கூடும் . நீர் ஆழத்தை அளக்கும் 
பொழுது , இரு நிலைத் தூரங்களுக்கு இடையேயுள்ள ஆற்றின் 
படுகையின் உருவை ஒரு நேர்க்கோடாகத் தற்கோள் கொண்டால் , 
பரப்பளவைக் கணக்கிடுகையில் தவிர்க்கத்தக்கப் ( negligible ) 
பிழை மட்டுமே ஏற்படும் வகையில் நிலைத்தூரங்களின் ( ஆழங் 
களை அளக்கு மிடங்கள் ) இடைவெளியை அமைத்துக் கொள்ள 
வேண்டும் . வேகத்தை அளக்கும் பொழுது , ஒரு நிலைத் தூரத் 
தூரத்தில் கணக்கிடப்பட்ட சராசரி நீர்வேகம் , அந்நிலைத்தூரத் 
திற்கு இருபுறமும் இடைவெளியின் பாதித் தூரத்திற்குட்பட்ட 
பகுதியில் உள்ள நீர் வேகத்திற்குச் சமமாக இருக்கும் வகையில் 
நிலைத் தூரங்களின் இடை 

டைவெளிவை நிர்ணயிக்க வேண்டும் . 


4.5 . 


ஆற்றின் படுகையில் மாற்றம் ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா 
என்பதைக் கண்காணிக்கும் வகையில் அவ்வப்பொழுது குறுக்குப் 
பரப்பளவை அளந்து கொள்வது நல்லது . வண்டல் வெளிப் 
பிரதேசத்தில் ஓடும் ஆறுகளில் இவ்வாறு அடிக்கடி அளப்பது 


பாய்வளவை 


45 


மிகவும் அவசியம் . ஆற்றில் வெள்ளம் வருவதற்கு முன்னும் , 
வெள்ளம் வடிந்த பின்னரும் இவ்வளவை மிகவும் அவசியமாகிறது . 


4-6 . இடைவெளிகளின் தூரங்கள் 

ஆற்றின் படுகையில் திடீர் மாற்றங்கள் கொண்ட சிறிய 
ஆறுகளில் , ஆழங்களை 1 மீட்டர் இடைவெளிகளில் அளக்க 
வேண்டும் . 100 மீட்டருக்கும் குறைவான அகலத்தையுடைய 
ஆறுகளில் 5 மீட்டர் இடைவெளிகளிலும் , 100 முதல் 200 மீட்டர் 
அகலமுள்ள ஆறுகளில் 10 மீட்டர் இடைவெளிகளிலும் , 200 மீட் 
டருக்கும் அதிகமான அகலமுள்ள ஆறுகளில் 20 முதல் 30 மீட்டர் 
டை வெளிகளையும் அமைத்து , ஆழங்களை அளக்க வேண்டும் . 


4-7 . ஆற்றின் அகலத்தை அளத்தல் 

ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு ஒரு கம்பியை 
ஆற்றின் கரைகளில் அமைத்த தூண்களில் இணைக்கவேண்டும் . 
இக்கம்பி ( cable ) யில் ஒருபடகு இணைக்கப்பட்டிருக்கும் . இப்படகு 
அல்லது தோணியை ஒரு கரையிலிருந்து மறு கரைவரை ஒரு நேர்க் 
கோட்டில் செலுத்தவும் , எந்த இடத்திலும் நிலையாக நிறுத்தவும் 
கூடுமாறு கம்பியில் இணைக்கப்பட வேண்டும் . இத்தோணியின் 
உதவியால் நேரடி முறையில் ஆற்றின் அகலத்தை அளக்கலாம் . 
இவ்வசதியில்லாத இடங்களில் கீழ்க்கண்ட முறைகளினால் 
அகலத்தை அளக்கலாம் . இம்முறைகளின் அறிமுறைகள் நில 
வளவை சம்பந்தப்பட்டவை . ஆகவே , இப்புத்தகத்தைப் படிப் 
போருக்கு நிலவளவைப்பற்றிய போதிய அறிவு இருக்குமென்று 
தற்கோள் கொண்டு , மிகவும் சுருக்கமாகப் படங்களுடன் விவரிக் 
கப்பட்டுள்ளன . 


4-8 . ஸ்டேடியா முறை ( Stadia method ) 


* 


படம் 4.1 இல் காட்டியுள்ளபடி , ஒரு த்யோடொலைட் 
( Theodolite ) டைப் படகில் அமைத்து , தூரங்களை நிர்ணயிக் 
கலாம் . 


4-9 . கோண அளவை முறை ( Angular method ) 
இம்முறையில் தியோடொலைட் 

( சுழற்கோண அளவுக் 
கருவி ) ( Theodolite) டை ஒரு கரையில் அளக்கவேண்டிய அகலக் 
கோட்டின் குத்துக் கோட்டில் அமைத்து , 

அமைத்து , படகின் நிலையை 
( Position ) நிர்ணயிக்கலாம் . இம்முறையில் படம் 4.2 இல் காட்டி 


46 


நீர்ப்பாசனம் 


யுள்ளதுபோல a கோணம் அளக்கப்பட்டு CM தூரம் நிர்ண 
யிக்கப்படுகிறது . 


ப 


-- 
-- 


படம் 4.1 . 


a 


படம் 4-2 . 


4.10 . எதிர்க்கரை வீச்சுமுறை ( Projection from opposite bank ) 

படம் 4-3 இல் இம்முறை விளக்கப்பட்டுள்ளது . அகலக் கோட் 
டில் , ஆற்றின் ஒரு கரையில் A , B என்னுமிடங்களில் இரு கொடி 
களை ( flags ) யும் , மறுகரையில் C , D ஆகிய விடங்களில் இரு கொடி 
களையும் , AD கோட்டிற்குச் செங்குத்தாக B , C யில் வரைந்த 
கோட்டில் ஒரு குறித்த தூரத்தில் , அதாவது E , F புள்ளிகளில் இரு 
கொடிகளையும் நடவேண்டும் . 


பாய்வளவை 


47 


படகு 

M என்னுமிடத்தில் இருப்பதாகக் கொள்வோம் . 
C M யை நிர்ணயிக்க , நில அளவையாளர் ( surveyor ) , F இலிருந்து 
C யை நோக்கி நடந்து , எந்தப்புள்ளியில் E.M ஆகியவை ஒரு நேர் 
கோடாக அமைகிறதோ அப்புள்ளியில் நின்று , அவ்விடத்தை N 
என்று குறிக்கவேண்டும் . CN தூரத்தை அளக்கவேண்டும் . கீழ்க் 
கண்ட சூத்திரத்தைக் கொண்டு , MC யைக் கணக்கிடலாம் . 


MC 


- 


CN X BG 
BE + CN 


( 4.1 ) 


Pum 


க 


| 


y- 
யாக 


----- 


நய-4- 
ha 


₹"ட்ரா- 


படம் 4-3 . 


4.11 . 


ஒரு கரை வீச்சு முறை 


ஆற்றின் அகலம் மிகவும் அதிகமாயிருந்தால் , 

அதிகமாயிருந்தால் , ஒரு கரையி 
லிருந்து மறுகரையிலுள்ள பொருள்கள் தெரியாமற் போகலாம் . 
இச்சந்தர்ப்பத்தில் , வீச்சை ஒரு கரையிலிருந்து மட்டுமே செய்ய 
முடியும் . இம்முறை படம் 4-4இல் விளக்கப்பட்டுள்ளது . 


கோடு AD க்குச் செங்குத்தாக , புள்ளி C யிலும் மயிலும் 
இருக்குமாறு இரு கோடுகளில் முறையே N , E ஆகிய புள்ளிகளில் 

ரு கொடிகளை நிறுத்த வேண்டும் . CN கோட்டில் குறித்த இடை 
வெளிகளில் தூரத்தைக் குறிக்கவேண்டும் . E இலிருந்து படகுக் 
குள்ள வீச்சுக்கோடு CN கோட்டை வெட்டுமிடத்தை N என்று 
குறிக்க வேண்டும் . 


நீர்ப்பாசனம் 


48 


பின்னர் , 


2 
° 
z 


E 


AL 


B 


படம் 4-4 . 


MC ) 


DE X CD 
DE - CN 


... ( 4-2 ) 


என்ற சூத்திரத்தின் மூலம் MC தூரத்தைக் கணக்கிடலாம் . 


4.12 . ஆழங்களை அளத்தல் 

பாய்வு அளவையின் பிழையின்மை , ஆழத்தைச் சரியாக 
அளப்பதைப் பொருத்துள்ளது . மிகவும் ஆழமாக 

உள்ள 
ஆறுகளிலும் , மிகையான வேகத்தைக் கொண்ட ஆறுகளிலும் 
ஆழங்களை அளக்கும் பொழுது பிழை ஏற்பட வாய்ப்புண்டு . மிகை 
யான ஆழம் , வேகம் கொண்ட பகுதிகளில் அதிக வீதமான பாய்வு 
ஏற்படுவதால் , இப்பகுதிகளில் ஆழத்தை அளக்கும்பொழுது 
பிழை ஏற்படாமலும் , அல்லது பிழையை எவ்வளவுக் கெவ்வளவு 
குறைக்க முடியுமோ அவ்வளவு குறையுமாறும் இருக்குமாறு கவன 
மாக அளக்க வேண்டும் . 


6 மீட்டருக்குக் குறைவான ஆழமுள்ள பகுதிகளில் ஆழ 
அளவுகோலை ( sounding rod ) ப் பயன்படுத்தலாம் . தமிழ்நாட்டில் 
1.3 மீ / வினாடி வேகத்திற்குக் கூடுதலாக உள்ள ஆறுகளில் இரு 
இரும்புக் குழாய்களைக் கொண்டு ஒரு ஏணி போன்ற அமைப்பை 
ஏற்படுத்தி அதனால் ஆழத்தை அளக்கிறார்கள் . இதற்கு ஆழ 
அளவு ஏணி ( Sounding ladder ) என்று பெயர் . 

6 மீட்டருக்கு அதிகமாக உள்ள ஆழங்களில் லாக் லைன் 
( log line ) என்ற கருவியைக் கொண்டு ஆழத்தை அளக்கலாம் . 
அதிக ஆழமும் , வேகமுமுள்ள பகுதிகளில் எதிரொலி ஆழமானி 
யைக் கொண்டு ஆழத்தை அளக்கலாம் . தற்பொழுது 30 செ . மீ . 


பாய்வளவை 


49 


ஆழத்தைக்கூட அளக்கும் வகையில் 

வகையில் இவ்வகை ஆழமானிகள் 
தயாரிக்கப்படுகின்றன . 

ஒவ்வொரு இடத்திலும் ( புள்ளியிலும் ) இரண்டு தடவைகள் 
ஆழத்தை அளந்து அதன் சராசரி மதிப்பை எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 

முதற் தடவை எடுத்த ஆழத்திற்கும் இரண்டாம் 
தடவை எடுத்த ஆழத்திற்கும் 

உள்ள வேறுபாடு 5 வீழுக் 
காடுக்கு அதிகமானால் மூன்றாம் முறை ஆழத்தை அளந்து . 
குறுகிய வேறுபாடு கொண்ட மதிப்புகளின் சராசரியை 
எடுத்துக் கொள்ள வேண்டும் . 


4-13 . வேகத்தை அளத்தல் 

நீரோட்ட மானியும் ( Current meter ) மிதவையும் ( Float ) 
வேகத்தை அளப்பதற்குரிய கருவிகள் . இக்கருவிகளால் வேகத்தை 
நேரடியாக அளக்க முடியும் . ஆற்றின் படுகைச் சரிவை அளந்து 
வேகத்தைக் கணக்கிடுவது நேரடியில்லாத முறை . 


4.14 . நீரோட்டமானி முறை 

நீரோட்ட மானியைக் கொண்டு நீர் வேகத்தை அளந்து 
பாய்வை அளக்கும் முறை நீரோட்ட மானி பாய்வளவை 
( Current meter measurement ) எனப்படும் . பாலம் போன்ற 
பணிகளின் அருகில் நீரோட்ட மானியைக் கொண்டு அளப்பது 
மிகவும் சுலபமானது . 

ஆழத்தை அளந்த நிலைத் தூரங்களில் , நீரோட்ட மானியைக் 
கொண்டு வேகத்தை அளக்க வேண்டும் . 

குறிப்பு : நீரோட்டமானியைப் பற்றிய முழு விவரங்களை 
நீரியற் சம்பந்தப்பட்ட புத்தகங்களிற் காணலாம் . 


நீரோட்டமானியைக் கொண்டு வேகத்தை நிர்ணயிக்கும் 
முறைகள் : 

( i ) வேகப்பங்கீட்டை அளக்கும் முறை ( Measurment of 
velocity distribution ) : இம்முறையில் ஆற்றுப்படுகைக்கும் , நீர் 
மட்டத்திற்கும் இடையே உள்ள பகுதியில் 

புள்ளிகளில் 
நீரோட்டமானியைக் கொண்டு வேகத்தை அளக்க வேண்டும் . 
பின்னர் வெவ்வேறு புள்ளிகளில் கண்டு பிடித்த வேக மதிப்புகளை 
ஒவ்வொரு நிலைத் தூரத்திலும் தக்கவாறு குறித்து , வேகப்பங்கீட்டு 
வரைகோட்டை வரைய வேண்டும் . இப்பங்கீட்டுக் கோட்டிலி 
ருந்து சராசரி வேகத்தை ஒவ்வொரு நிலைத் தூரத்திலும் கண்டு 
பிடிக்கலாம் . 


4 


50 


நீர்ப்பாசனம் 


( ii ) சராசரி வேகத்தைக் கண்டுபிடிக்கும் முறை : மேற்கூறிய 
முறையை மேற்கொள்வதில் கால விரயம் அதிகமாவதால் கீழ்க் 
முறைகளைக் 

கையாளலாம் . இம்முறையில் ஒவ்வொரு 
நிலைத் தூரத்திலும் ஒன்று அல்லது இரண்டு குறிப்பிட்ட புள்ளி 
களில் வேகத்தை நிர்ணயிக்கலாம் . 


கண்ட 


( - ) ஒரு புள்ளி , இரண்டு புள்ளிகள் முறை ( One point and 
Two points method ) : ஒரு புள்ளி முறையில் , ஒரு நிலைத் தூரத்தின் 
ஆழத்தில் , 0.6 ஆழத்தில் ( நீர் மட்டத்திலிருந்து ) வேகத்தை அளந் 
தால் அது சராசரி வேகத்திலிருந்து 5 விழுக்காடு தான் மாறுபடு 
கிறது எனக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . இதனைச்சராசரி வேகமா 
கவே கொள்ளலாம் . 


இரண்டு புள்ளிகள் முறையில் , 0.8 ஆழத்திலும் , 0 • 2 ஆழத் 
திலும் வேகத்தை அளந்து , அவைகளின் சராசரி மதிப்பை , சராசரி 
வேகமாகக் கொள்ளலாம் . இவ்வகையில் 2 விழுக்காடு பிழையே 

0.6 ஆழ முறையை ( ஒரு புள்ளி முறை ) இரண்டு புள்ளி 
கள் முறையைப் பின்பற்ற இயலாத சந்தர்ப்பங்களில் மட்டுமே 
பயன்படுத்த வேண்டும் . 


உள்ளது . 


( b ) 0.2 ஆழ முறை ( 0.2 depth method ) : மிகையான 
வேகமுள்ள இடங்களிலும் , ஆற்றில் மிதவைப் பொருள்கள் 
மிகுந்த இடங்களிலும் , 0.2 ஆழத்தால் வேகத்தைக் கண்டு 
பிடித்து , அவ்வேகத்தை ஒரு குணகத்தால் பெருக்கி சராசரி 
வேகத்தைக் கண்டுபிடிக்கலாம் . இம்முறை மிதவை முறையை 
{ Float method ) விடச் சிறந்தது எனக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . 

( c ) தொகையிடல் முறை ( Integration method ) : ஒவ்வொரு 
நிலைத் தூரத்திலும் நீரோட்டமானியை மேலும் கீழும் சீரான ஒரு 
வேகத்தில் இயக்கவேண்டும் . இவ்வாறு இரண்டு மூன்று தடவை 
இயக்கும் போது , நீரோட்டமானியின் சுழற்சியையும் ( revolu 
tions ) , அதற்குண்டான நேரத்தையும் கணக்கிட்டு சராசரி 
வேகத்தை நிர்ணயிக்கலாம் . 

கவனமாக இம்முறையைப் பின் 
பற்றினால் பிழையற்ற விடைகளைப் பெறமுடியும் . 


of 


4-15 . பாய்வு வீதத்தைக் கணக்கிடுதல் ( Computation 

Discharge )) 

( i ) பரப்பு - வேக தொகையிடல் முறை : ஒரு நிலைத் தூரத்தில் 
பல புள்ளிகளில் வேகத்தைக் கணக்கிட்டுச் சேகரிக்கப்பட்ட புள்ளி 
விவரங்களைக்கொண்டு இம்முறையில் பாய்வு வீதத்தைக் கணக் 


பாய்வளவை 


51 


கிடலாம் . படம் 4.5 இல் இம்முறை விளக்கப்பட்டுள்ளது . வேகப் 
பங்கீட்டு வரைகோடுகளிலிருந்து சமவேகக் கோடுகளை ( isovels ) 
படத்திற்காட்டியுள்ளது போல குறுக்குப் பரப்பளவில் வரைய 
லாம் . பிறகு இரு சமவேகக் கோடுகளுக்கு இடையேயுள்ள 
பரப்பைத் தக்கவாறு அளக்கவேண்டும் . 

அளக்கவேண்டும் . பின்னர் , ஒரு வரை 
படத்தில் வேகத்தை நிலைத் தூரமாகவும் , மேற்கூறியவாறு கண்டு 
பிடித்த பரப்புகளை கிடைத்தூரமாகவும் அமைத்து , கணக்கெடுக் 
கப்பட்ட புள்ளி விவரங்களைக் குறிக்கவேண்டும் . இப்புள்ளிகளை 
இணைத்து ஒரு வரைகோட்டை வரைய வேண்டும் . இவ்வரை 
கோட்டிற்கும் , அச்சுகளுக்கும் இடையேயுள்ள பரப்பளவு பாய்வு 
வீதமாகும் . 


(F)79 

எரத 


அதியை 


பா 


25 . 


* . 


10 


ஆழம்(மீ) 


SET 


. 


ம் ( t ) 


20 


* 


ம் 


வேகம் 
( 
மீதி 
) 


ARGE YAR 


AS 


051 


மொத்தப்பரப்பு 


- 


20o 


A 
400 60o 

பர yை . ச . மீ 


படம் 4-5 . நீரோட்டமானி அளவை முறை 
பாய்வு வீதத்தைக் கணக்கிடுதல் ( பரப்பு வேகத் தொகையிடல் முறை ) 

X. நீர் மட்ட வேகப் பங்கீட்டுக் கோடு 
Y , சம வேகக் கோடுகள் 

7. வேக பங்கீட்டுக் கோடு : 


( ii ) ஆழ -வேக தொகையிடல் 

முறை ( Depth - Velocity 
Integration method ) : இம்முறையில் , ஒரு நிலைத்தூரத்தின் சராசரி 


52 


நீர்ப்பாசனம் 


வேகமும் ( Vm ) அந்த நிலைத் தூரத்தின் ஆழமும் ( D ) கண்டு 
பிடிக்கப்பட்டபின் , அவற்றின் பெருக்குத் தொகை Vm . D படம் 
4 * 6 இல் காட்டியுள்ளது போல நீர் மட்டத்தின் மேல் குறிக்கப்படு 
கிறது . Vm . D வரைகோட்டிற்கும் , நீர் மட்டத்திற்கும் இடையே 
உள்ள பரப்பை அளந்து , அதை பாய்வளவைக் குறிப்பதாகச் 
கொள்ளலாம் . 


I 


ம 


2 


40 


வேகம்(வி) 


30 


* 


20 


حدتکلوگ 


2 


10 


0 


(7)சும் 


60 


70 


ஜுரம் ( மீ ) 


- 


< v..0.45 


படம் 4-6 . நீரோட்டமானி முறை - பாய்வு வீதத்தைக் கணக்கிடல் 

( ஆழ வேகத் தொகையிடல் முறை ) 
( iii ) கோடகம் சார்ந்த முறை ( Trapezoidal method ) : இம் 
முறையில் , ரு நிலைத் தூரங்களுக்கு இடையே யுள்ள பரப்பள 
வையும் அவ்விரு நிலைத்தூரங்களுக்குரிய சராசரி வேகங்களின் 
சராசரி மதிப்பையும் பெருக்கி , இப்பகுதியிலுள்ள பாய்வு வீதம் 
கணக்கிடப்படுகிறது . இவ்வாறு வெவ்வேறு பகுதிகளிலுள்ள 
பாய்வு வீதங்களைக் கணக்கிட்டு , அவைகளின் தொகை மதிப் 
படுகிறது . இத்தொகை மொத்தப் பாய்வு வீதம் ஆகும் . 
4.16 . மிதவை முறை ( Float method ) 

மிகவும் அதிகமான வேகமுள்ள இடங்களிலும் , தோணிகளை 
ஒரு நிலையில் நிலைநிறுத்த வசதியில்லாத இடங்களிலும் பொதுவாக 


பாய்வளவை 


53 


மிதவை முறை பயன்படுத்தப்படுகிறது . மிகவும் குறைந்த வேக 
முள்ள இடங்களிலும் , காற்று பலமாக வீசும் இடங்களிலும் 
மிதவைகளைப் பயன் படுத்தக் கூடாது . 


மிதவைகளின் விதங்கள் 

( i ) நீர்மட்ட மிதவை ( Surface float ) 
( ii ) இரட்டை மிதவைகள் ( Double floats ) 

( iii ) மிதவைக்குச்சிகள் ( Float rods ) 
4-17 . நீர்மட்ட மிதவை 

வெள்ளக் காலத்தில் பாய்வு வீதத்தை உடனடியாகக் கண்டு 
பிடிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நீர்மட்ட மிதவை முறை 
மிகவும் பயனுள்ளது . மிகையான வெள்ளங்களில் வெள்ளத்தினாற் 
கொண்டு செல்லப்படும் இயற்கை மிதவைப் பொருள்களையே 
மிதவையாகப் பயன் படுத்தலாம் . மிதவையின் போக்கை ஒரு 
குறித்த இடத்திலிருந்து அளந்து கொள்ள வேண்டும் . 


நீர்மட்ட வேகத்தை , மிதவை ஒரு குறிப்பிட்ட தொலைவைக் 
கடப்பதற்கு எடுத்துக் கொள்ளும் நேரத்தைக் கொண்டு கணக் 
கிடலாம் . நீர்மட்ட வேகத்தை ஒரு 

ஒரு குணகத்தால் பெருக்கி 
சராசரி வேகத்தை நிர்ணயிக்கலாம் . 


இக்குணகத்தின் மதிப்பு 0 * 89 ஆக இந்தியாவில் எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . சீனாவில் பெரிய ஆழமான 

ஆறுகளுக்கு 
10 • 9 ஆகவும் , சிறிய ஆழமற்ற ஆறுகளுக்கு 0.8 ஆகவும் தற்கோள் 
கொள்கிறார்கள் . 


4-18 . இரட்டை மிதவைகள் 

இரட்டை மிதவைகள் மிகவும் ஆழமுள்ள ஆறுகளுக்குப் 
பொருத்தமானவை . ஆழத்தில் 0.6 பகுதியில் ( 0.6 ஆழத்தில் ) ஒரு 
மண்ணெண்ணெய்ப் பீப்பாய் நீர்மட்ட மிதவையுடன் தக்கவாறு 
இணைக்கப்பட்டிருக்கும் . ஆகவே நீர்மட்ட மிதவையின் வேகம் 
சராசரி வேகத்திற்குச் சமமாகின்றது . இம்முறையில் குணகத்தின் 
மதிப்பு ஒன்றாகும் . 


* 


-4-19 . மிதவைக்குச்சிகள் 

செயற்கைக் கால்வாய்களிலும் , சீரான இயற்கை ஆறுகளி 
லும் இவை பயன்படுத்தப்படுகின்றன . படுகையைத் தொடாத 


54 


நீர்ப்பாசனம் 


வகையில் எவ்வளவுக் கெவ்வளவு அதிக நீளம் கொண்ட குச்சி 
யைப் பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அளவையிற் பிழை 
குறைபடுகிறது . 


மிதவைகளைப் பயன்படுத்தி வேகத்தை அளக்கும் பொழுது , 
100 முதல் 200 மீட்டர் வரையுள்ள இடைவெளியில் மூன்று 
குறுக்கு பரப்புகளின் அச்சுகளைக் குறிக்க வேண்டும் . இவ்விடை 
வெளித் தூரத்தை மிகப் பெரிய ஆறுகளில் அமைக்கலாம் . கால் 
வாய்களில் 20 முதல் 50 மீட்டர் இடைவெளியைத் தேர்ந்தெடுக் 
கலாம் . 


மிதவைகளை முதல் குறுக்குப் பரப்பளவுக்குச் சிறிது மேற் 
புறத்தில் விடுவிக்கவேண்டும் . இந்த இடத்திலிருந்து முதல் 
குறுக்குப் பரப்பளவை மிதவை அடைய சுமார் 30 வினாடி நேர 
மாவது ஆக வேண்டும் . இக்கால இடைவெளியில் மிதவைகள் 
ஒரு சீரான வேகத்தை அடைந்துவிடும் . 


இம்மூன்று பரப்பளவுகளும் முறையே மேல் , நடு , கீழ்ப் பரப் 
பளவுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன . 


4-20 . மிதவை முறையில் பாய்வு வீதத்தைக் கணக்கிடுதல் 


இம்முறை படம் 4-7 இல் காட்டப்பட்டுள்ளது . 


பல 


ஒரே காகிதத்தில் படம் 4-7 இல் காட்டியுள்ளது போல மேல் , 
கீழ்ப்புற குறுக்கு வெட்டுப் பரப்புகளை 

பரப்புகளை வரைய வேண்டும் . 
அவற்றை பகுதிகளாக ( மேல் , கீழ்ப்புற பகுதிகளின் 
எண்ணிக்கை ஒன்றாகவே இருக்க வேண்டும் ) ப் பிரிக்கவேண்டும் . 
A1 , A1 , A4 , A / என்பவை மாதிரிகளாகப் படத்திற் குறிக்கப் 
பட்டுள்ளன . இவ்விரு குறுக்கு வெட்டுத் தோற்றங்களின் மையத் 
தில் மற்றொரு ( MN என்ற ) கோட்டை வரைய வேண்டும் . 
மிதவைப் போக்கின் ஆரம்ப , முடிவு இடங்களை படத்திற் காட்டி 
யுள்ளது போல முழுக்கோட்டால் வரைய வேண்டும் . பகுதிகளை 
இணைக்கும் கோடுகளை புள்ளிக் கோட்டால் வரையலாம் . MN 
கோட்டை , முழுக்கோடு வெட்டு மிடத்தில் சராசரி வேகத்தை 
( மிதவை முறையிற் கண்டு பிடிக்கப்பட்ட ) MN க்கு செங்குத்தாக 
ஒரு அளவுத்திட்டத்திற்கு வரைய வேண்டும் . இவ்வாறு குறிக்கப் 
பட்ட வேகப்புள்ளிகளை ஒரு வரைகோட்டால் இணைக்க வேண்டும் , 


பாய்வளவை 


5.5 


மேற்புற , கீழ்ப்புற பகுதிகளின் பரப்புகளின் சராசரி மதிப்பை , 
அதற்குரிய சராசரி வேகத்தால் பெருக்கினால் , அப்பகுதிகளின் 
ஊடே பாயும் நீரின் பாய்வு வீதம் கிடைக்கப் பெறுகிறது . இவ் 
ஈறு பல பகுதிகளில் உள்ள பாய்வு வீதங்களின் 

தாகை 
மொத்தப் பாய்வு வீதமாகும் . 


2 


( 
) 
எசி 


5 


이 


பார் 


4 . 


V 


. 


சராசரிவேகம்(U/h) 


2 


- 


(7)எளிய 


3 


20 


படம் 4-7 . மிதவை முறை- { பாய்வு வீதத்தைக் கணக் டல் ) 

X. மேற் குறுக்குப் பரப்பு 
Y. சராசரி வேகப் பங்கீட்டுக் கோடு 
Z. கீழ்க் குறுக்குப் பரப்பு 
P. மிதவைப் போக்கு 
Q. தக்கப் பரப்புகளை இணைக்கும் கோடு 


4-21 . சரிவு - பரப்பளவு முறை (( Slope area method ) 

இம்முறையில் கால்வாயில் ஒரு தகுந்த தூரத்தைத் தேர்ந் 
தெடுக்க வேண்டும் . இத்தூரத்தில் கால்வாயின் 

குறுக்குப் 


நீர்ப்பாசனம் 


பரப்பளவை நிர்ணயிக்க வேண்டும் . இந்த தூரத்தில் கால்வாயின் 
படுகைச் 

சரிவு அளக்கப்படவேண்டும் . மூன்றாவதாக படுகை 
மண்ணின் தரத்தைக் கொண்டு அதன் உராய்வுக் குணகத்தைத் 
தேர்ந்தெடுக்க வேண்டும் . இம்மூன்று காரணிகளும் நிர்ணயிக் 
கப்பட்ட பின் , மானிங் ( Vanning ) , கட்டர் ( Kutter ) சூத்திரங் 
களைக் கொண்டு பாய்வு வீதத்தைக் கணக்கிடலாம் . 


(( அத்தியாயம் 5 இல் 
பட்டுள்ளன ) . 


ச்சூத்திரங்கள் 


பயன் படுத்தப் 


4-22 . கட்டிட அமைப்புகளிற் காணப்படும் நீர்மட்டங்களின் துணை 

கொண்டு பாய்வு வீதத்தை நிர்ணயித்தல் 


ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சிற்றணை , 

பாலம் , 
பாலந்தாங்கித் தூண்கள் ஆகியவற்றின் மேற்புறமும் கீழ்புறமும் 
உள்ள நீர் மட்டங்களைக் கொண்டு பாய்வு வீதத்தைக் கணக்கிட 
லாம் . நீர் மட்ட வித்தியாசத்தை ஒரு குணகத்தால் பெருக்கினால் 
பாய்வு வீதம் கிடைக்கும் . இக்குணகத்தின் மதிப்பை மாதிரி 
ஆய்வு முறைகளினாலும் ( Model test ) , செயற்கை முறை சூத்திரங் 
களைக் கொண்டும் ( Empirioal formulas) நிர்ணயிக்கலாம் . 


இவ்வாறு நிர்ணயிக்கப்படும் குணகத்தின் மதிப்பை , நீரோட்ட 
மானியினால் பாய்வை ஒரு தடவையாவது அளந்து சரிபார்த்துக் 
கொள்ள வேண்டும் . 


4-23 . அளவைக் கால்வாய்ப் பாய்தடங்கள் ( Measuring Flumes ) 


கால்வாய்களில் ஒரு பகுதியில் கட்டிட வகையில் பாய்வை 
அளப்பதற்காகப் பாய் தடங்கள் ( Flumes ) அமைக்கப்படுகின்றன . 
இத்தொட்டிப் பகுதியில் நீர் பாயும் பொழுது ஏதேனும் ஓரிடத் 
தில் வரம்பு நிலை வேகத்தை அடையுமாறு இப்பகுதி வடிவமைக் 
கப்படுகிறது . இவ்வரம்பு நிலை வேகத்தை நீர் அடையச் செய்வ 
தற்காக ஒரு தொண்டைப் பகுதியும் ( Throat ) அமைக்கப்படு 
கிறது . 


இவ்வாறு அமைக்கப்படும் தொட்டி பார்ஷல் பாய்தடம் 
( Parshall Flume ) எனப்படும் . இத்தொண்டைப் பகுதியில் உள்ள 
நீர் ஆழத்தைக் 

கொண்டும் , 

அதற்குரிய சூத்திரத்தைக் 
கொண்டும் , பாய்வை நிர்ணயிக்க முடியும் . பார்ஷல் பாய் 
தடத்தின் அமைப்புப் படம் 4.8 இல் காட்டப்பட்டுள்ளது . 


பாய்வளவை 


57 


அனாவைக்கினாது 


stay 


நீர்மட்டம் 


ஆர்த்துள்ளல் 


4 


மட்டரை 

rPIKYAYn 


.. 


சிபாரிசு செய்யப்பட்ட மதிப்புகள் 
W ABC DF 

N -R | M 
75 | 47 145 

25 

30 25 5-7 | 40 30 


15 


2 


90 


15 


62 


5 


30 


39 


39 


67 


7.5 / -4 140 


57 


3 122-5187 86 38 


7.5 ||1-4 


40 


108 


30 


137 ||35 | 6 / 


6 


91 


7.5 


22.8150 


38 


படம் 4-8 . பார்ஷல் பாய் தடம் ( அட்டவணை அளவுகள் செ . மீட்டரில் ) 


4-24 . வெஞ்சூரி பாய்தடம் ( Venturi Flume ) 

வெஞ்சூரி பாய்தடம் , வெஞ்சூரி தத்துவத்தை அடிப்படை 
யாகக் கொண்டது . இப் பாய்தடத்தின் அமைப்பு படம் 4.9 இல் 
காட்டப்பட்டுள்ளது . மேற்புறத்தையும் , கீழ்ப்புறத்தையும் 
இணைக்கும் வகையில் கால்வாயில் ஒரு தொண்டைப் பகுதி கட் 
டப்படுகிறது . மேற்புற நீர் மட்டத்திற்கும் , தொண்டைப் பகுதி 


58 


நீர்ப்பாசனம் 


யிலுள்ள நீர் மட்டத்திற்கும் உள்ள வித்தியாசத்தைக் கொண்டு 
பாய்வு வீதத்தை நிர்ணயிக்கலாம் . 


மு.பா.ம 


குறுக்கு வெட்டுத் தோற்றம் 


கிடை நிலைப்படம் 3 : தொண்டை 

படம் 4-9 . வெஞ்சூரி பாய் தடம் 

மு . பா . ம . முழுப் பாய்வு மட்டம் 
1. கீழ்ப்புறப் படுகை மட்டம் . 2. மேற்புறப் படுகை மட்டம் 


4.25 . வெஞ்சூரி மானி ( Venturi Meter ) 

வெஞ்சூரி மானியின் அமைப்பு படம் 4-10 இல் காட்டப்பட் 
டுள்ளது . 


MN 


ஆ 


3 


படம் 4-10 . வெஞ்சூரி மானி 
1. நடுவடைப்பி 

2. தலைமைச் சுவர் 
3. தொண்டை 4 , மேற்புறப் பங்கீட்டுக் கால்வாயின் படுகை 

5. நுழை குழாய் . 


பாய்வளவை 


59 . 


வெஞ்சூரி மானி குழாய்ப் பாய்வுகளை அளக்கும் வெஞ்சூரி 
மானியின் அமைப்பை ஒத்துள்ளது . குழாய் வெஞ்சூரி மானிக்கும் 
கால்வாயில் அமைக்கப்படும் வெஞ்சூரி மானிக்கும் உள்ள வேறு 
பாடு பின்னர் சொல்லப்பட்டது கட்டிடத்தில் 

அமைக்கப் 
படுகிறது . 

வெஞ்சூரி மானியின் ( குழாய் ) சூத்திரமும் இவ்வித வெஞ்சூரி 
மானிக்கும் பொருந்தும் . 

ALAXY2g ( HI - Hg ) 
அதாவது : Q = C 

... (4.3) : 
VA , 2 - A , 2 


பப 


- 


-- 


- 


இங்கு 4 பாய்வு வீதம் . 
G வெஞ்சூரி மானியின் குணகம் . 

0.97 முதல் 0.99 வரை . 
Al பகுதி ( 1 )இன் பரப்பளவு . 
A ) 

தொண்டைப் பகுதியின் குறுக்குப் 

பரப்பளவு . ( பகுதி 2 ) 
g புவியீர்ப்பு முடுக்கம் . 
FI பகுதி ( 1 ) இல் நீர் அழுத்தம் . 

He பகுதி ( 2 ) இல் நீர் அழுத்தம் . 
H1 , H2 ஆகிய நீர் அழுத்தங்கள் இப்பகுதிகளின் மீது அமைக் 
கப்பட்டுள்ள ஆழ அளவைக் கிணறுகளில் ( gauge wells ) உள்ள 
மட்டங்களாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

நீர்த் தேக்கங்களிலிருந்து வெளியேறும் நீர்ப்பாய்வை அளப் 
பதற்கு வெஞ்சூரி மானி மிகவும் சிறந்த கருவி . 

பின்குறிப்பு : - மேற்கூறிய விவாதங்களில் பல நீரியல் சம்பந் 
தப்பட்டவை ஆதலால் , நீரியலைப் படிக்கும்பொழுது இவற்றைப் 
பற்றி மிகவும் விளக்கமாகச் சொல்லப்படுகின்றன . ஆகவே , 
மிகவும் சுருக்கமாகவே பாய்வளவை முறைகள் தரப்பட்டுள்ளன . 
சூத்திரங்களையும் , கருவிகளின் அமைப்புகளையும் நீரியலில் 

- 
சம்பந்தப்பட்ட புத்தகங்களிலிருந்து அறிந்து கொள்ளமுடியும் . 


5. மண் 
மண் படிவும் மண் அரிப்பும் 

( Silt and Scour ) 


5.1 . வண்டல் ( Silt ) 

ஆறு , கால்வாயிலுள்ள நீரோட்டத்தினால் எடுத்துச் செல் 
லப்படும் மிதக்காத ( non floating ) திடப் பொருள் ‘ வண்டல் 
எனப்படும் . 


5.2 . படுகை வண்டல் 

ஆற்றின் படுகையில் ( Bed ) நீர்வேகத்தினால் உருட்டி 
( rolled ) ச் செல்லப்படும் வண்டல் படுகை வண்டல் ( Bed Silt ) 
எனப்படும் . 

இலேசான வண்டல் துகள்கள் ஆற்றில் கலங்கலாகவோ 
( turbid ) அல்லது மூழ்கு மிதவை வண்டல்களாகவோ ( suspended 
sill ) எடுத்துச் செல்லப்படுகின்றன . மிதவை வண்டல் துகள்களின் 
பரிமாணம் ( size ) நீர்வேகத்தின் ( velocity ) அளவைப் பொருத்து 
இருப்பதால் , மிகச் சரிவான ( steeply sloping ) அதிக வேகமுள்ள 
ஆற்றின் பகுதியில் மிதவை வண்டலாக உள்ளவை , குறைந்த 
சரிவுள்ள ( gently sloping ) மிக வேகமுள்ள ஆற்றின் பகுதியில் 
படுகை வண்டலாக மாறுகிறது . ஆற்றின் மேற்பகுதியிலுள்ள 
( upper reach ) பெரும் வண்டல் ( coarsc silt ) படுகையில் உருட்டிச் 
செல்லப்பட்டு சிதைந்து , பொடிந்து , ஆற்றின் கீழ்ப்பகுதியை 
யடையும்போது ( loaver reach ) சிறு வண்டல் அல்லது நுண்ணிய 
வண்டலாக ( fine sill ) மாறுகிறது . 
5.3 . ஆற்று வண்டலின் அளவையும் ( Quantity ) தன்மையையும் 

( Nature ) நிர்ணயிக்கும் காரணிகள் ( Factors ) 
நீர்ப் பிடிப்பானிலுள்ள ( catchment ) பாறைகளும் ( rock ) 
மண்ணும் ( soil ) நீரோட்டத்தினால் அரிக்கப்பட்டு ( erosion ) வண் 


மண்படிவும் மண் அரிப்பும் 


61" 


டலாக ஆற்றில் சேர்க்கப்படுகிறது . எனவே ஆற்றின் வண்ட 
லளவு நீர்ப்பிடிப்பானிலுள்ள தரை மண்ணின் தன்மை , தரைச் 
சரிவு , ( surface slope ) , மழையின் அளவு ( amount of rain fall ) , 
மழை பெய்யுமிடம் ஆகியவற்றைப் பொருத்தே உள்ளது . ஆற் 
றின் கீழ்ப்பகுதியை விட மேற்பகுதி மிகச் சரிவாகவும் , வேகமான 
நீரோட்டத்தைக் கொண்டதாகவும் இருப்பதால் வண்டல் பரும 
னாக ( coarse ) உள்ளது . சமவெளிகளில் வண்டல் சிறிய கூழாங் 
கற்களாகவும் , சரளைகளாகவும் , மணலாகவும் , மண்ணாகவும் 
( earthy matter ) இருக்கிறது . 


5-4 . மிதவை வண்டலை அளக்கும் முறை 


விகி 


? 


ஆற்றின் குறுக்கே வெவ்வேறு ஆழங்களில் ஒரு குறிப்பிட்ட 
அளவு மாதிரி நீரை ( sample of watter ) தக்கச் சாதனங்களினால் 
எடுத்து , நீரை வடிகட்டி ( filter ) காய்ச்சியபின் கிடைக்கும் வண் 
டலின் எடையை நிர்ணயித்துப் பின் தண்ணீர் , வண்டல் 
தத்தை ( water silt ratio ) க் கணக்கிடலாம் . 

இவ்விதமாக வெவ்வேறு ஆழங்களில் கிடைக்கப் பெற்ற 
விகிதங்களின் சராசரி மதிப்பை ஆற்றின் தண்ணீர் - வண்டல் விகி 
தமாகக் கொள்ளலாம் . ஆற்றின் நீரோட்ட அளவு ( discharge ) 
தெரியுமிடத்து , மிதவை வண்டலின் அளவை மதிப்பிடலாம் 
( Estimate ) . இம்முறை மாதிரி சேகரிப்பு முறை ( Sample Collec 
tion Method ) எனப்படும் . ஆற்றின் படுகை மென்மையாக இருப் 
பின் , படுகையின் அருகில் மாதிரி சேகரிக்கும்பொழுது படுகை 
எவ்வகையிலும் கலங்காத வண்ணம் எச்சரிக்கையுடன் எடுக்க 
வேண்டும் . இப்படி சேகரித்த வண்டலை சல்லடைப் பகுப்பாய்வின் 
( sieve analysis ) மூலம் வண்டல் துகள்களின் பரிமாணத்தைப் 
பொருத்துத் தரம் பிரிக்கலாம் ( grading ) . 
5-5 . பல ஆறுகளில் எடுத்துச் செல்லப்படும் வண்டல் விகிதங்கள் 


வண்டல் தண்ணீர் 


வெள்ளத்தில் சிந்து நதி 

நைல் நதி 
ஸட்லெஜ் நதி 
ஸோன் நதி 
கிருஷ்ணா நதி 


1/240 
1/666 
1/60 
1/180 
1/100 
1/700 
1/150 


- 


காவிரி ஆறு 


துங்கபத்ரா ஆறு 


யார் " 


யப்பாய் 


162 


நீர்ப்பாசனம் 


மிகையான வண்டல் விகிதத்தைக் கொண்டிருக்க வேண்டிய 
அவசியமில்லை என்பதும் , பொதுவாக அவ்வாறு 

எடுத்துச் 
செல்வதில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது . ஒரே ஆற்றில் , 
ஒரே எண் மதிப்புள்ள வெள்ளத்தால் ( flood of the same mag 
nitude ) கணக்கிடப்பட்ட வண்டல் விகிதங்கள் ஒன்றுக்கொன்று 
100 விழுக்காடு ( percentage ) மாறுபட்டவை என்று கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளது . பெருகும் வெள்ளம் ( rising flood ) குறையும் வெள் 
ளத்தை ( falling or receding flood ) விடக் கூடுதலான வண்டல் விகி 
தத்தைக் கொண்டுள்ளது . மேலும் , நீண்ட கால வரண்ட நிலைக்குப் 
பின் ( long - drought period ) வரும் ஆற்று வெள்ளம் பொதுவாக 
சாதாரண வெள்ளத்தைவிடக் கூடு தலான வண்டல் விகிதத்தைக் 
கொண்டுள்ளது . 
5-6 . ஆறுகளில் கொண்டு செல்லப்படும் வண்டலளவு 

நைல் நதி மத்திய தரைக் கடலில் ஆண்டிற்கு 36 மில்லியன் 
கன மீட்டர் வண்டல் மண்ணைக் கொண்டு சேர்க்கிறது . IRRH 
ஆறு ஆண்டிற்கு 192 மில்லியன் கன மீட்டர் வண்டலைக் கடலில் 
சேர்க்கிறது . கிருஷ்ணா ஆறு சுமார் 120 மில்லியன் கன மீட்டர் 
வண்டலை வங்காள விரிகுடாவில் சேர்க்கிறது . 
5.7 . படுகை வண்டல் 

படுகை வண்டலை அளக்கும் முறை முற்றிலும் சரியாகக் 
கண்டுபிடிக்கப் படாமையால் படுகை வண்டலின் அளவைக் கணக் 
கெடுப்பது சிறிது கடினமானது . ஆனாலும் மேயர்.பீட்டர் 
( Mayer - Peter ) , ஐன்ஸ்டீன் ( Einstein ) ஆகியோர் படுகை வண்ட 
லைப்பற்றி கணித முறையில் பகுப்பாய்ந்து முடிவுகளை அளித்திருக் 
கிறார்கள் . இப் புத்தகத்தின் குறிக்கோளுக்குப் ( Scope ) புறம் 
பானவை என்பதால் அவற்றின் விவரங்கள் இங்கு தரப்பட 
வில்லை . 


5-8 . வண்டல் படிவின் ( Silt deposition ) விளைவுகள் 

1. வண்டல் மண் பிரதேசம் உண்டாதல் 

நீர்ப் பிடிப்பானிலுள்ள கற்பாறைகளையும் மண்ணையும் 
ஆற்று நீரோட்டம் அரிப்பதின் விளைவால் வண்டல் உற்பத்தியா 
கிறது . நீரோட்டம் தடைப்படும் பொழுது அல்லது மிதமாக்கப் 
படும்பொழுது இவ்வாறு அரித்துச் செல்லப்பட்ட வண்டல் கால 
வரையின்றி ( indefinitly ) ஆற்று நீரில் மூழ்கு மிதவை நிலையில் 
வைக்கப்பட முடியாது . எனவே , நீர் வேகம் குறையும் பொழுது 
வண்டலின் ஒரு பகுதி தரையில் படிந்து விடுகிறது . இதே கார 
ணத்தினால் ஆறு ஓர் அகண்ட நிலத்தில் வழிந்தோடும் பொழுது , 


மண்படிவும் மண் அரிப்பும் 


63 


சமமான 


நீரின் வேகம் குறைக்கப்படுவதால் , அந்நிலத்தில் வண்டல் 
படிகிறது . நாளடைவில் நீண்ட கால மண் படிவினால் நிலமட்டம் 
உயர்த்தப்படுகிறது . 

இவ்வாறு உண்டாக்கப்படும் 
நிலப்பகுதிக்கு ‘ வண்டல் மண் பிரதேசம் ( alluvial plains ) 
எனப் பெயர் . இவ்விதமாக நிலத்தில் சேர்க்கப்பட்ட மண்ணிற்கு 
வண்டல் மண் ( alluvium ) என்று பெயர் . 

அசாதாரணமான மிகப் பெரிய வெள்ளத்தினால் மட்டுமே 
மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு சில ஆறுகள் இவ்வகையான மண் 
படிவினால் தரையின் மட்டத்தை உயர்த்தி விடுகின்றன . காலப் 
போக்கில் மேலும் மண்படிவை காற்றும் மழையும் மண்ணரிப் 
பதை ஈடு செய்யுமாயின் , தரை மட்டம் மேலும் 

உயர்வது 
ஒருங்கே நின்று விடுகிறது . 


2. வளைவு-நெளிவை ( Meandering ) ஏற்படுத்துதல் 

ஆற்றின் கரையின் ஓரிடம் , மற்ற இடங்களை விட பலவீன 
மாக இருக்குங்கால் அவ்விடத்தில் கரையரிப்பு ஏற்பட்டு கரையில் 
ஒரு வளைவுப் பாதையை ( curved path ) உண்டாக்குகிறது . இதன் 
விளைவாகக் குழிவுப் பகுதியில் ( concave side ) அதிக வேகமுள்ள 
நீரோட்டமும் குவிந்த பகுதியில் ( convex side ) மித வேக நீரோட் 
டமும் உண்டாக்கப்படுகிறது . 

இதன் எதிர் விளைவாக (reflex action ) இவ் வளைவுப்பகுதியை 
நீரோட்டம் கடக்கும் பொழுது இதே போன்ற ஒரு குழிவுப் 


ஆறு 


மண்படிவு 


LE 
மண்ணரிப்பு 


படம் 5-1 . வளைவு - நெளிதல் 


பகுதியை ஆற்றின் மறு கரையில் சிறிது கீழ்ப்புறத்தில் ( down 
stream ) ஏற்படுத்துகிறது . இதே சமயத்தில் குவிந்த பகுதிகளில் 
மித நீரோட்ட விளைவாக கரையிலும் படுகையிலும் வண்டல் படி 
கிறது . இப்படிப்பட்ட விளைவுகளும் எதிர் விளைவுகளும் ஆற்றின் 


64 


நீர்ப்பாசனம் 


பாதை முழுவதிலும் திரும்பத் திரும்ப ஏற்படுவதால் ஆற்றின் 
பாதை வளைவு-நெளிவாக மாறுகின்றது . இதற்கு வளைவு - நெளி 
தல் என்று பெயர் . ( படம் 5-1இல் காண்க . ) 


சிறிது 


3. ஏரியில் மண் திட்டு ( Shoals ) அமைதல் 

ஓர் ஆறு அல்லது நீரோடை ( stream ) கண்மாய் ( tank ) அல் 
லது ஏரி ( lake ) யில் நுழையும்போது அதன் வேகம் மட்டுப்படுத்தப் 
படுவதால் , ஆற்று நீரிலுள்ள வண்டல் 

ஒரு விசிறி போன்ற 
( Fanshaped ) அமைப்பில் கண்மாயில் படிகிறது . இவ்விதம் 
படிந்த வண்டல் கண்மாயின் முகத்துவாரத்திலிருந்து 
தூரத்திற்கு உந்தித் தள்ளப்பட்டு ஒரு திட்டையோ ( shoal ) அல் 
லது அடுக்கடுக்கான திட்டுகளையோ ( series of shoals ) உண்டாக்கு 
கின்றது . இம்மேட்டின் நிலை மேன்மேலும் படியும் வண்டலினால் 
உயர்த்தப்பட்டு சில சமயங்களில் , நீர் மட்டத்திற்கு மேலும் உயர் 
வதுண்டு . வளமுள்ள இத்திட்டுக்களில் நாளடைவில் தாவரங்கள் 
உண்டாகி விடுகின்றன . இச் செடி கொடிகள் மேலும் நீரோட் 
டத்தை மிதப்படுத்துவதால் மண்படிவை அதிக அளவிற்கு ஊக்கு 
விக்கிறது ( induces ) . நாளடைவில் இம்மேடுகள் அல்லது திட்டு 
கள் பைய வரண்ட நிலமாக மாறிவிடுகிறது . ஆனாலும் கண்மாயில் 
கலக்கின்ற ஆறு இவ்வாறு 

வ்வாறு கண்மாயின் முகத்துவாரத்தில் உண் 
டாக்கப்பட்ட மேட்டு நிலத்தின் ஊடே கிளைகளாகப் பிரிந்து 
சென்று மறுபடியும் இதே முறையில் விசிறி போன்ற மண்திட்டை 
உண்டாக்குகிறது . நாளடைவில் கண்மாய் முழுவதும் மண்படிவி 
னால் ஒரு மேட்டுப்பாங்கான வண்டல் நிலமாக ( alluvial plain ) 
மாறி விடுகிறது . 


4. கழிமுகப் பிரதேசம் உண்டாதல் ( Delta formation ) 
மேற்கூறப்பட்ட முறையில் ஆற்றுநீர் 

கடலில் 

கலக்கும் 
போது கலக்கு மிடத்தில் மண்மேட்டை ஏற்படுத்தி ஒரு மேட்டுப் 
பாங்கான நிலத்தை உண்டாக்குகிறது . இவ்வாறு கடலில் படியும் 
வண்டலால் உண்டாக்கப்படும் மேட்டு நிலம் பொதுவாக , ஒரு 
முக்கோண வடிவையடைகிறது . 

நாளடைவில் 

இந்நிலத்தின் 
மேற்புறமுள்ள பகுதி அசாதாரணமான பெரு வெள்ளத்தினால் 
மட்டுமே மூழ்கடிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்து விடுகிறது . எனி 
னும் கடற்புறமுள்ள பகுதி மேன்மேலும் மண்படிவினால் கடலின் 
உட்பகுதியில் நீளுகிறது . இவ்வாறு கடற்பகுதியில் மேடு வளர் 
வதை , கடலரிப்பு ஓரளவுக்குத் தடுக்கிறது . இவ்வாறு உண்டாகும் 
முக்கோண வடிவப் பிரதேசத்திற்கு கழிமுகப்பிரதேசம் எனப் 
பெயர் . 


மண்படிவும் மண் அரிப்பும் 


65 


எல்லா ஆறுகளும் 

கடலில் 

கலக்கும் பொழுது கழிமுகப் 
பிரதேசத்தை உண்டாக்குமென்ற அவசியமில்லை . அவை கழிமுக 
மின்றி வெளி வீழ்ச்சியினாலும் ( outfalls ) கடலில் கலக்க வாய்ப் 
புண்டு . 


5 : உப்பங் கழிகள் உண்டாதல் ( Lagoons & Backwaters ) 

ஓராறு வெளி வீழ்ச்சியினால் கடலில் கலக்கும்பொழுது கடற் 
கரைக்கு இணையாகக் ( parallel ) கடலின் சிறிது தூரத்திற்கு வண் 
டலினால் ஒரு முகட்டை ( Bar ) உண்டாக்குகிறது . இம்முகட்டில் 
மேலும் வண்டல் படிவது , ஒருபுறத்தில் ஆற்று நீரோட்டத்தினா 
லும் , மறுபுறத்தில் கடலலைகளின் மோதலாலும் ஒருநிலைப்படுத் 
தப்படுகிறது . சில சந்தர்ப்பங்களில் இம்முகட்டின் நிலை உயர்ந்து 
கடலுக்கும் ஆற்றுக்கும் குறுக்கே ஒரு சுவர் போல் அமைந்து 
விடுகிறது . இதன் விளைவாக ஆற்றின் பாதை , கழிமுகத்தில் 
கடற்கரைக்கு இணையாகத் திருப்பி விடப்படுகிறது . சில சமயங் 
களில் கடல் நீரும் இப் பாதையின் வழியே ஆற்றுக்குள் செல்ல 
வாய்ப்புள்ளது . 

இதை உப்பங்கழிகள் எனக் கூறுவர் . இம் 
முகட்டுகள் பருவக்காற்றாலும் , கடல் நீரோட்டத்தினாலும் உந்தப் 
பட்டு கடலோரமாக மேலும் கீழும் இடம் பெயர்வதுண்டு 


5.9 . வண்டல் மண் நிலத்தில் கால்வாய் வடிவமைப்பு ( Designs of 

Canals ) 
கால்வாய்களை அமைக்கும்பொழுது மண்படிவினால் அதன் 
குறுக்கு வெட்டுப் பரப்பளவு ( cross - sectional area ) குறையாம 
லும் , கரையும் படுகையும் அரிப்பினால் சேதமடையாமலும் இருக்கு 
மாறு கால்வாய்களை வடிவமைத்தலும் , வெட்டுதலும் பொறியியற் 
பணிகளில் இன்றியமையாதவை . 


5.10 . கென்னடியின் கோட்பாடு ( Kennedy s Theory ) 

1895 ஆம் ஆண்டு கென்னடி என்ற பொறியாளர் ( Engineer ) 

கோட்பாட்டை விளக்கினார் . இக்கோட்பாடு பஞ்சாப் 
மாநிலத்திலுள்ள பாரி - தோப் மேல் வாய்க்கால் 

முறையில் 
( Upper Bari.Doab Canal System ) கணக்கெடுக்கப்பட்ட விவரங் 
களை ( Data ) அனுசரித்துத் ( based on ) தொகுக்கப்பட்டது . 

பதப்பட்ட அல்லது நடைமுறைக்கு ( Regime ) கால்வாய் 
களைப் பொருத்த வரையில் அவர் கண்டவை : -- 

கால்வாய் நீரில் , 
வண்டல் படுகையிலிருந்து செங்குத்தாகக் கிளம்பும் நுண்ணிய 


5 


66 


நீர்ப்பாசனம் 


நீர்ச் சுழல் களின் ( eddies ) விசையினால் மூழ்கு மிதவையாக எடுத் 
துச் செல்லப்படுகிறது . இச்சுழல்கள் தரையின் முழு அகலத்தி 
லிருந்தும் ( full width ) செங்குத்தாக உயரக் கிளம்பி நீர்மட்டத் 
திற்குச் ( water surface ) செல்கின்றன . ஓடும் நீர் படுகையில் 
உராய்வது இச்சுழல்கள் உற்பத்தியாவதற்குக் காரணம் ; ஆனால் 
பக்கக்கரைச் சரிவுகளிலிருந்து ( side slopes ) இதே காரணத்தினால் 
உண்டாகும் நீர்ச்சுழல்கள் கிடைநிலை பில் ( horizantally ) கிளம்பு 
வதால் , இவை வண்டலைத் தாங்கி நிற்கும் சக்தியைப் ( silt 
supporting power ) பெறுவதில்லை . ஆகையால் வண்டலைத் தூக்கப் 
படும் சக்தி படுகையின் அகலத்தைப் பொறுத்தே உள்ளதென்றும் 
நீரொட்டுச் சுற்றளவைப் ( wetted perimeter ) பொருத்ததல்ல 
என்றும் அவர் முடிவு கட்டினார் . 


ஒவ்வொரு கால்வாயிலும் மண்படியவும் மண் அரிக்கவும் 
இயலாத நீரின் சராசரி வேகத்தை ( non - silting , non - scouring 
mean velocity ) அவர் வரம்பு நிலை வேகம் ( critical velocity ) 
என்று சொற்பொருள் விளக்கம் கொடுத்துள்ளார் (defind ) . 
படிந்த கால்வாய்களில் ( regime channels ) அளவெடுக்கப்பட்ட 
நீரின் ஆழத்தையும் ( water depth ) அதற்குரிய வேகத்தையும் ஒரு 
வரைபடத்தில் குறித்து ( plotted ) கீழ்க்கண்ட சமன்பாட்டைக் 
( Equation ) கண்டார் . 
V. = 0-55 D ° 64 

( 5.1 ) 
இங்கே V. = வரம்பு நிலை வேகம் ( மீட்டர் / வினாடி ) 

D = நீரின் ஆழம் ( மீட்டர் ) 
பிற்காலத்தில் , இவரே V. - D சார்பு முறையில் (relation 
ship ) வண்டலின் தரமும் ( silt grade ) முக்கியமாக சம்பந்தப் 
பட்டது என்று அறிவித்து , முதலில் அறிவித்த சமன் பாட்டில் 
சிறிது மாற்றம் அளித்து ஒரு புதிய சமன்பாட்டை அறிவித்தார் . 
V = 0.55 n D ° 64 

( 5.2 ) 
Im == நீரின் வேகத்திற்கும் வரம்புநிலை வேகத்திற்கும் 
உள்ள விகிதம் இதற்கு வரம்பு நிலை வேக விகிதம் ( critical velo 
city ratio ) என்று சொற் பொருள் விளக்கம் தரப்பட்டுள்ளது . 


1 


= வரம்பு நிலை வேக விகிதம் 
Vo 
( இதை சுருக்கமாக C. V. R. என்று அழைக்கலாம் ) 
இங்கு V என்பது வடிவமைக்கப்படும் கால்வாயின் நீர் வேகத் 
தைக் குறிக்கிறது . 


மண்படிவும் மண் அரிப்பும் 


67 


10 


என்பது 


( பாரி - தோப் கால்வாயில் 

கால்வாயில் கணக்கெடுக்கப் 
பட்ட புள்ளி விவரப்படி ) வரம்பு நிலை வேகம் m ன் மதிப்பீடு . 
பாரி - தோப் கால்வாய்க்கு ஒன்று ஆகும் என்பது இங்கு கவனத் 
திற்குரியது . பாரி - தோப் கால்வாயிலுள்ள வண்டலின் தரத்தை 
( silt grade ) ஒரு திட்டவரையாகக் ( standard ) கொள்ளுமிடத்து 
அவ்வண்டலை திட்டவரை வண்டல் ( standard silt ) 

எனக் 
கொள்ளலாம் . திட்டவரை வண்டலைவிட அதிகப் பருமனுள்ள 
வண்டலுக்கு பன் மதிப்பை ( value ) 1.1 லிருந்து 1.2 வரை நிர்ண 
யிக்கலாம் . இதே போன்று திட்டவரை வண்டலைவிட அளவில் 
சிறிய வண்டலுக்கு m ன் மதிப்பை 0.9 லிருந்து 0.8 வரை நிர்ண 
யிக்கலாம் . 

கென்னடியின் V - D சார்பு முறை சமன்பாட்டையும் மற்ற 
சீரான பாய்வு சூத்திரங்களை ( open channel formulas or uniform 
flow formulas ) யும் துணை கொண்டு ஒரு குறித்த படுகைச் சரிவிற்கு 
( certain bed slope ) ஒரு கால்வாயை முழுமையாக வடிவமைக்க 
முடியும் . 

இவ்வடிவமைப்பிற்கு பாய்வின் விகிதம் அல்லது நீரோட்ட 
அளவு ( discharge ) , Q , உராய்வு காரணி (friction or rugosity 
factor ) N , வரம்பு நிலை வேக விகிதம் ஆகியவற்றின் மதிப்புகள் 
தெரிந்திருக்க வேண்டும் . சராசரி வேகம் , நீரின் ஆழம் இவை 
களுக்கும் , படிந்த கால்வாயின் நீர்மட்டச் சரிவிற்கும் ( water 
surface slope ) ஒரு சார்பு முறையைக் கென்னடி நிர்ணயிக்கவில்லை 
என்பது குறிப்பிடத்தக்கது . ஆகவே , படுகைச் சரிவின் மதிப்பை 
மாற்றும் பொழுது , வேறு ஒரு கால்வாயை கென்னடியின் V - D 
சார்பு முறை , சீரான பாய்வு சூத்திரங்கள் ஆகியவற்றின் தேவை 
களைப் பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்க முடிகிறது . இது 
கென்னடிக் கோட்பாட்டிலுள்ள ஒரு குறையாகும் . மேலும் 
வண்டலைத் தூக்கிச் செல்லும் திறன் கால்வாயின் அகலத்தில் 
படுகையிலிருந்து கிளம்பும் சுழற்சிகளால் என்று தெரிந்திருந்தும் , 
கென்னடி அளித்த சூத்திரத்தில் அவர் வரம்பு நிலை வேகத்தோடு 
நீரின் ஆழத்தை மட்டுமே இணைத்தாரே யொழிய நீரின் 
அகலத்தை இணைக்கவில்லை . கால்வாயின் 

அகலம் அச் சமன் 
பாட்டில் இடம் பெறவில்லை . 


உதாரணமாக : 
கால்வாய் விவரங்கள் : 

Q = 1.7 கன அடி /வினாடி 
N == 0.0225 


M = 1 


68 


நீர்ப்பாசனம் 


இந்த விவரங்களுக்கு கென்னடிக் கோட்பாட்டின்படி , கீழ்க் 
கண்ட வடிவமைப்புகள் கிடைக்கப்பெறுகின்றன . 


படுகைச்சரிவு 

S 


கால்வாய்ப் படுகை 

அகலம் 
B ( மீட்டர் ) 


நீரின் ஆழம் 
D ( மீட்டர் ) 


B / D 


1/5000 


6.55 


0.6 


10.75 


1/4000 


3.36 


0.89 


3.8 


1/2000 


1.50 


1.32 


மேலே வடிவமைக்கப்பட்ட மூன்று கால்வாய்களும் கென்ன 
டிக் கோட்பாட்டையும் , சீரான பாய்வு சூத்திரங்களையும் ஒரே 
சமயத்தில் ( simultaneously ) திருப்திப்படுத்துகின்றன ( satisfies ) . 
மேலே கொடுக்கப்பட்ட வடிவமைப்புகளில் எது சிறந்ததென்று 
கென்னடிக் கோட்பாடு விளக்குவதில்லை . ஆகவே சிறந்த கால்வாய் 
வடிவமைப்பைத் தேர்ந்தெடுக்கத் தகுந்த ஒரு கால்வாய் அகல 
ஆழவிகிதம் ( canal breadth.depth ratio ) தேவைப்படுகிறது . 
இதன் தேவையைக் கென்னடியே பிற்பாடு 1904 ஆம் ஆண்டில் 
உணர்ந்தார் . அனுபவத்தின் அடிப்படையில் , கீழ்க்கண்ட அகல 
ஆழ விகிதங்கள் திருப்திகரமான முடிவுகளைக் ( satisfactory results ) 
கொடுக்கக்கூடியதாகக் கண்டு அறிவிக்கப்பட்டுள்ளன . 
நீரோட்ட அளவு 

படுகைச் 
கன மீட்டர் 

B / D 

சரிவு I in . 
Q 


வினாடி 


0.283 


3-0 


3,300 


0.700 


3.4 


3,600 


1.400 


3.7 


4,000 


2.800 


4,500 


7.000 


4.8 


4,500 


14-000 


5-7 


5,000 


28-000 


7.6 


5,000 


56.000 


11.3 


5,700 


மண்படிவும் மண் அரிப்பும் 


69 


5-11 . கென்னடிக் கோட்பாட்டின்படி , கால்வாயின் வண்டலைத் 

தூக்கிச் செல்லும் திறன் ( Silt Transporting Capacity ) ! 


கென்னடி வகுத்த வழியின்படி , தூக்கிச் செல்லப்படும் 
வண்டல் , கால்வாய் அகலத்தையும் V. " யும் பொருத்துள்ளது . 
ஆகவே Qt = a.B.V . " 

( 5-3 ) 
இங்கு Qt = மொத்தம் எடுத்துச் செல்லப்படும் வண்டலின் 
அளவு . 

a = ஒரு மாறிலி ( Constant ) நிலை எண் 

n = அடுக்கெண் , மாறிலி ( Index of power ) 
P. என்பது வண்டல்- நீர் விகிதமாகக் கொள்ளப்பட்டால் 


Ot 
( அதாவது = p ) 


Q 


: 


Qt = pxQ = P . B. D. V. 
a . B Vor = P. B. D. V. 





( 5.4 ) 
( 5.5 ) 





1 


அல்லது ( VO ) 


P. D. 


V. 


= ( F ) 


( D) 1 / { n - 1 ) 


( 5.6 ) 


. 


கென்னடியின் சமன்பாட்டை ( 5.2 ) இதனுடன் ஒப்பிட்டால் , 
கீழ்க்கண்ட சமன்பாடு கிடைக்கிறது . 


1 


0.64 


( 5.7 ) 


n - 1 


I 


அல்லது 

2.5 ( சுமாராக ) 
--எனவே , ஒரு கால்வாயின் வண்டல் எடுத்துச்செல்லும் திறன் 
V. 512 யைப் பொருத்துள்ளது . மற்ற ஆறுகளில் கவனிக்கப்பட்ட 
{ { observed ) சமன்பாடுகள் 

v = 0.44 D 955 --கோதாவரி கழிமுகப் பிரதேசம் 
V = 0.615 D - கிருஷ்ணா 
V = 0.622 D - கீழ் சீனாப் ( Chenab ) ஆறு 
V = 0 • 256 D - எகிப்து ஆறுகள் ( கால்வாய்கள் ) 


0.52 


0.73 


நீர்ப்பாசனம் 


70 


5-12 , மாதிரிக் கணக்கு 

கீழ்க்கண்ட விவரங்களுக்கு , ஒரு கால்வாயை 
முறையில் வடிவமை 


கென்னடி 


நீரோட்ட அளவு Q = 30 கன அடி / வினாடி . 


படுகைச் சரிவு 


S = 1 / 5,000 


கட்டரின் உராய்வு காரணி N 

( Kutter s friction factor ) 1 


} 


0.0225 


V 
V. 


C. V. R. = 1 


பக்கச் சரிவு 


3 : 1 


விடை காணும் வழி 


ஆழத்தை 2 மீட்டர் என்று கொள்ளுவோம் 

படம் ( 5.2 ) காண்க . 
ஆகவே Vo = 0.55X1XD0.64 


= 0.55X20.64 


= 0.858 மீ / வினாடி 


5 


D = 2 மீ 


படம் 5-2 . 


மண்படிவும் மண் அரிப்பும் 


71 


ஃதேவையான குறுக்குப் பரப்பளவு,A = 3 


30 


-- 


35 சதுர மீ . 


0.858 


ஆனால் A = 


D 
B + D 

2 


* 


BD + 

2 


= 35 


- - - - 


ஃ 2B- + 2 = 35 


B-- 16.5 மீட்டர் . 


கட்டரின் (சீரான பாய்வு ) சூத்திரம் ( Kutter s uniform flow 

formula )) 


- 


23-0.00155 

1 

+ 
S 

N 


வாடா 


C = 


...... ( 5-8 ) 


1+ ( 2340-911 ) , 


இங்கு C = செஸியின் ( Chezy ) மாறிலி 


S = படுகைச் சரிவு 


R = நீர் ஆரம் ( Hydraulic Radius ) 


குறுக்குப் பரப்பளவு A 
நீரொட்டுச் சுற்றளவு P 


1 


000155 x 5000 
23+ 

+ 
1 


U + 0225 


C = 


= 53 : 5 


0.00153X 50000-0 225 


1+ [ 


23 + 


1 


VR 


[ 23 
[R 


35 


A 
P 


1-6 : மீ.) 


( 2 + 215 ) 


72 


நீர்ப்பாசனம் 


செஸி சூத்திரப்படி ( Chezy s formula ) , 
நீரின் வேகம் V = CARS 


1 


= 53-5 \ 1 • 67 x 5000 


0.973 


வினாடி 


உண்மையான வேகம் , V = 0 • 973 மீ / வினாடி 
வரம்பு நிலை வேசம் , V. = 0 • 858 


.. உண்மையான C.V.R. 


V 0.973 
V. 0.858 


= 1.1 


ஆனால் கொடுக்கப்பட்ட C.V.R. = 1 


உண்மையான C.V.R. கொடுக்கப்பட்ட C.V.R. யை விட 
அதிகமாக இருப்பதால் , ஆழத்தை 2 மீட்டருக்குச் சிறிது 
கூடுதலான அளவாகக் கொண்டு மறுபடி கணக்கிட்டால் , தேவை 
யான முடிவை அடையலாம் . 
5-13 . லேஸியின் கோட்பாடு ( Lacey s Theory ) 

இதை படிந்த நிலைக்கோட்பாடு ( Regime Theory ) என்றும் 
வழங்குவர் . லேஸி என்ற பொறியாளர் படிந்த கால்வாயின் 
குறிக்கோள் நிலைக்கு ( Ideal Regime ) விளக்கம் தந்துள்ளார் . 
இவரும் நம் இந்திய நாட்டில் பாசன வகைத் தொழில்களில் பல 
ஆண்டுகள் பணியாற்றியவர் . 


5.14 . குறிக்கோள்நிலை படிந்த 

Channel ) 


கால்வாய்கள் ( Ideal Regime 


இதன் தகுதிகளாவன : 


( 1 ) மாறாத நீரோட்ட அளவு 
( 2 ) எல்லையற்ற ( Unlimited ) ஒட்டிணையில்லாத ( Incohe 

rent ) வண்டலின் சீரான பாய்வு ( Uniforn flow ) 
( 3 ) நீரோட்டத்தில் எடுத்துச் செல்லப்படுகிற மூழ்கு 

மிதவை வண்டலின் தன்மையும் ,, படுகையிலுள்ள 
ஒட்டிணையற்ற வண்டலின் தன்மை ஒன்றாயிருத்தல் . 
( ஒட்டிணையில்லா வண்டல் என்பதை எவ்வளவு எளிதில் 
அரிக்கப்படுமோ அதே எளிதில் படுகையில் படியும் 


73 


மண்படிவும் மண் அரிப்பும் 


உதிரியான சிறு மணி போன்ற பொருள் வகை எனக் 
கொள்ள வேண்டும் . உதாரணம் : சுத்தமான சிறு 
மணி சார்ந்த மணல் ) 


( 4 ) ஒட்டிணையில்லா வண்டலின் தரமும் அளவும் மாறாமல் 

இருத்தல் வேண்டும் , 


மேலே சொல்லப்பட்ட விதிகளை குறிக்கோள் படிந்த 
சால்வாய் தகுதிகள் ( ideal regime conditions ) என்பர் . 
இயற்கையில் இந்நிலையைக் கால்வாய்கள் அடைவது அரிது . 


5-15 . செயற்கைக் கால்வாய்களில் படிந்தநிலை ; பதப்பட்ட படிந்த 

முதல் நிலையும் இறுதிநிலையும் ( Initial and Final Regimes ) 

குறைபாடுள்ள சரிவுகளைக் கொண்ட கால்வாய்கள் வெட்டப் 
படும் பொழுது , நீர் ஒட்டிணையில்லா வண்டலைக் கால்வாயில் 
படியச்செய்வதில் கட்டற்ற நிலையில் உள்ளது ( free to deposit ) . 
இவ்விதம் படியச்செய்து படுகைச் சரிவைக் குறைத்து , அதனால் நீர் 
வேகத்தைக் குறைத்து 

வண்டல்மண் அரிக்கப்படாத ஒரு 
சமநிலையை ( equilibrium) அடைகிறது . சில சமயங்களில் வண்டல் 
படிவினால் பாய்வின் குறுக்கு வெட்டுப் பரப்பளவு குறைவதால் 
வேகம் அதிகரித்து படிந்த வண்டலை மறுபடி சுரண்டிக் கொண்டு 
போய்விடுகிறது . இப்படி படிய வைப்பதும் அரித்தெடுப்பதும் 
மாறி மாறி நிகழ்ந்து கொண்டேயிருக்கும் . இதற்கு படிந்த 
முதல் நிலை எனப் பெயர் . கால்வாயின் பக்கக்கரைகள் களிமண் 
போன்ற நிலைப்புத் தன்மை ( stable ) வாய்ந்த பொருள்வகையைக் 
கொண்டதானால் , இவை காலவரையின்றி அரிப்பைத் தடுக் 
கின்றன . இந்நிலை கரையரிப்பில்லாத நிலையே அன்றி ( working 
stability ) இறுதிநிலை ஆகாது ( not afinal regimc ) . ( கென்னடி 
யின் கோட்பாடு மேலே விளக்கப்பட்டுள்ள முதல் நிலை யைப் 
பொருத்தமட்டிலும் சரியானதே . ஆகையால் அதை படிந்த 
முதல் நிலைக் கோட்பாடு ( Initial Regime Theory ) எனலாம் ) . 


படிந்த கோட்பாடு ஒட்டிணையில்லாத வண்டலில் ஓடாத 
கால்வாய்களுக்குப் பொருத்தமான தல்ல . கால்வாயின் பக்கக் 
கரைகள் அரிக்கப்படுவதை எதிர்த்து நிற்கும் சக்தியை ( Resistance 
to erosion ) நீரோட்டத்தின் சக்தி மிஞ்சிவிட்டநிலையில் நீரோட்ட 
அளவு , 

வண்டலின் தரம் , இவற்றைப் பொருத்து அதனுடைய 
நீரோட்டுச் சுற்றளவு , ஆழம் , சரிவு ஆகியவற்றைத் தக்கமுறையில் 
சரிசெய்துகொள்ளும் நிலையை அடைந்தவுடன் 

அடைந்தவுடன் இக்கால்வாய் 
படிந்த இறுதி நிலை யை அடைந்துவிட்டதாகக் கொள்ளலாம் . 


74 


நீர்ப்பாசனம் 


move 


5-16 . ஆறுகளில் படிந்தநிலை ( Regime on Rivers ) 

கற்பாறைகளும் குறுமணலும் உள்ள ஆறுகள் படிந்த நிலையை 
எப்பொழுதும் அடையவே 

முடியாது . பெருவெள்ளங்களில் 
இவ்வாறுகள் உயிர் பெற்ற நிலை யிலும் ( alive ) மற்றக் காலங் 
களில் உயிரற்றதாகவும் ( inert ) கருதப்படுகின்றன . ( அதாவது 
இதன் உட்பொருள் என்ன வென்றால் : 

பெருவெள்ளங்களில் 
மட்டுமே இத்தகைய ஆறுகள் வண்டலை எடுத்துச் செல்லும் 
சக்தியைப் பெற்று மற்றக் காலங்களில் இத்திறனற்று செயல்படு 
கின்றன எனக் கொள்ளவேண்டும் . ) 

ஓர் உண்மையான படிந்த நிலை அமைய வேண்டுமானால் 
கால்வாய் , தான் எடுத்துச் செல்லும் வண்டலின் தரத்திற்கொப்ப 
உள்ள வண்டலின் படுகையில் செல்லவேண்டும் அதற்குப் பக்க 
வாட்டில் இடம் பெயர குறிக்கோளளவில் சுதந்தரமும் வேண்டும் 
( Free to 

side ways ) . 

மணற்பாங்கான வண்டல் 
பிரதேசத்தில் கால்வாய்கள் ஓரளவுக்கு இம்மாதிரியான சுதந்தரத் 
தைப் பெற்று வளைவு நெளிதலினால் தங்கள் நீளத்தையும் படுகைச் 
சரிவையும் சரிக்கட்டிக்கொள்கின்றன . லேஸியின் கோட்பாட்டின் 
படி உண்மையான நடைமுறைக் கால்வாய் ஒரு குறிப்பிட்ட 
நீரோட்டளவு , வண்டலின் தரம் ஆகியவற்றிற் கொப்ப ஒரு 
குறிப்பிட்ட அளவு வண்டலை எடுத்துச் செல்கிறது . சூழ்நிலையால் , 
இக்கால்வாய்கள் கூடுதலான அளவு வண்டலை எடுத்துச் செல்ல 
நேரின் அது உடனே படுகையில் அக்கூடுதலான அளவு வண்டலைப் 
படிய வைத்துவிட்டு கரையோரமாக ஒதுங்குகிறது . கரைகளும் 
அரிப்பைத்தாங்கும் சக்தி பெற்ற தாயின் , கால்வாய் பக்கவாட்டில் 
நகரவோ , நெளிவு வளை தலை உண்டாக்கவோ 

முடிவதில்லை . 
ஆகவே படுசையில் வண்டல் படிவினால் ஏற்பட்ட கூடுதலான 
சரிவின் துணைகொண்டு , ஒரு கூடுதலான வேகத்தைப் பெற்று , 
கூடுதலாகப் பெற்ற வண்டலை எடுத்துச்சென்றுவிடுகிறது . 

லேஸியின் கோட்பாட்டின் படி சீரான பாய்வு சூத்திரத்தில் 
V , R , S ஆகியவற்றுடன் சம்பந்தப்பட்ட உராய்வு - காரணி , Nஉம் 
வரம்பு நிலை வேக விகிதமும் வண்டல் தரத்தின் செயற்கூறாக (Fun 
ction ) இருக்கவேண்டும் என்றும் , ஆகவே அவைகளைச் சம்பந்தப் 
படுத்தவேண்டும் என்றும் விதிக்கப்படுகின்றது . 


5.17 . லேஸியின் படிந்தநிலை சார்பு முறைகள் ( Regime Relation . 

ships ) 

கென்னடி , லிண்ட்லே மற்றும் பலர் சேகரித்த விவரங்களை 
உபயோகித்து , நீர் ஆரத்தை மாறியல் நிலைக்கூறாகக் ( variable ) 


மண்படிவும் மண் அரிப்பும் 


75 


கொண்டு லே ஸி கீழ்க்கண்ட சமன்பாடுகளைத் தொகுத்தளிக்கிறார் . 
( கென்னடியின் சமன்பாடு ஆழத்தை மாறியல் நிலைக்கூறாகக் 
கொண்டது என இங்கு குறிப்பிடத்தக்கது ) . 
( 1 ) லேஸியின் V - R சமன்பாடு 
V. = 0.639vt.R 

( 5.9 ) 
இங்கு V. = வரம்புநிலை வேகம் 

f = லேஸியின் வண்டல் காரணி ( Lacey s silt factor ) 


.. 


R = நீர் ஆரம் ( Hydraulic Radius )) 
கவனிக்க : வரம்புநிலை வேகம் : ( கென்னடிக் கோட்பாட் 
டின்படி ஆழத்தைப் பொருத்து இல்லாமல் நீர் ஆரத்தைப் 
பொருத்துள்ளது . ) 


( 2 ) A - V சமன்பாடு : 

Af2 = 141.24 V5 


( 5.10 ) 


( 3 ) P - Q சமன்பாடு : 

P = 4-825 Q1 / 2 


( 5.11 ) 


கவனிக்க : நடைமுறை நிலையில் ஒரு குறிப்பிட்ட நீரோட்ட 
அளவு ஒரு குறிப்பிட்ட நீரோட்டுச் சுற்றளவையே அமைக்கிறது . 
இதில் வண்டலின் தரம் இவற்றைப் பாதிப்பதில்லை . 

உதாரணம் : படம் 5-3 இல் படிந்த கால்வாய் பருமனான 
வண்டலில் ஓடும் பொழுதும் , 

நுண்ணிய 

வண்டலில் ஓடும் 
பொழுதும் உள்ள அமைப்பைக் காட்டுகிறது . இரு சந்தர்ப்பங் 
களிலும் நீரோட்டுச் சுற்றளவு சமமாயிருப்பதைக் கவனிக்கவும் . 

இச்சமன்பாடு செயற்கைக் கால்வாய்களுக்குமேயன்றி , 
வண்டலில் பாயும் சில இயற்கை ஆறுகளுக்கும் ஒருவாறு பொருந் 
துகிறதென்பது பின் அறியப்பட்டது . 

4 


- 


படம் 5-3 . 
1. பருமன் வண்டல் 2. நுண்ணிய வண்டல் 


76 


நீர்ப்பாசனம் 


( 4 ) படிந்த பாய்வு சமன்பாடு : 
V = 10 • 8 R2 / 3 S1 / 3 

( 5.12 ) 
( கவனிக்க : சீரான பாய்வு ( Uniform flow ) சமன்பாட்டுடன் 
இதை ஒப்பிடுக . ) 

1 
V = -R2 / 3 S1 / 2 

( 5.13 ) 
N 


( இது சீரான பாய்வு சமன்பாடு ) 


( 5 ) V - R - S சமன்பாடு : 

RS 
V = 3100 

f 


... 


( 5.14 ) 


( 6 ) S - Q சமன்பாடு : 

* f513 
S = 

( 5.15 ) 
3 3 16 Q1/8 
வண்டலின் தரத்தைப் பொருத்து , படுகைச் சரிவு நீரோட்ட 
அளவுக்குத்தக்கவாறு மாறுவதை இச்சமன்பாடு காட்டுகிறது . 

( 7 ) S- R சமன்பாடு : 


S 


[ 3/2 
5230 K1/ 3 


" 
.. 


( 5.16 ) 


( 8 ) படியாத பாய்வு சமன்பாடு : 

( Non - Regiane formula ) 


V 


1* R3 / 4 S1 / 2 
Na 


( 5.17 ) 


இங்கு Na = தன்னிலை உராய்வு காரணி 

( Absolute co -efficient of rugosity ) 


= 0 • 0 225f1 / 4 = 0.0396 md 1/3 


( 9 ) R.Q சமன்பாடு ! 


R = 0-4725(8 )" 


( 5.18 ) 


* 
.. 


( 10 ) V.Q சமன்பாடு ! 

V = 0 • 4382 ( Qfe)1/6 


( 5.19 ) 


மண்படிவும் மண் அரிப்பும் 


77 


( 11 ) A - Q சமன்பாடு : 


Q5/ 6 


A = 2 • 28 

fl / 3 


... 


** 
. 


( 5.20 ) 


( 12 ) அரிப்பு - ஆழ சமன்பாடு : 

( Scour - depth formula ) 


B = 1-33 ( ") 


( 5.21 ) 


இங்கு R ] = அரிப்பு ஆழம் மீட்டரில் 
q = மீட்டர் அகலத்தில் நீரோட்ட அளவு 

Q 
( கால்வாய் அகலம் மீட்டரில் ) 


எழுத்து விளக்கம் ( Notations ) 


V = நீர் வேகம் மீட்டர் /வினாடி . 
f = லேஸியின் உராய்வு காரணி = 1.76Vmd . 

இங்கு md = படுகை வண்டலுக்குச் சமமான கோளங்களின் 
சராசரி விட்டம் ( mkan diameter ) மில்லி மீட்டரில் . 

R = நீர் ஆரம் மீட்டரில் 
A = கால்வாயின் குறுக்குப் பரப்பளவு . சதுர மீட்டரில் 
P = நீரோட்டுச் சுற்றளவு . மீட்டரில் 
Q = நீரோட்ட அளவு கன அடி மீட்டர் 

S = நீர்மட்டச் சரிவு அல்லது படுகைச் சரிவு * 
5-18 . மாதிரிக் கணக்கு 

வினாடிக்கு 30 கனமீட்டர் வீதம் நீரோட்ட அளவுள்ள ஒரு 
நடைமுறைக் கால்வாயை வடிவமை . வண்டல் 

காரணியின் 
மதிப்பை ஒன்றென்று கொள்ளவும் . விடை காணும் வழி : 

V = 0.4382 ( Qf2 ) 1/6 ... ( 5.19 ) 
V.- 0.4382 ( 30 x 12 ) 116 

= 0 • 773 மீ / வினாடி . 
V = 0 • 639 f1 / 2 R1/2 .... ( 5-9 ) 


WWMAN 


* நீர்மட்டச் சரிவும் ( Hydraulic Gradient ) படுகைச் சரிவும் 
( Bed slope ) சீரான பாய்வு நிலையில் ஒன்றான தாகும் . 


78 


நீர்ப்பாசனம் 


V2 


R = 


VA , 
0-6392f 


= 2.45 


f 


2.45 x 0.7732 

= 1-46m . 
1 


D 


ut A 


படம் 5-4 . 


P - 4-825 Q1/ 2 


( 5.11 ) 


= 4 • 825 ( 30 } 1/2 = 26 • 4 மீ 
பக்கச் சரிவை , கிடை நிலைக்கு 1 குத்தாகக் கொள் . 
( Use side slope of ) Horizontal | Vertical ) 
.. P = B + 15D = 26.4 மீ . 


Da 
A = R.P = BD + = 1.46 X 26 4 = 38.5 ச.மீ. 

2 


B = ( 26-4-150 ) 

D2 
* . ( 26 :4-15D ) D + 2 


= 38.5 


( 264D- 2 • 23D2 + 0.5D2 = 38.5 . 
26.4D - 1.73Ds 

= 38-5 . 


அல்லது D3--15-25D + 22 • 3 == 0 


15 • 25 + 115 252 - 892 


D = 


D = 


1.625 மீ 


விடை 


B = 26-4- ( 2• 23x1-625 ) = 22 • 78 மீ விடை 
f5 / 3 

1 

1 
S : 

3316Q16 3316 x ( 30 ) 1/6 5850 


விடை 


மண்படிவும் மண் அரிப்பும் 

79 
5.19 . வரம்பு நிலை வேக விகிதத்தைப் ( C.V.R.) பாதிக்கும் 

காரணிகள் 

( 1 ) வடிவமைக்கப்படும் கால்வாயில் காணப்படும் வண்டலுக் 
கும் திட்டவரை வண்டலுக்கும் உள்ள வித்தியாசங்கள் . 

( 2 ) ஆற்றிலிருந்து கால்வாய் பிரியும் இடம் ( point of offtake ) . 
மலைப்பாங்கான நிலங்களிலிருந்து வெகு தூரத்தில் பிரியும் கால் 
வாய்களுக்குக் குறைவான மதிப்பீட்டைக் கொள்ள வேண்டும் . 

( 3 ) தலைமைப் பணிகளில் நீர்நிலையைக் கட்டுப்படுத்தும் 
முறைகள் ( Method of regulation ) . 

அணைக்கட்டுகளிலோ , சிற்றணையிலோ நீரை நிலைப்படுத்தி 
கால்வாய்க்குப் பிரித்து அனுப்பும் பொழுது இவ்விகிதத்தின் மதிப்பு 
குறைக்கப்பட வேண்டும் . 

( 4 ) கால்வாயின் கீழ்ப்பகுதியிலும் கிளைக் கால்வாய்களிலும் 
இவ்விகிதம் குறைபடுகிறது . 

( 5 ) மிகையான நீரோட்டத்தின் அரிப்பினால் இதன் மதிப்பு 
கூடுகிறது . 

( 6 ) ( Kutter s ) கட்டரின் N. 
5-20 . கென்னடிக் கோட்பாட்டிலுள்ள குறைபாடுகள் 

( 1 ) நடைமுறைக் கால்வாயின் நீர் மட்டச் சரிவிற்கும் 
( water sur face slop ) , சராசரி வேகம் அல்லது ஆழம் இவைகளுக் 
கும் ஒரு சார்பு முறையைக் கென்னடி ஏற்படுத்தவில்லை . 

( 2 ) உராய்வு காரணி N உம் , வரம்பு நிலை வேக விகிதம் M உம் , 
சம்பந்தப்படவில்லை . 

( 3 ) பக்கக் கரைகளினால் உண்டாக்கப்படும் , வண்டலைத் 
தூக்கப் பெறும் திறனை இவர் புறக்கணித்து விட்டார் . கென்னடி 
தன் சமன்பாட்டில் நீரின் ஆழத்தை மட்டுமே குறித்தார் . லேஸி 
ஆழத்தை மட்டும் பயன் படுத்தினால் போதாது என்று ஆழம் , 
அகலம் இவை இரண்டும் இடம் பெறும்படி நீரின் ஆரத்தை உப 
யோகித்து தன் முதல் அடிப்படை சமன்பாட்டை உருவாக்கினார் . 

( 4 ) நடைமுறை முதல் நிலைக்கால்வாய்களுக்கு மட்டுமே 
இக்கோட்பாடு பொருந்தும் . 

( 5 ) இவருடைய கோட்பாட்டின்படி செஸியின் ( Chezy ) C , 
கட்டரின் N ஆகிய இரண்டின் துணையும் கொண்டு 

நீரின் 
வேகத்தை நிர்ணயிக்க முடிகிறது . ஆனால் லேஸியின் கோட்பாட் 
டில் நீர் ஆரத்தின் துணை கொண்டே வேகத்தை நிர்ணயிக்கலாம் 


- 


80 


நீர்ப்பாசனம் 


( 6 ) லேஸியின் கோட்பாடு வண்டல் அளவைப் பற்றிச் சிறப் 
பாகச் சொற்பொருள் விளக்கம் ( definition ) தரும் வகையில் கென் 
னடியின் கோட்பாடு விளக்குவதில்லை . 

( 7 ) கென்னடியின் கோட்பாட்டின் துணை கொண்டு எண் 
ணற்ற விடைகளைப் பெற முடியுமானாலும் அவ்விடைகளில் பல 
திருப்திகரமாக இருப்பதில்லை . ஆனால் லேஸியின் கோட்பாடு 
தனிப்பட்ட ஒரே விடையை ( unique Solution ) அளிக்கிறது . 
5-21 . பிரிவாயிலிருந்து வண்டலைக் கால்வாயில் 

புகாவண்ணம் 
தவிர்க்கும் வழிகள் ( Silt Exclusion From an Oftake )) 

( 1 ) வண்டல் சிறகுச் சுவர்கள் ( silt vanes ) , வளைந்த இறக்கை 
யுடன் கூடிய சிறகுச் சுவர்கள் ( Silt vanes - cum.curved wings ) 
ஆகிய சாதனங்கள் பிரிவாயிலிருந்து வண்டலைத் தவிர்ப்பதால் 
மிகவும் திறம் வாய்ந்தவை . 

வண்டல் சிறகுகள் என்பவை படம் 5-5இல் காட்டியபடி 
ஆற்றின் படுகையில் கட்டப்பட்ட பிரிக்கும் சுவர்களே { diverting 
walls ) . இவை பிரிபடும் கால்வாயின் தலை வாயில் அல்லது பிரிவாயில் 
( head of oflake ) கட்டப்படுகின்றன . 


w 


tam | 


நீராரிக்கும் 
கால்வாய் 

| 

! 
AL 


2 


2 


Boid : திரிக்கல் தளம் 


பிரிகால்வாய் 


மட்டம் 


lo 


3 


A - 8 குறுக்குவெட்டித்தோற்றம் . 

கு , வெ , தோற்றம் 
படம் 5-5 . வண்டல் சிறகுகள் 


மண்படிவும் மண் அரிப்பும் 


81 


( 2 ) ‘வண்டல் தடுப்பிகள் ( obstractors ) : - மூலக்கால்வா 
யிலுள்ள ( parent channel ) நீரில் மேல் அடுக்குகளில் ( upper layers ) 
கீழ் அடுக்குகளைவிட வேக விசை ( momentum ) அதிகமாக இருப்ப 
தால் பெருவண்டலைக் ( heavy silt ) கொண்ட கீழ் அடுக்குகள் வெகு 
எளிதில் திசை திரும்பிவிட ( susceptible for deflection ) ஏதுவாக 
இருக்கின்றன . இவ்வாறு திசை திரும்பி , பிரியும் கால்வாயில் 
( off take channel ) வண்டல் எளிதில் இழுத்துச் செல்லக்கூடும் . 
இந்நிலையில் மூலக்கால் வாயின் படுகையின் உராய்வுத் தன்மையைக் 
கூடுதலாக்குவதன் மூலமும் , பிரிவாசலை ( of take orifice ) மூலக் 
கால்வாயின் நடு ஆழத்தில் ( mid - dipth ) அமைப்பதாலும் பிரிந்து 
செல்லும் கால்வாயில் வண்டல் நுழைவதைக் குறைக்க முடியும் . 
இவ்வமைப்பை படம் 5.6 இல் காண்க . 


FSS / S / S1319 


குறுக்கு வெட்டுத்தோற்றம் 


NEET VPTE 


- 


4 


த 


கீடை நிலைத்தோற்றம் 


படம் 5-6 . வண்டல் தடுப்பிகள் 
1. வண்டல் தடுப்பிகள் 2. நழுவடைப்பான் 
3. மூலக்கால்வாய் 

4. பிரிகால்வாய் 


6 


82 


நீர்ப்பாசனம் 


இவ்வாறு உராய்வுத் தன்மையை தகுந்த தடுப்பிகள் 
{ obstructors) மூலம் அதிகரிக்கச் செய்யலாம் . இத்தடுப்பிகள் 
மூலக்கால்வாயில் படம் 5.6 இல் காட்டியபடி படுகையின் முழு அக 
லத்திற்குக் குறைவாகவும் , பிரிவாயிலிருந்து சிறிது மேற்புறத்தி 
லும் அமைக்கப்பட வேண்டும் . இத்தடுப்பிகள் கீழடுக்கு நீரோட் 
டத்தை மேல்நோக்கித் திருப்பி விடுவதால் படுகை வண்டல் மிகை 
யான வேக விசை கொண்ட மேலடுக்கு நீரோட்டத்தினால் பிரிகால் 
வாயினுள் வண்டல் நுழையா வண்ணம் அதைக் கடந்து , பிரிகால் 
வாயின் கீழ்ப்புறத்துக்குக் கடத்தப்பட்டு விடுகிறது . இவ்வாறு 
படுகை வண்டல் பிரிகால்வாயில் நுழைவது தவிர்க்கப்படுகிறது . 


5-22 . வளைந்த இறக்கையுடன் கூடிய சிறகுச் சுவர்கள் 

மூலக்கால்வாயிலுள்ள நீரோட்ட அளவில் மூன்றிலொரு 
பங்கைவிட பிரிகால்வாயின் நீரோட்ட அளவு கூடுதலாக இருக்கு 
மானால் , வண்டல் சிறகுகள் அவ்வளவாகத் திறம்படச் செயல்படுவ 
தில்லை . இச்சந்தர்ப்பங்களில் வளைந்த இறக்கையுடன் கூடிய 
சிறகுச் சுவர்கள் தக்க பயன்களைத் தருகின்றன . 

வண்டலைத் 
தவிர்க்கும் முறையில் இச்சாதனம் மாசற்ற தாயும் , அதிகத் திறம் 
படவும் பணிபுரிகிறது . 


| 


படம் 5-7 . வளைந்த இறக்கையுடன் கூடிய சிறகுச் சுவர்கள் 
1. வளைந்த இறக்கை 2. பிரிகால்வாய் 3. சிறகுச் சுவர் 


5.23 . கண்மாயில் மண்படிவு ( Silting in tanks ) 

கால்வாயில் மண் படிவதால் மண்திட்டு ஏற்பட்டுக்கடைசியில் 
கண்மாய் அல்லது ஏரி , வண்டல் மண் பிரதேசமாக எவ்வாறு மாறு 
கிறது என்பதை பத்தி 5.8 இல் படித்தோம் . 


மண்படிவும் மண் அரிப்பும் 


83 


அதிகப் பருமனுள்ள வண்டல் கண்மாயில் கலக்கும் ஓடையின் 
( stream ) விழுவாயிலிலேயே படிந்து விடுகிறது . ஆனால் நுண்ணிய 
துகள்கள் ( fine silt ) கண்மாயில் சிறிது தூரம் உள்நோக்கி எடுத்துச் 
செல்லப்பட்டு அதிக ஆழமுள்ள பகுதியில் , அதாவது கண்மாய்க் 
கரையோரமாகப் ( tank bund ) படிகின்றன . இவற்றை எளிதில் 
கண்மாய்க்கரையில் அமைக்கப்படும் ஆழ்மதகுகள் ( deep sluices ) 
மூலம் வெளியேற்றிவிடலாம் , 


+ 


கண்மாயின் கொள்ளளவு 

( capacity ) நீர்ப்பிடிப்பானின் 
மொத்த மழை நீர் அளவை ( run off )விட மிகக் குறைந்த அள 
விற்கு இருக்குமேயானால் , ஓடையில் கொண்டு வரப்படும் மிதவை 
வண்டல் வெள்ளத்தினால் கண்மாயில் தங்காமல் வழிப்பி வழி 
யாக வெளியேற்றப்படுகிறது . ஆனால் படுகை வண்டல் மட்டும் 
கண்மாயில் படிந்துவிடுகிறது . ஆகவே , நாளடைவில் கண்மாயின் 
கொள்ளளவு குறைக்கப்படுகின்றது . 


ஒரு கண்மாயை அமைக்கும் பொழுது , அதன் கொள்ளளவு ஒரு 
வரட்சி ஆண்டில் ( dry year ) நீர்ப்பாசனத் தேவைக்கும் கண் 
மாயை முழு அளவிற்கு நிரப்பும் ( Hill) வகையிலும் தேவைப்படு 
கின்ற அளவை , மழை நீரினால் அளிக்கக்கூடிய நீர்ப்பிடிப்பியைக் 
கொண்டதாக இருக்க வேண்டும் . 


இவ்வாறின்றி நீர்ப்பிடிப்பினுக்குப் பொருந்தாத மிகைக் 
கொள்ளளவைக் ( excess capacity ) கொண்ட கண்மாய்கள் அமைக் 
கப்படுமானால் , மேற்கூரிய காரணங்களினால் சீர்கெட்டு விடுகின் 
றன . தமிழ் நாட்டிலுள்ள கண்மாய்கள் பல நூற்றாண்டு 
களாக வண்டல் படிவினால் அவற்றிற்குரிய பெரிவாரியான ஆதிக் 
கொள்ளளவை ( initial or original capacity ) இழந்து விட்ட நிலை 
யில் உள்ளன . இச் சிக்கல்களுக்குச் சரியான விலை 

விடை இன்னும் 
கண்டுபிடிக்கப்படாமையால் இச்சிக்கல்கள் தீர்க்கப்படாமலேயே 
இருந்து வருகின்றன . 


5-24 . கண்மாயில் வண்டல் படிவதைத் தவிர்க்கச் சில வழிகள் 


( 1 ) நீர்ப்பிடிப்பியில் காடுகளை உண்டாக்கி ( afforestation )) 
மண்ணரிப்பைத் தடுத்து ஓடைகளில் எடுத்துச் செல்லப்படும் 
வண்டலின் அளவைக் குறைக்கலாம் . 

( 2 ) வண்டல் நிலைப்படுத்தி அணைகளை ( check dams ) அமைக் 
கலாம் . இவ்வணைகள் ஓடையில் நீர்வேகத்தைக் கட்டுப்படுத்துவ 
தால் மண்ணரிப்புத் தடுக்கப்படுகிறது . இவைகளை சவுமரத் 


84 


நீர்ப்பாசனம் 


துண்டுகள் , நாணல் , மரக்கிளைக்குச்சிகள் போன்ற பொருள்களினால் 
கட்டலாம் . இவை நீர்ப்பாதையை முழுவதும் தடுத்துவிடாமல் 
அதன் ஊடே சிறு சிறு கழிவுப் பாதைகளைக் கொண்டதாக 
அமைக்கப்படவேண்டும் . இல்லாவிடில் ஓடைகளில் நீர்மட்டத்தை 
மிகையாக அதிகரித்து விடும் . இவை முதலில் ஓடையின் மேற் 
புறத்திலும் , பிறகு ஆங்காங்கு கீழ்ப்பு றத்திலும் அமைக்கப்பட 
வேண்டும் . இம்மாதிரி அணைகள் ஓடைகளில் வண்டலை ஒருங்கே 
அரித்துச் சேகரிக்கப்படுவதைத் தடுக்கின்றன . 


5-25 . மண்ணரிப்பு ( Scour ) 

மண்ணரிப்பு என்பது ஆற்று நீரோட்டத்தினால் படுகையி 
லிருந்து மண்ணை அரித்து எடுத்துச் செல்லப்படும் செயல்முறை 
யைக் குறிக்கின்றது . மண்ணரிப்பிற்கு மிகையான நீர்வேகமும் 
நீரோட்டத்தில் திடீர்த்திசை மாற்றமும் ( sudden change of 
direction ) , நீர் வேக அளவில் திடீர் மாற்றமும் ( sudden change of 
vilocity ) முக்கியக் காரணங்களாகும் . மேற்கூறப்பட்ட காரணி 
கள் ஆற்றில் கொந்தளிப்பையும் ( turbulence ) குறுக்கு நீரோட் 
டங்களையும் ( cross currents ) உண்டாக்கி எண்ணற்ற அதீதமான 
சக்தியைப் ( enormous energy ) பெற்ற நீர்ச்சுழல்களை ஏற்படுத்து 
கின்றன . நீரின் அரிப்பு சக்தி (scouring power ) , படுகை வண்ட 
லின் தன்மை , நீரின் கலங்கல் நிலை ( turbidity ) ஆகியவற்றைப் 
பொருத்தும் உள்ளது . உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஆழம் , 
நீரின் வேகம் ஆகியவற்றில் கலங்கலான நீரினால் அரிக்கப்படாமல் 
காணப்படும் ஒரு கால்வாயை , தெளிவான நீர் ஓடும்பொழுது 
அதே ஆழம் , நீர்வேகம் ஆகியவற்றில் அரிக்கப்படக்கூடும் . 


5.26 . மண்ணரிப்பின் விளைவுகள் 

( 1 ) ஆறுகளில் கட்டப்படும் பாசனப் பணிகளின் அருகில் 
மண்ணரிப்பு ஏற்படும்பொழுது , அப்பணிகளுக்குச் சேதத்தை 
விளைவிக்கிறது . 

( 2 ) செயற்கைக் கால்வாய்களில் எந்தப் பகுதியில் மண் 
ணரிப்பு ஏற்பட்டாலும் அப்பகுதியின் அருகிலுள்ள பாசனப் 
பணிகள் சேதமடைகின்றன . 


( 3 ) அதிக அளவு அரிப்பு , ஆற்றுப் படுகையில் கட்டடப்பணி 
களின் அருகில் ஏற்படுமானால் , கட்டடங்களின் அடித்தளங்களின் 
( foundation ) கீழுள்ள மண் அரிக்கப்பட்டு புதைவிறக்கம் ( settle 
ment ) ஏற்படுகிறது . 


மண்படிவும் மண் அரிப்பும் 


85 


( 4 ) மண்ணரிப்பினால் நீர்மட்டம் குறைவதால் 

சாகுபடி 
நிலத்தின் மேலுள்ள ஆதிக்கம் ( command of land ) குறைகிறது . 


( 5 ) ஆற்றோரங்களில் ஓரிடத்தில் உண்டாகும் அரிப்பு எதிர் 
விளைவுகளினால் கீழ்ப்புறமுள்ள பகுதிகளில் அரிப்புகளை 
ஏற்படுத்துகின்றது . 


( 6 ) ஆற்றின் வளைவு - நெளிதலுக்கு ( meandering ) மண் 
ணரிப்பு ஒரு முக்கிய காரணமாகும் . 


5-27 . அரிப்பின் விளைவுகளிலிருந்து காக்கும் வழிகள் 

( 1 ) கட்டட வேலைகளில் அரிப்பு ஏற்படாமல் தடுக்க நீர் 
வேகத்தின் அளவிலும் , திசையிலும் திடீர் மாற்றத்தைக் கூடுமான 
அளவு தவிர்க்க வேண்டும் . பையக்குறுகும் நுழைவாய்களையும் 
( gradual entry or smooth entry ) , பையப் பெரிதாகும் வெளிவாய் 
களையும் ( gradual exit ) அமைத்தல் நலம் . 

( 2 ) கட்டடப் பணிகளின் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் 
பாதுகாப்பான தூரங்களுக்கு ( safe distances ) படுகையில் தக்க 
பாதுகாப்பு சாதனங்களை ( protection works ) அமைத்தால் , மண் 
ணரிப்புத் தவிர்க்கப்படுகிறது . 


( 3 ) திசை மாற்றத்தைத் தவிர்க்க முடியாத இடங்களில் 
தரம் மிக்கப் பாதுகாப்புச் சாதனங்களை ( special protection 
works ) படுகையிலும் , கரையிலும் அமைத்தல் வேண்டும் . 

பாதுகாப்புப் பணிகளைப் பற்றி ஆற்றை வழிப்படுத்தும் 
பணிகள் ( river training works ) என்னும் அத்தியாயத்தில் மிக 
விரிவாக விளக்கப்பட்டுள்ளது . 


6. தலைமைப் பணிகள் 

( Head Works ) 


6-1 . தலைமைப் பணிகள் ( Head works ) 


தலைமைப் பணிகளைப் பொதுவாக இருவகைகளாகப் பிரிக்சு 
லாம் . 


( 1 ) திரிப்புப் பணிகள் ( Diversion works ) 


கின் 


( 2 ) நீர்த்தேக்கிப் பணிகள் ( Storage works ) 

ஆனாலும் பலபணிகள் நீர்த்தேக்கிப் பணிகளின் பயன் 
களையும் பிரிப்புப் பணி சளின் பயன்களையும் ஒருங்கே செயலாக்கு 

ரறன . ஆகவே , நடைமுறையில் நேரடிப் பாசனத்தைச் சார்ந்த 
பணிகளைப் பிரிப்புப்பணிகளென்றும் , கண்மாய் அல்லது நீர்த் 
தேக்கப் பாசனமுறையைச் சார்ந்த பணிகளை நீர்த்தேக்கிப் 
பணிகள் என்றும் கூறுவர் . 


6.2 . பிரிப்புப் பணிகள் 

இப்பணிகள் கால்வாய்முறை ( canal system ) ஆற்றிலிருந்து 
பிரிக்கப்படும் பிரிவாயில் ( point of offtake ) அமைக்கப்படுகின்றன 
தலைமைத் திரிப்புப் பணிகளின் முக்கியப் பகுதிகள் ( components ) 
பின்வருமாறு : 

( 1 ) தகுந்த உயரத்திற்கு ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் 
சிற்றணை ( weir ) பிரிகால்வாய்க்குத் தேவையான நீரளவைப் 
பாய்ச்சும் அளவிற்கும் , சாகுபடி நிலத்தைத் தக்க முறையில் 
ஆதிக்கம் செலுத்தும் ( command over arca ) வகைக்கும் தக்கவாறு 
இவ்வுயரம் நிர்ணயிக்கப்படுகிறது . 


தலைமைப் பணிகள் 


87 


( 2 ) சிற்றணையின் மேற்புறத்தில் ( upstream ) ஆற்றின் ஒரு 
கரையிலிருந்து அல்லது இருகரையிலிருந்து பிரிந்து செல்லும் 
கால்வாய் . 


( 3 ) கால்வாயிலுள்ள நீரோட்டத்தைக் கட்டுப்படுத்தும் 
தலைம தகு ( head sluice ) அல்லது தலைமை நீர் நிலைப்படுத்தி ( head 
regulator ) . 

( 4 ) அரிப்பு மதகுகள் ( scouring sluices ) . 

( 5 ) வெள்ளத்தினால் சிற்றணையைப் பாதிக்காத 
பாதுகாக்கும் பாதுகாப்புப் பணிகளும் ( protection works ) , 
வெள்ளக் கரைகளும் ( flood banks ) . 


வகையில் 


தலைமைப் பணிகளை விளக்கும் வரைபடம் படம் 6-1இல் 
காட்டப்பட்டுள்ளது . 


6-3 . ஒவ்வொரு பகுதியைப் பற்றியும் சிறு குறிப்புகள் 


6.3a . சிற்றணை 


சிற்றணை என்பது ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் ஒரு 
கற்சுவர் ( masnory barrier ) . இச்சுவர் ஆற்றிலுள்ள நீரை அதன் 
மேல் வழிந்தோடும் அளவிற்கு ( over flowing ) தேக்கி நீர்மட்டத் 
தில் ( crest level ) நீர்மட்டத்தையும் தேக்கத்தையும் மேலும் 
தேவைப்படும் பொழுது அதிகரிக்கத் தடுப்பிகளைப் ( shutters ) 
பொருத்துகிறார்கள் . இத்தடுப்பிகளை உயரத் தூக்கியோ அல்லது 
சிற்றணையின் மேல் மட்டத்தில் கிடைநிலையில் படுக்க வைத்தோ 
வெள்ளக் காலங்களில் வெள்ளநீரை தடையேதுமில்லாமல் 
சிற்றணை மீது எளிதில் பாய்ந்தோட விடுகிறார்கள் . மற்றச் சமயங் 
சளில் இவைகளைச் செங்குத்தான நிலையில் ( vertically ) நிறுத்தி 
விடுகிறார்கள் . 


6-3b . திடச் சிற்றணையின் ( Solid weir ) சில குறைகள் 

( 1 ) ஆற்றின் கரைகளைப் பாதிக்கும் வகையில் வெள்ளக் 
காலங்களில் சிற்றணையின் மேற்புறத்தில் நீர்மட்டத்தை உயரச் 
செய்கிறது . 
( 2 ) மண் திட்டுக்களை 

எட்டுக்களை ( shoals ) உண்டாக்கி வண்டலைச் 
சேமிக்கிறது . 

( 3 ) சிற்றணையின் கீழ்ப்புறத்தில் ( down stream ) 6600 
அரிப்பை உண்டாக்குகிறது (scour ) . 


83 


நீர்ப்பாசனம் 


( 4 ) சிற்றணையின் மேற்புறம் , நீரோட்டம் தடுக்கப்பட்டுத் 
தேக்கப்படுவ தால் வரண்ட காலங்களில் குடிநீர் வசதியை கீழ்ப் 
புறத்தில் பாதிக்கிறது . தடுப்பிகள் பொருத்தப்படுவது இக்குறை 
களைச் சிறிதளவு நீக்குகிறது . 


6-3c . திடச் சிற்றணைக்கு மாற்றுப்பணி ( Substitute ) 

திடச்சிற்றணையின் குறைகளைத் தவிர்க்கும் வகையில் அதற்கு 
மாற்றாக நீர்நிலைத்தேக்கிகளை ( river regulators ) அமைக்கலார் . 
படம் 6.1 காண்க . 

ஆற்றின் குறுக்கே தக்க அடித்தளத்தின் மீது ( suitable foun 
dition ) பாவப்படும் தரையில் ( flooring ) பல பாலந்தாங்கிகளைக் 
( pier ) கட்டி , அப்பாலந் தாங்கிகளிலுள்ள வரிப்பள்ளங்களில் 
( grooves ) நழுவடைப்பிகளைப் ( shutters ) பொருத்துகிறார்கள் . 
இவ்வடைப்பிகளை பற்சக்கரங்களைக்கொண்டு மேலே உயர்த்தவோ 
கீழே தாழ்த்தவோ முடியும் . பாலந்தாங்கிகளின் மீது கட்டப்படும் 
பாலங்களிலிருந்து இச்சக்கரங்களை ( gears ) இயக்கமுடியும் . 
ஆற்று நீர் நிலைப்படுத்திகள் 

சிற்றணையின் பணிகளையே 
செய்யுமாயினும் , நீரின் வழியை ( water way ) அவ்வளவாகத் தடை 
செய்வதில்லை . 


\ . 


படம் 6-1 . நீர் நிலைத்தேக்கி 
பாதைப் பாலம் 2. பாலந்தாங்கித் தூண் 
நழுவடைப்பி 

4. தரைத்தளம் 5. அடித்தளம் 


3 . 


6.3d . தலை மதகு ( Head sluice ) 

கால்வாய் பிரியுமிடத்தில் அல்லது கலைப்பக்கத்தில் கட்டப் 
படும் தலை மதகுகள் கீழ்க்கண்ட பணிகளைச் செயல்படுத்துகின்றன . 


தலைமைப் பணிகள் 


89 


( 1 ) சிற்றணையின் மேல் மட்டத்திலோ அல்லது தடுப்பிகளின் 
மேல் மட்டத்திலோ ஆற்றுநீர்மட்டம் இருக்கும் பொழுது , 
பாசனத்திற்குத் தேவையான முழுநீர் ஓட்டத்தையும் கால்வாயில் 
அனுப்புகிறது . 


( 2 ) ஆற்றில் வெள்ளம் செல்லும் பொழுது வெள்ளநீரைக் 
கால்வாயில் செல்லவிடாமல் தடுக்கிறது . ஆற்றிலுள்ள 
வண்டலையும் கால்வாயில் புகவிடாமல் தவிர்க்கிறது . இதற்காகத் 
தலைமதகின் அடிக்கட்டை மட்டத்தை ( sill level ) ஆற்றின் 
ஆழமான படுகை மட்டத்திலிருந்து ( deep bed level ) சிறிது 
உயரத்தில் அமைக்கிறார்கள் . 


6-3e . அரிப்பு மதகுகள் ( Scouring sluices ) 

இம்மதகுகளை சிற்றணையின் ஒரு கோடியில் தலைம தகின் 
முகப்பின் அருகில் கட்டவேண்டும் . இம்மதகுகளின் அடிக்கட்டை 
மட்டம் ஆற்றின் ஆழமான படுகை மட்டத்தில் அமைக்கப் 
படுகிறது . இவை திறக்கப்படும் பொழுது தலைம தகுகளின் முன்னே 
ஏற்கனவே படிந்துள்ள வண்டல் அரித்துச் செல்லப்படுகிறது . 
இவ்வாறு அவ்வப்போது வண்டல் எடுத்துச் செல்லப்படுவதால 
ஆற்றின் படுகை எப்பொழுதும் தலைம தகுகளின் அடிக்கட்டை 
மட்டத்திற்குச் சிறிது கீழாகவே இருக்கும் . ஆதலால் ஆற்றின் 
படுகையில் உருண்டோடி வரும் பெரு வண்டல் கால்வாயில் 
புகாமல் தடுக்கப்படுகிறது . அரிப்பு மதகுகளையும் , தலைமதகு 
ளையும் ஒரே சமயத்தில் இயக்குவதால் தீமைகள் ஏற்படுகின்றன 
என்று அனுபவ பூர்வமாகக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . ஆகவே 
கூடுமான வரையில் இவை இரண்டும் ஒரே சமயத்தில் இயக்கப் 
படுவது தவிர்க்கப்பட வேண்டும் . 


6.3f . பிரிப்புச் சுவர் அல்லது பிரிக்குஞ் சுவர் ( Divide wall or 

Groyne )) 

பொதுவாக அரிப்பு மதகுகள் சிற்றணையின் ஒரு கோடியில் 
கால்வாய் தலைமதகுகள் அருகில் அமைக்கப்படும் . இம் மதகுகளை 
அணைத்தாற்போல் சிற்றணைக்குச் செங்குத்தாக மேற்புறத்தில் 
பிரிக்குஞ் சுவர் கட்டப்படும் . இச்சுவர் பொதுவாக சிற்றணையின் 
மட்டத்திற்கே கட்டப்பட்டு தலைம தகின் எல்லையையும் தாண்டிய 
நீளமுள்ளதாக இருக்கும் . இச்சுவர் ஆற்றில் வெள்ளமில்லாத 
போதும் , பாய்வு குறைந்தே இருக்குமிடத்தும் , நீரை பிரித்து 
ஒதுக்கி , தலைமதகு , அரிப்பு மதகுகள் வழியனுப்ப உதவுகிறது . 
அப்படியே கரையோரமாக நீரோடை ஒன்றையும் உண்டாக்கு 


90 


நீர்ப்பாசனம் 


வதால் பாய்வு மிகக் குறைந்த பின்பும் நீர் பல பக்கம் ஓடி சேத 
மாகாமல் மதகின் வழி திருப்பப்படுகிறது . 
6.3g . வெள்ளக் கரைகள் ( Flood banks ) 

ஆற்றிலுள்ள நீர்வழியில் ஒரு பகுதியை திடச்சிற்றணை 
அடைத்துவிடுவதால் வெள்ளத்தின் பொழுது நீர்மட்டம் மிகவும் 
உயர்ந்து சிற்றணையின் மேற்புறமுள்ள ஆற்றின் கரைகளின் மீது 
நீர் வழிந்தோட வாய்ப்புள்ளது . இவ்வாறு வழிந்தோடும் நீர் 
சிற்றணையின் இரு ஓரங்களிலுள்ள மண்ணை அரித்து கீழ்ப்புறத்தி 
லுள்ள ஆற்றிலும் , செயற்கைக் கால்வாயிலும் புகுந்துவிடக் 
கூடும் . இதனால் சிற்றணைக்கும் மற்றப் பணிகளுக்கும் சேதம் 
ஏற்படலாம் . ஆகையால் நீர் வழிவதைத் தடுக்கும் வகையில் 
சிற்றணையின் இரு ஓரங்களையும் சிற்றணைக்கு அருகிலுள்ள உயர் 
மட்ட நிலங்களையும் ( high grounds ) சேர்க்கும் வகையில் தக்க 
கரைகளை அமைக்கவேண்டும் . இக்கரைகளுக்கு வெள்ளக்கரைகள் 
எனப் பெயர் . தலைமைத் திருப்புப் பணிகளில் வெள்ளக்கரை ஒரு 
முக்யமான அம்சமாகும் . ஏனெனில் : 

( 1 ) அருகிலுள்ள சாகுபடி நிலங்கள் வெள்ளக் காலங்களில் 
மூழ்கடிக்கப்படுவதை இது தவிர்க்கிறது . 

( 2 ) அருகிலுள்ள குடியிருப்புகளுக்குச் சேதமேற்படாமல் 
பாதுகாக்கிறது . 

( 3 ) தலைமைப்பணிகளுக்குச் சேதமேற்படாமல் பாதுகாக் 
கிறது . 


6-4 . திருப்புப்பணிகளுக்குத் தகுந்த இடத்தைத் தேர்ந்தெடுத்தல் 

திருப்புப் பணிகள் அமைப்பதற்குத் தக்க இடத்தைத் தேர்ந் 
தெடுக்கும் பொழுது கீழ்க்கண்ட அம்சங்களைக் கவனத்திற் கொள்ள 
வேண்டும் . 

( 1 ) தேர்ந்தெடுக்கப்படும் இடத்தில் ஆறு ஒரு நேர்பாதை 
யையும் , சீரான பாய்வையும் ( uniform flow ) கொண்டதாயிருக்க 
வேண்டும் . இம்மாதிரியான இடத்தைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் 
வெள்ளக்கரை அமைப்பதின் செலவையும் கரையரிப்பதைத் 
தடுக்கவும் ஆற்று நீரை வழிப்படுத்தவும் வேண்டிய வழிப்படுத்திப் 
பணிகளின் ( river training works ) செலவையும் கணிசமாகக் 
குறைக்கலாம் . 

( 2 ) ஆற்றின் அகலம் குறைந்த அளவாக இருக்குமிடம் 
நன்று . ஆறு அகலமாகவுள்ள இடங்களில் சிற்றணையின் நீளம் 
அதிகமாய் இருக்கும் . அந்த அளவிற்கு செலவும் கூடுகிறது . இந்த 
இடங்களில் படுகை வண்டலின் படிவினால் தீமைகளும் அதிகம் . 


தலைமைப் பணிகள் 


91 


( 3 ) தேர்ந்தெடுக்கப்படும் இடங்களில் நல்ல அடித்தளங்களை 
யமைக்கும் வகையில் பாறைகளாலான தளம் அல்லது கற் 
பாறைகள் தரைமட்டத்திற்குச் சிறிது ஆழத்திலேயே இருக்கு 
மானால் இவ்விடங்கள் சிறந்தவை . 

( 4 ) கட்டட வேலைகளுக்கு வேண்டிய பொருள்கள் அருகில் 
கிடைக்கவேண்டும் . 

( 5 ) சாகுபடி நிலத்திற்கும் பிரிவாய்க்கும் இடையே கால்வாய் 
வெட்டுவதின் செலவு குறைவாயிருத்தல் வேண்டும் . 

( 6 ) சிற்றணையின் உயரம் மிக அதிகமாகாமல் சாகுபடிக்குத் 
தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தின் மீது முழு ஆதிக்கமும் ( full 
command ) கிடைக்கப் பெறவேண்டும் . 

மேலே கூறப்பட்ட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் 
வகையில் ஒரு குறிக்கோள் இடம் ( ideal place ) பொதுவாகக் 
கிடைப்பதில்லை . தலைமைப் பணிகளுக்கு மிகவும் உகந்த இடம் , 
கால்வாயை அதிக அளவிற்கு கற்பாறையில் வெட்டும்படி நேரிட்டு 
தேர்ந்தெடுக்கப்படாத நிலையில் இருக்கலாம் அல்லது கால்வாயை 
எளிதாக வெட்டக்கூடிய இடத்தில் தலைமைப்பணிகளைக்கட்டும் 
செலவு அதிகமாவதால் தவிர்க்கப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம் . 
ஆகவே , பாசனப் பொறியாளர் , நன்மை தீமைகளை நன்கு 
ஆராய்ந்து தக்க இடத்தைத் தேர்ந்தெடுப்பதில் முடிவு காண 
வேண்டும் . 


6.5 . வண்டல் மண்ணில் கட்டப்படும் சிற்றணை வகைகள் 

( 1 ) குத்து வீழ்ச்சிற்றணை ( Vertica ! drop weir ) 
( 2 ) சரிவுச்சிற்றணை ( Sloping weir ) 

( a ) கட்டடவகை ( Masonry type ) 

( b ) உதிரக்கல்வகை ( Dry stone type ) 
( 3 ) நீர்மெத்தை கொண்ட சிற்றணை ( Water cushion type ) 


6-6a . குத்துவீழ்ச்சிற்றணை 

படம் 6.2 இல் காட்டியபடி குத்துவீழ்ச்சிற்றணையில் ஒரு 
குத்து வீழ்ச்சுவரைக் ( vertical drop wall ) கட்டி அதன் மேற் 
புறமும் , கீழ்ப்புறமும் நீர்ப்புகாத் தரைத்தளங்களை (impervicns 
aprons ) அமைக்கிறார்கள் . 

இச்சுவரை சிற்றணைச் சுவர் ( weir wall ) , மேல்மட்டச் சுவர் 
( crest wall ) என்று வழங்குவர் . மேற்புற , கீழ்ப்புற நீர்ப் புகாத் 


192 


நீர்ப்பாசனம் 


தரைத்தளங்களை யொட்டி மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் 
நீர்ப்புகு கற்றளங்களை ( pervions stone aprons ) அமைக்கிறார்கள் . 
இவ்விதமான உதிரிக்கற்களால் அமைக்கப்படும் தளத்தை ரிப் . 
ராப் - பிட்சிங் { rip - rap - pitching ) அல்லது டாலஸ் ( talus ) என்றும் 
வழங்குவர் . இவ்வகைச் சிற்றணை 

கடினமான களிமண் 
தரைக்கும் , இறுக்கப்பட்ட சரளைத்தரைக்கும் தகுதியானது 
{ consolidated gravel foundations ) . இவ்வகைச் சிற்றணைக்குக் 
கீழ்ப்புறத்தில் அமைக்கப்படும் தரைத்தளங்களின் நீளம் குறைவாக 
இருந்தாலே போதுமானது . 


MAIŠOSOL 


5 


பால் 


படம் 6-2 . குத்து வீழ்ச்சிற்றணை 
1. மேல் மட்ட தடுப்பி 5. கீழ்ப்புற நீர்ப்புகாத் தரைத்தளம் 
2 , உடற்சுவர் 

6 . உள்ளுருச் சுவர் 
3. மேற்புறக் கற்தளம் 7 . உதிரிக் கற்தளம் 

4 வெட்டுச் சுவர் 
6-66 . தரைத்தளங்களின் அளவுகளை நிர்ணயித்தல் 

படம் 6-3 இல் காண்க . 


h 


b , 


6 . 


படம் 6.3 


தலைமைப் பணிகள் 


93 


x = 3+ 5 \ d to 4 5 \ d . அல்லது 
= 1-1vh ( d + ha ) 


( 6-1 ) 


இங்கு , ha என்பது அணுகும் நீரின் வேகநிலைமட்டம் ( velocity 
of approach head ) . 


- 


தளங்களின் கனம் 1 to 1-3 மீ . 
அல்லது + ( h- + d ) 

( d + ha } h 
அல்லது 0.6+ 

3 


( 6-2 ) 


by = 2 • 5h ( கான்க்ரீட்டிற்கு ) 
bg = 3h (உதிரிக்கல் தளத்திற்கு ) 


( 6-3 ) 
( 6-4 ) 


6-7 . கட்டட வகை சரிவுச்சிற்றணை 

படம் 6-4 காண்க . 


சரிவுச்சிற்றணை மிருதுவான மணற்பாங்கான அடித்தளங் 
களுக்கு மிகப் பொருத்தமானது . சிற்றணையின் மேல்மட்டத்திற்கும் 
கீழ்ப்புற படுகை மட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் 3 மீட்டர் 
களுக்கு அதிகமில்லாமல் இருக்கும் பொழுது இச்சிற்றணையை 
அமைக்கலாம் . 3 மீட்டருக்கு அதிகமுள்ள இடங்களில் குத்து 
வீழ்ச்சிற்றணையே சிக்கனமானது . 


பார் - 
பகா 


வா 

-- 


பபபா 


பல் 


TN 


படம் 6-4 . கட்டட வகைச் சரிவுச்சிற்றணை 


6.8 . உதிரிக்கல் வகை சரிவுச்சிற்றணை 

படம் 6.5 காண்க . 


இச்சிற்றணையை உதிரிப்பாறைகளை நெருக்கமாக அடுக்கி 
யமைக்கிறார்கள் . இது மிகவும் எளிதில் அமையக்கூடிய ஒன்று . 
இதன் நிலைத்தன்மையை கணித முறைகள் மூலம் பகுப்பாய்வதற்கு 
இயலாதது . சிற்றணையை அமைப்பதற்கு அதிக அளவு பாறைகள் 


* 94 


நீர்ப்பாசனம் 


செலவு 


தேவைப்படுகின்றன. ஆகவே மிகவும் அருகில் கற்கள் கிடைக்கக் 
கூடிய இடங்களிலும் , போக்குவரத்துச் 

குறைந்த 
இடங்களிலும் குறைந்த ஊதியத்திற்கு உடலீட்டுப்பணி 
கிடைக்கும் இடங்களிலும் இவ்வகைச் சிற்றணையைச் சிக்கனமாக 
அமைக்கலாம் . 


TN 


WN 


படம் 6-5 . உதிரிக்கல் வகைச் சிற்றணை 
1. சிற்றணைச் சுவர் 2. உதிரிப் பாறைகள் 


6-9 . நீர்மெத்தை கொண்ட சிற்றணை 

இவ்வகைச் சிற்றணையைப் பற்றி அத்தியாயம் 7 இல் விரிவாக 
விளக்கம் கூறப்பட்டுள்ளது . 


6.10 . ப்ளையின் கசிவுக்கோட்பாடு ( Blighs creep theory ) 

மண்ணின் தரத்திற் கேற்றவாறு அதிலுள்ள வெற்றிடங்களின் 
( voids ) விகிதம் மாறுகிறது . நில நீர் ஊடுருவிச் செல்வதற்கும் 
உந்தித்தள்ள ஓர் சக்தி தேவையாகிறது . ஆதலால் தரையின் 
கீழும் நீர் ஊடுருவிப் பாயும் போது மேல்மட்டத்திலிருந்து கீழ் 
மட்டத்திற்குச் செல்கிறது . 

ஆற்றின் குறுக்கே சிற்றணையைக் கட்டி நீரைத் தேக்கு 
மிடத்து , அந்த தேக்க மட்டம் நீர்மட்டமாகிறது . சிற்றணை நீர் 
ஊடுருவிப் பாயாத கட்டுப் பொருளினால் ஆன தால் சிற்றணையின் 
அடித்தளத்தின் கீழ் இருக்கும் மண்ணில் நீர் இம்மட்ட வேறு 
பாட்டினால் ஊடுருவிப்பாய வேகம் பெறுகிறது . 

இவ்வாறு செல்லும் பொழுது சிற்றணை , அதன் இருபுறமும் 
அமைக்கப்பட்ட தரைத்தளங்கள் ஆகியவற்றின் அடிப்பக்கத்தை 
யொட்டி ( along the contour ) ஊடுருவிச் செல்கிறது . இவ்வாறு 
செல்லும் பொழுது அது தன்னுடைய சக்தியை பெருவாரியாக 
இழந்து கீழ்ப்புறத் தரைத்தளத்தின் கீழ்ப்புறத்தின் வழியே 
வெளிவரும் பொழுது அதன் வேகம் வெளிவேகம் ( exit velocity ) 
எனப்படுகிறது . இந்த வெளிவேகம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 


95 


தலைமைப் பணிகள் 


அதிகமானால் வெளிவரும் டத்தில் மண்ணரிப்பை ஏற்படுத்தி 
சிறுகச் சிறுகச் சிற்றணைக்குச் சேதத்தை உண்டாக்குகிறது . 
கவே இதன் வேகத்தை பாதுகாப்பான 

வரம்புக்கு 
உட்படுத்தவேண்டும் . ப்ளை கோட்பாட்டின்படி நில நீர் ஊடுருவிச் 
செல்லும் நீளத்தை அதிகரிப்பதின் மூலம் வெளிவேகம் மட்டுப் 
படுகிறது . நிலநீர் தரைத்தளங்களின் அடிப்பத்தை ஒட்டி 
ஊடுருவிச் செல்லும் நீளத்தை இவர் ஊடுருவல் நீளம் ( creeping 
length ) எனப் பெயரிட்டுள்ளார் . 
ப்ளை சமன்பாடு ( Bligh s Equation ) 
L = CHI 

( 6-5 ) 
இங்கு L = குறைந்தபக்ஷ ஊடுருவல் நீளம் 
H = சிற்றணையின் மேற்புற நீர்மட்டத்திற்கும் கீழ்ப்புற 

நீர்மட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் 
C : 

= ஊடுருவல் குணகம் ( creep co - efficient ) 
அடித்தள மண்ணின் தன்மைக் கேற்றவாறு கீழ்க்கண்ட 
ஊடுருவல் குணகங்களின் மதிப்புகளை சிபாரிசு செய்துள்ளார் . 
C = 5 இலிருந்து 9 வரை பாறைகள் , சரளைகள் மென் களிமண் 

ஆகியவற்றிற்கு 
12 தமிழ்நாட்டில் காணப்படும் பெருமணலுக்கு ( coarse 
sand ) 
= 15 பஞ்சாப் மாநில நுண்ணிய மணலுக்கு 
18 லேசான மணலுக்கும் , சேறுக்கும் ( light sand and mud ) 
படம் 6.6 காண்க . 


-- 


-ட m 
--- 


w யாகாயன் 


- Hal 


- 


-- 


+ 


டிடி 


- 


டி 
--- 


lu 


- 


ZZZZZZZ 


படம் 6-6 . 


போதுமான அளவு ஊடுருவல் நீளத்தை அமைக்காவிட்டால் 
மிகையான வெளி 

வெளி வேகத்தினால் அடித்தளத்திலுள்ள மணல் 
கலைக்கப்பட்டுவிடும் ( disturb ) . 


நீர்ப்பாசனம் 


96 


V 


கீழ்ப்புறமுள்ள நீர்ப்புகாத் தரைத்தளத்தின் நீளம் 

HH 
1 = 1 • 2C == 0-7crH 

( 6.6 ) 
3.9 
இங்கு H = சிற்றணைத் தடுப்பானின் மேல் மட்டத்திற்கும் , 
அல்லது தடுப்பான் பொருத்தப்படாவிடில் சிற்றணையின் மேல் 
மட்டத்திற்கும் நீர்ப்புகா கீழ்ப்புறமுள்ள தரைத்தளத்திற்கும் 
உள்ள வித்தியாசம் . 

1. = கீழ்ப்புற நீர்ப்புகா தரைத்தளத்தின் நீளம் . 
ஊடுருவல் மொத்த நீளத்தை சமன்பாடு 6.6 மூலம் கணக்கிட 
லாம் . சிற்றணையின் அடிமட்ட அகலம் ( base width ) , தடைச் 
சுவர் ( cut off } களின் நீளம் ஆகியவை தெரியுமாகையால் , மேற்புற 
நீர்ப்புகா தரைத்தளத்தின் நீளத்தைக் கண்டுபிடிக்கலாம் . 

கீழ்ப்புற முள்ள தரைத்தளத்தின் மொத்த நீளம் : 


H 


1. = 3C 


x = = 0-66CVH.q 


( 6-7 ) 


இங்கு 1, = கீழ்த்தரைத்தளத்தின் மொத்த நீளம் 

= நீர்ப்புகாத் தரைத்தளத்தின் நீளம் + கீழ்ப்புற 

உதிரிக் கற்றரைத் தளத்தின் நீளம் 
q = 1 மீட்டர் சிற்றணையின் நீளத்திற்குப் பாயும் 

கன அடி 
நீரோட்ட அளவு ; 

மீட்டர் வினாடி 
H = சிற்றணை மேல் மட்டத்திற்கும் , நீர்ப்புகா கீழ்ப்புறமுள்ள 
தரைத்தளத்திற்குமுள்ள வித்தியாசம் ( மீட்டர் ) 

கீழ்ப்புற உதிரிக்கற்றரைத்தளத்தின் நீளம் 
l.d =1-11 

( 6-8 ) 
பொதுவாக மேற்புற : உதிரிக்கல் தரைத்தளத்தின் நீளத்தைக் 
கீழ்ப்புறத்தரைத்தளத்தின் நீளத்தில் பாதியாக அமைக்கிறார்கள் . 

1. - 1 
1 , u 

( 6.9 


d 


2 | 


எந்த ஓர் இடத்திலும் நீர்ப்பு காத்தரைத் தளத்தின் தடிமனை 
( Thickness ) பின்வருமாறு கணக்கிடலாம் 

4 ( H - h ) 
3 ( S - 1 ) 

( 6-10 ) 


தலைமைப் பணிகள் 


97 


இங்கு t = ஓரிடத்தில் தடிமன் அளவு 
h ; = அந்த இடம் வரையிலுள்ள உராய்வினால் உண்டான 

நீர்ச்சக்தியின் இழப்பு . 
( head lost due to friction upto that point ) 
S = தரைத்தளத்தின் ஒப்படர்த்தி . 


6-11 . நடைமுறையிலுள்ள குறைந்தபட்ச பரிமாணங்கள் ( Mini 
mum dimensions ) 


கனம் 


( 1 ) மூலத்தளத்தின் ( main apron ) கனம் 1 இலிருந்து 1.3 
மீட்டருக்குக் குறையாமல் இருக்கவேண்டும் . 
( 2 ) உதிரிக்கல் தளத்தின் 

பொதுவாக 1 முதல் 
1.6 மீட்டர் வரை இருக்கவேண்டும் . 

( 3 ) மேற்புறத்தளம் ( upsteam apron ) நீர்ப்புகாக்களிமண் 
படுகையை ( imperrivous clay layer ) அமைத்து அதன் மேல் 
கான்க்ரீட் கட்டைகளையோ { concrete blocks ) அல்லது உதிரிக் 
கற்களையோ 1 மீட்டர் கனத்திற்குக் குறையாமல் அடுக்கப்பட 
வேண்டும் . 


6.12 . பேராசிரியர் லேனின் கோட்பாடு ( Professor Lane s ) 


ப்ளையின் ஊடுருவல் கோட்பாட்டைச் செம்மைப்படுத்தி லேன் 
ஒரு 

கோட்பாட்டை நிறுவியுள்ளார் . தடைச்சுவர் ( cut - off ) 
போன்ற செங்குத்தான நிலையிலுள்ள தடைகளுக்கு ( vertical 
obstructions ) தனிப்பட்ட வகையில் ஊடுருவல் நீளத்தைக் கணக் 
கெடுப்பதில் தனிப்பட்ட சலுகை அளிக்காதது ( special allowance 
or weightage ) ப்ளை கோட்பாட்டில் ஒரு குறையாகும் . செங்குத் 
தான அல்லது மிகச்சரிவுள்ள தரைகளுக்கும் அதன் அடியிலுள்ள 
மண் தரைக்குமுள்ள நெருக்கம் ( contact ) கிடைநிலை தளத்திற்கும் 
அல்லது மிதமான சரிவுள்ள தளத்திற்கும் உள்ளதைவிட அதிகம் . 
ஓர் அணை அல்லது கிடைநிலையிலுள்ள தரைத்தளத்தின் கீழ் உள்ள 
மண் புதைந்து ( settle ) ஓர் இடைவெளியை ( gap ) இவ்வகைக் 
கட்டிடத்திற்கும் மண்ணிற்குமிடையே ஏற்படுத்திவிடுகிறது . 
இதற்கு கூரையிடுதல் ( roofing ) எனப்பெயர் . கூரையிடுதலின் 
விளைவே பைபிங் ( piping ) எனப்படும் . இவ்விளைவுகள் மிகச் 
சரிவுள்ள தளங்கள் , செங்குத்தான முகப்புகள் ஆகியவற்றில் 
ஏற்படுவதில்லை . ஆகவே செங்குத்தான பரப்புகளுக்கு ( vertical 
surfaces ), கிடைநிலைப்பரப்புகளைவிட ஊடுருவலை ( crccping 


7 


98 


நீர்ப்பாசனம் 


பொருத்தவரை இக்கோட்பாட்டை லேனின் தனிச்சலுகை 
பெற்ற ஊடுருவல் கோட்பாடு ( Lane s weighted creep theory ) 
எனக்கூறுவர் . 


6-13 . லேன் மேலும் கண்டவை 

( 1 ) ப்ளை கோட்பாட்டின் தேவையான அளவுக்குக் கூடுத 
லான ஊடுருவல் நீளத்தைக் கொண்ட ( more than sufficient 
creep length ) பல அணைகள் சேதமடைந்துள்ளன . 

( 2 ) ப்ளை கோட்பாட்டின்படி போதிய ஊடுருவல் நீளத்தைப் 
பெறாதிருந்தும் பல அணைகள் சேதமடையாமல் உள்ளன . 
( 3 ) சேதமடைந்த 

அணைகள் செங்குத்தான 

நிலையில் 
சிறிதளவே ஊடுருவல் நீளத்தைப் பெற்றிருந்தன . 

ஆனால் 
சேதமடையாமல் உள்ள 

அணைகள் 

கணிசமான விகிதத்தில் 
செங்குத்தான நிலையில் ஊடுருவல் நீளத்தைப் பெற்றிருந்தன . 
எனவே லேன் செங்குத்தான நிலையிலுள்ள ஊடுருவல் நீளத்திற்கு 
அதைப்போன்று மும்மடங்கு கிடைநிலையிலுள்ள ஊடுருவல் 
நீளத்திற்குச் சமம் என்று முடிவு கட்டினார் . 


6-14 லேனின் சலுகை பெற்ற ஊடுருவல் நீளம் ( Lane s weighted 
creep length ) 

N N + 3V 
Lw 

( 6.11 ) 


+ V 


3 


இங்கு Lw = சலுகை பெற்ற ஊடுருவல் நீளம் . 

N = கிடைநிலையிலுள்ள அல்லது 45 ° க்குக் குறைவான 

சரிவுள்ள ஊடுருவல் தூரங்களின் மொத்த நீளம் . 
V = செங்குத்தான நிலையிலுள்ள அல்லது 45 ° க்கு 

அதிகமான சரிவுள்ள ஊடுருவல் தூரத்தின் 

மொத்த நீளம் . 
Lw = C ] H 

( 6.12 ) 
இங்கு C1 = லேனின் குணகம் . 


C ன் மதிப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 
வண்டல் தரம் 

லேனின் C 

ப்ளையின் C 
வண்டல் 

8.5 

18 
பெருமணல் 

12 
பெருஞ்சரளை 


5 


3 


| 


தலைமைப் பணிகள் 


99 


6-15 . கோஷ்லாவின் கோட்பாடு ( Khosla s Theory ) 
நீர் ஊடுருவிப் பரவக்கூடிய 

பரவக்கூடிய மண்ணில் ( permeable soil ) 
கட்டப்படும் அணை அல்லது சிற்றணை ஆகியவற்றை ஒட்டிக்கீழே 
உள்ள மண்ணில் பாயும் நீரோட்டத்தை அடிப்படையாகக் 
கொண்டு தொகுக்கப்பட்ட ஒரு கோட்பாடு கோஷ்லாவின் 
கோட்பாடு . இவ்வகை நில நீர்ப்பாய்வு நீர்வழிக்கோடுகளின் 
வழியே ( along the stream lines ) செல்லுவதால் அவற்றைக் கணித 
முறையில் கணக்கிட முடியும் . இப்பாய்வு குறிக்கோள் நிலைப் 
பாய்வு ( ideal fluid flow ) எனப்படும் . சிற்றணையின் மேற்புறத் 
தரைத்தளத்தின் மேற்புறத்திலிருந்து கீழ்புறத்தரைத்தளத்தின் 
கீழ்ப்புறத்திற்கு நில நீர் ஊடுருவிச் செல்லும் பொழுது ஒவ்வொரு 
இடத்திலும் அதன் பாதையில் ஒரு குறிப்பிட்ட விசையைக் 
{ force ) கொண்டுள்ளது . படம் 6-7 காண்க . 


W 


படம் 6-7 . நீர் வழிக்கோடு 


என்பது 


இவ்விசை F நீர்வழிக் கோட்டிற்கு அந்த இடத்தில் தொடு 
கோட்டுத்திசையில் ( tangential ) 

உள்ளது . 

W 
மண்ணின் மூழ்கு எடையாகும் ( submerged weight ) . 

‘ R 
என்பது ‘ F , W ஆகியற்றின் தொகையாகும் ( resultant ) . விசை 
F இன் குத்து ஆக்கக்கூறு ( vertical component ) W விற்கு 
எதிர் விசையாக உள்ளது ( opposing force ) . நீரோட்டம் அதன் 
வெளியை ( exit ) அணுகும் பொழுது இவ்வாக்கக்கூறு விசை 
அடித்தள மண்ணின் துகள்களை அசைக்கிறது ( disturbs ) . நீர் வழிக் 
கோட்டின் கடைசியில் இவ்வாறு அசைக்கப்படுவது அதிக பட்சமா 


100 


நீர்ப்பாசனம் : 


யுள்ளது ( maximum ) என்பது படத்திலிருந்து தெளிவாகப் 
புலனாகிறது . மண்துகள்கள் இவ்வாறு அசைக்கப்படாமல் இருக்க 
வேண்டுமானால் நீர்வழிக்கோட்டின் கடைசியிலுள்ள மேல் 
நோக்கு விசை ( upward force ) இத்துகள்களின் சொந்த எடையை 
( self weight ) விடக் குறைவான தாக இருக்கவேண்டும் . நீர்வழிக் 
கோட்டில் எந்த இடத்திலும் இவ்விசை F அந்த இடத்திலுள்ள 
நீர்வழிக்கோட்டின் சரிவைப் ( slope ) பொருத்தேயுள்ளது . நீர் 
வழிக்கோட்டின் வெளி முனையிலுள்ள சரிவை வெளிமுனைச் சரிவு 
( exit gradient ) என்பர் . 


6-16 . வரம்புநிலை வெளிமுனைச்சரிவு ( Critical exit gradient ) 

மண் துகள்களை அசைக்கும் மேல்நோக்கு விசை துகள்களின் 
மூழ்கு எடைக்குச் சரிசமமாக இருக்கும் பொழுது இவ்விசைக்கு 
ஒப்ப உள்ள நீர்வழிக்கோட்டின் வெளிமுனைச் சரிவை வரம்புநிலை 
வெளிமுனைச்சரிவு என்று கூறலாம் . நடைமுறையில் பாதுகாப்புக் 
காரணியின் (factor of safety ) மதிப்பு 4 அல்லது 5 என்று கொண்டு 
ஒரு பாதுகாப்பான வெளிமுனைச் சரிவை ( safe exit gradient } 
வடிவமைப்பில் உபயோகிக்கலாம் . 

அதாவது , பாதுகாப்பான 
வெளிமுனைச்சரிவு வரம்புநிலை வெளிமுனைச் சரிவில் 4 அல்லது 
. பங்காக இருக்கும் . 


6.17 . சிபாரிசு செய்யப்பட்ட சில பாதுகாப்பான வெளி முனைச் 

சரிவுகள் 


வரிசை எண் நில மண்வகை 


பாதுகாப்பான வெளி முனைச்சரிவு 


1 . 


மென் களிமண் 


0-25 இலிருந்து 0 • 2 வரை 


2 . 


பெரு மணல் 


0 • 20 இலிருந்து 0.17 வரை 


3 . 


சிறு மணல் 


0 • 17 இலிருந்து 0.14 வரை 


அடித்தள மண்ணரிப்பு , கட்டுப்படுத்தாவிடில் கீழ்ப்புறமுள்ள 
நீர்க்காப்புத் தரைத்தளத்தின் கீழ்க் கோடியிலிருந்து ஆரம்பித்து 
மேற்புறமாகச் செல்கிறது . இவ்வித மண்ணரிப்புக்கு பாதுகாப் 
பில்லாத வெளிமுனைச் சரிவே காரணமாகும் . தகுந்த ஆழமுள்ள 
செங்குத்தான வெட்டுச் சுவர்களைக் கீழ்க் கோடியில் அமைத்து 
இம் மண்ணரிப்பைத் தடுக்க முடியும் . அதிக பட்ச அரிப்பு ஆழத் 


ததலைமைப் பணிகள் 


101 


தையும் (scour depth ) , பாதுகாப்பான வெளிமுனைச் சரிவையும் 
பொருத்து இவ்வெட்டுச் சுவரின் ஆழம் நிர்ணயிக்கப்படுகிறது . 
உண்மையில் அமைக்கப் பட்டுள்ள வெளிமுனைச்சரிவு கீழ்க்கண்ட 
வைகளைப் பொருத்துள்ளது . 


( i ) சிற்றணைக்கு இருபுறமும் உள்ள நீர்மட்ட வித்தியாசம் . 

( ii ) கீழ்ப்புற , மேற்புற நீர்ப்புகாத் தரைத்தளங்களின் 
மொத்த நீளம் . 

( iii ) தரைத்தளங்களின் இருமுனைகளிலும் அமைக்கப் 
பட்டுள்ள நீர் வெட்டுச் சுவர்களின் ஆழம் . 


மேற்கூறிய பாகங்களின் பரிமாணத்தை ஓரளவுக்கு அனு 
மானித்து ( assume ) நிர்ணயித்த பிறகு கோஷ்லாவின் கோட் 
பாட்டை ஒரு கருவியாகக் கொண்டு சிற்றணை அடித்தளத்தின் 
நிலைப்புத் தன்மையைச் சோதிக்கலாம் . 


நீர் ஊடுருவக்கூடிய அடித்தளங்களில் கட்டப்படும் சிற்றணை 
சேதமடைவதற்குரிய காரணிகள் : 


( i ) மேல் தரைப்பாய்வு ( surface flow ), இதனால் உண்டாகும் 
மண்ணரிப்பு : 

( ii ) கீழ்த் தரைப்பாய்வு ( sub - surface flow ) தனால் 
உண்டாகும் அடித்தள மண்ணரிப்பு ( undermining ) . 

படுகையில் மண்ணரிப்பு மேல் தரைப்பாய்வு உண்டாக்கு 
கிறது . கீழ்க்கோடியில் நீர் வெட்டுச் சுவர் , வெளிமுனை நீர்ச் 
சரிவைக் குறைத்தாலும் , கீழ்ப்புறத் தரைத்தளத்தில் கூடுதலான 
அளவு உயர் தூக்கு விசையை ( uplift force ) உண்டாக்கி விடு 
கிறது . மாறாக மேற்கோடி நீர்வெட்டுச் சுவர் உயர் தூக்கு விசை 
யைக் குறைத்தாலும் வெளிமுனை நீர்ச் சரிவை அதிகரிக்கிறது . 
எனவே இருமுனைகளிலும் ஓர் நீர் வெட்டுச் சுவரை அமைத்து ஒரு 
சில நீர் வெட்டுச் சுவர்களை அவற்றின் இடையே அமைப்பது 
தக்கப்பயனை அளிக்கிறது . 


6.18 . கோஷ்லா கோட்பாட்டை உபயோகிக்கும் முறை 

நீர் வழிக் கோடுகளின் அமைப்பை லாப் லாஸ் வகையீட்டு 
சமன்பாடு ( Laplase differential Equation ) விளக்குகிறது . 
கோஷ்லா இச் சமன்பாட்டின் தொகையீட்டுத் தீர்வுகளை 
integral solutions ) அடித்தளத்தில் சாதாரணமாகக் காணப் 


102 


நீர்ப்பாசனம் 


படும் குறிப்பிட்ட எல்கை முறைகளுக்கு ( certain boundary 
conditions ) ஒப்ப வரை படங்களாக அளித்துள்ளார் . 


6-19 . எல்கை முறைகளின் முக்கிய வகைகள் 

( 1 ) படம் 6-8 காண்க 


நாபா 


E 


படம் 6-8 . 


நேரான கோடு கனமேது மில்லாத கிடை நிலைத்தரை " 
( a straight horizontal floor of negligible thickness ) மற்றும் 
அதன் ஏதேனுமொரு முனையிலுள்ள நீர் வெட்டுச் சுவர் . 

( 2 ) படம் 6-9 காண்க . 


-- 


tெ ure 


+ 


வ 


. 


D 


படம் 6-9 . 


நேரான கிடைநிலை ஓரளவு கனமுள்ள 

தரை 
( a horizontal floor of certain thickness ) . ஆனால் செங்குத்து நீர் 
வெட்டுச் சுவர்கள் கிடையாது . 


( 3 ) படம் 6-10 காண்க . 


ஒரு நேரான கோடு கனமேதுமில்லாத கிடை நிலைத்தரை 
மற்றும் இரு முனைகளுக்கு இடையேயுள்ள நீர் வெட்டுச் சுவர் . 


படத்தில் குறிக்கப்பட்டுள்ள E , C , D ஆகியவை முக்கியப் 
புள்ளிகள் ( kcy points ) எனப்படுகின்றன . கோஷ்வா வரை படங் 


தலைமைப் பணிகள் 


103 


களின் துணைகொண்டு இம்முக்கியப் புள்ளிகளில் நீர் அழுத்த 
விழுக்காடுகளை ( percentage of water pressure ) க் கண்டுபிடிக்க 


படம் 6.10 . 


முடியும் . முக்கியப்புள்ளிகளின் இடையே நீர் அழுத்தம் நேர் 
கோட்டு முறையில் ( linearly ) மாறுபடுகிறது எனக் கொள்ளலாம் . 
வெளிமுனை நீர்ச் சரிவையும் இப்படங்களின் மூலம் கண்டுபிடிக்க 
முடியும் . 


கோஷ்லா வரை படங்களிலிருந்து மதிப்பீடுகளைக் கணக்கிடும் 
பொழுது , இம் மதிப்புகளுக்கு சில திருத்தங்களைச் ( corrections ) 
செய்ய வேண்டி நேரிடும் . அவையாவல் : 


( 1 ) தரைக்கனத்திற்கு வேண்டிய திருத்தம் . 

( 2 ) நீர்வெட்டுச் சுவர்களில் ஒன்றிற்கொன்று தலையீட்டிற்கு 
வேண்டிய திருத்தம் ( mutual interferenice ) . 


( 3 ) தரைச் சரிவுத்திருத்தம் ( bed slope correction ) . 


6-20 . தரைக்கனத்திற்கு வேண்டிய திருத்தம் ( Correction for floor 

thickness ) 

திட்ட வரையிலுள்ள அமைப்பில் ( standard boundary forms ) 
தரை கோடு கனமற்றதாகக் காட்டியதால் வரையுள்ள கனமுள்ள 
தரைகளுக்கு ( floors ol finite thickness ) ஒரு திருத்தத்தைச் செய்ய 
வேண்டிய அவசியம் உண்டாகிறது . 


படம் 6.11 காண்க . 


104 


நீர்ப்பாசனம் 


les 
* 


TEC 


படம் 6-11 . 


E இல் திருத் தம் = (4. - bo ) 3 ( எதிர் திருத்தம் ) ( negative 
correction ) ...... 

( 6.13 ) 
C இல் திருத்தம் = ( sp- > c ) * ( நேர் திருத்தம் ) ( possitive 
correetion ) ... 

( 6.14 ) 


இங்கு 


இல் நீர் அழுத்தம் 

H 


X100 . 


D இல் நீர் அழுத்தம் 


x 110 . 


6.21 . நீர் வெட்டுச் சுவர்களின் ஒன்றுக் கொன்று தலையீட்டிற்கு 

வேண்டிய திருத்தம் ( Correction for mutual interference of 
piles ) . 


நீர் வெட்டுச் சுவர் ( 2 ) இன் தலையீட்டினால் வெட்டுச் சுவர் 
( 1 ) இல் உள்ள புள்ளி C க்குச் செய்யப்படும் திருத்தம் 


19 


( d + D ) 

b 


( 6-15 ) 


படம் 6-12 காண்க . 


இங்கு வெட்டுச் சுவர் ( 2 ) ஐ தலையிடும் சுவர் ( interfering 
pile ) என்றும் வெட்டுச் சுவர் ( 1 ) ஐ • தலையிடப்படும் சுவர் 
( interfered pile ) என்றும் கொள்ளலாம் , 


நீர் வெட்டும் சுவரின் தலையீட்டினால் உள்ள விளைவுகளை தலை 
யிடும் சுவருக்கு அடுத்தாற்போல் உள்ள தலையிடப்படும் சுவரி 
லுள்ள பக்கத்திற்கு மட்டும் கணக்கிட வேண்டும் . உதாரணமாக ! 


தலைமைப் பணிகள் 


105 


நீர் வெட்டுச் சுவர் ( 2 ) ( 1 ) இன் கீழ்ப்புறத்திலும் அல்லது ( 3 ) இன் 
மேற்புறத்திலும் மட்டுமே தலையிடுவதாகக் கொள்ள வேண்டும் . 


bs 


-- 


20 


படம் 6-12 . 


6-22 . தரைச் சரிவுத் திருத்தம் ( Slope correction ) 
தரைச் சரிவுக்கு 

விழுக்காட்டுத் திருத்தத்தைச் 
( percentage : correction ) செய்யவேண்டும் . இத்திருத்தம் நீர்த் 
திசையைப் பொருத்தவரை கீழ் நோக்குச் சரிவுகளுக்குக் கூட்டுத் 
திருத்தமாகவும் ( plus correction ) மேல் நோக்குச் சரிவுகளுக்குக் 
கழிவுத்திருத்தமாகவும் ( ninus correction ) கொள்ள வேண்டும் . 
இத்திருத்தத்தை சரிவு ஆரம்பத்திலோ அல்லது முடிவிலோ 
அமைக்கப்பட்ட வெட்டுச் சுவர்களின் முக்கியப் புள்ளிகளுக்கு 
மட்டுமே பொருந்தும் . 

திருத்த மதிப்பீடுகள் 


சரிவு 


( y / x ) 


திருத்த விழுக்காடு 


X 


y 
1 


1 


1 


1 இல் 
2 இல் 
3 இல் 
4 இல் 
5 இல் 
6 இல் 
7 இல் 
8 இல் 


11.2 

6.5 
4.5 
3.3 


1 


1 


1 


2.5 


1 


2.3 


1 


2.0 


108 


நீர்ப்பாசனம் 


மேற் கூறப்பட்ட விழுக்காட்டுத் திருத்தத்தை தரைச் சரிவின் 
கிடைநிலைத் தூரத்திற்கும் ( horizontal distanse of slope ) சரிவை 
உள்ளடக்கியிருக்கும் வெட்டுச் சுவர்களின் இடைவெளி தூரத் 
திற்கும் உள்ள விகிதத்தால் மறுபடி பெருக்க வேண்டும் . 


உதாரணமாக 


-- 


3.3 x bs 
E க்கு உண்டான சரிவுத்திருத்தம் 

b 
( கூட்டுத் திருத்தம் ) . 


6-23 . வெளிமுனைச் சரிவு ( Exit gradient ) 


h 


1 


GE 


-- 
பு 


d A 


-- 


( 6.16 ) 


இங்கு - என்பது இன் செயற்கூறு . 
( A is a function of a ) 
a = b / d 


( 6.17 ) 


வரை படங்களிலிருந்து C இன் மதிப்பிற் கொப்ப இன் மதிப் 
பைக் கண்டு பிடிக்காமல் H , d ஆகியவற்றின் மதிப்புகள் தெரியுங் 
கால் GE இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க முடியும் . d இன் மதிப்பு 
பூஜ்யம் ஆனால் G- இன் மதிப்பு « ( ininity ) ஆகிறது . ஆகையால் 
தரையின் கீழ்க்கோடியில் ஒரு வெட்டுச் சுவர் அமைப்பது அத்தியா 
வசியம் . தரையின் கீழ்ககோடியிலுள்ள மணற்பரப்பில் , மண் 
ணரிப்புகள் ஏற்படும் பொழுது கீழ் முனை வெட்டுச்சுவரின் 
ஆழத்தை அரிக்கப்பட்ட 

படுகை மட்டத்திலிருந்து கணக்கிட 
வேண்டும் . இவ்வாறு அளக்கப்பட்ட ஆழத்தையே மேற்கூறப் 
பட்ட சூத்திரங்களில் உபயோகிக்க வேண்டும் . 


படம் 6.13 இல் கோஷ்லாவின் 
பட்டுள்ளன . 


வரைபடங்கள் 


தரப் 


6-24 . சிற்றணையை அமைப்பதால் ஆற்றின் போக்கில் ஏற்படும் 

விளைவுகள் 


சிற்றணையை அமைப்பதால் நீர் மட்டம் உயர்ந்து அந்த 
அளவுக்கு , ஆற்றின் வேகம் குறைந்து , சிற்றணையின் மேற்புறம் 
உள்ள நீர்மட்டச் சரிவு ( water surface slope ) குறைக்கப்படுகிறது . 
நீர் வேகம் மட்டுப்படுவதால் சிற்றணையின் மேற்புறத்தில் வண்டலை 
எடுத்துச் செல்லும் திறனை ஆறு இழந்து விடுகிறது . 


எனவே 


100 


0 


d 
60.6 


0.2 


0 : 4 « 


0.8 


1.0 


25 


6 


H 


நீர் மட்டம் 


EG 


B 


* 


Tonin 


H 


90 


முனக --- 


D 


சரிவு 
04G 


20 


20 


தளம் 


d 
ட 


3 


30 


a.23 


80 


00/ 


15 


40 


0.3 


s 


- கோடு 2 


Y 


வ 


6 

d 
> = It / txt 

2 


-- 
கோ 
2 


50 


70 


6 
TI / 77777 
2 , 
தாழ தளம் : 

தி 

COS ( 2 ) 
3 : + (OS - 

= 100 
= 100 - 


8 


10 


0.2 


60 


Gd 


4A 


ar 


வரையிலி 


| c0 - P 


. 
, 


D 


| + // + aa 

2 


70 


5 


60 


5 


கோடு 


4 


0 


50 


20 


30 


40 


50 


K : 0 


50 


00/x 


* 0 75 


படம் . 6. 13 


r 


1.5 


40 


வி 


கோடுகள் 


40 


b 


6 


E30 


EIC 


டம், 


50 


30 


n 


00 
/ 
X 


p + co5 ( 1) 
* + co5 ( !) 
4 

#cos 


2 ) 


20 


1100 


கொக்கா 


120 


( 


A 
- 
10.3 


24 
25 


c 
: 
30 
. 


b 


10 


மாதிரி : ( கண்டு பிடிக்க ) 
* = 0.4 . e = 4 
1- 5 < 0.6 . இதற்கு 4 : 29 % . 

= 100-29 

7 / % 
மாதிரி : ( கண் பிெடிக்க ) . 
| -6 . 0.6 இதற்கு % - 457 . 

.. 
* -04 ககு 4 = 100-45 = 55 % 


22 - 100-2 


b 


O 


02 


0.3 


0.6 


0.7 


0.8 


0.9 


( - ) 


br /b 


தலைமைப் பணிகள் 


107 


சிற்றணையின் மேற்புறத்தில் மண்படிவு ஏற்பட்டு மண் திட்டு 
களையும் , சிறு தீவுகளையும் அமைத்துவிடுகிறது . 


மேற்கூறிய விளைவினால் சிற்றணையின் மீது வழிந்தோடும் நீர் , 
சாதாரணமாகச் செல்லும் ஆற்று நீரைவிட தெளிந்த ( clear ) 
நிலையில் இருக்கிறது . தெளிந்த நீர் , வண்டலைத் தூக்கிச் செல்லும் 
திறனைக் கூடுதலாகப் பெற்றிருக்கும் . ஆதலால் சிற்றணையின் கீழ்ப் 
புறத்திலுள்ள படுகை மண்ணை பொறுக்கிச் செல்கிறது . இதனால் 
ஆற்றின் கீழ்ப்புறங்களில் தரை மட்டம் படிப்படியாகக் குறைந்து 
விடுகிறது . இதையே படிப்படியாகக் குறைந்த தரைமட்டம் 
( retrogression of levels ) என்று கூறுவர் . 


இந்நிலை பல வருடங்களுக்கு நீடிக்கும் . தொடர்ச்சியாக மண் 
படிவு மேற்புறத்தில் ஏற்படுவதால் , மேற்புறமுள்ள படுகையின் 
உராய்வுத் தன்மையும் அதிகரிக்கிறது . இவ்வாறு படுகையின் 
நிலைமட்டம் உயர்ந்து பல ஆண்டுகளில் நீர்மட்டச் சரிவும் , 
சிற்றணை கட்டுவதற்கு முன்பாக இருந்த அளவிற்கு வந்து 
விடுகிறது . மேற்புறம் இவ்விதம் பழைய நிலையை அடைந்தவுடன் 
மேற்புறத்தில் மண்படிவது நின்றுவிடக்கூடும் . பிரியும் கால்வாய் 
தெளிந்த நீரைப் பொதுவாக எடுத்துச் சென் 

எடுத்துச் சென்று விடுவதால் 
சிற்றணையின் கீழ்ப்புற ஆற்றில் ஒரு குறைந்த அளவு நீரோட்டம் 
ஏற்படுகிறது . மேற்கூறிய இரு காரணங்களினாலும் மண்படிவு 
மறுபடி கீழ்ப்புறத்தில் ஏற்பட்டு படுகை மட்டத்தை பழைய 
நிலைக்கு உயர்த்தி விடுகிறது . 


6-25 . வடிவமைப்பைப் பாதிக்கும் சில முக்கிய விளைவுகள் 

( 1 ) கீழ்ப்புறத்திலுள்ள பெரு வெள்ள நீர் மட்டத்தை 0.3 
மீட்டர் குறைவாகக் கொள்ள வேண்டும் . ( படிப்படியாக படுகை 
மட்டம் குறைவதால் ) நீர்த்துள்ளல் ( hydraulic jump ) கணக்குகள் 
இதைப் பொருத்தே செய்யப்படவேண்டும் . பாதுகாப்பான வெளி 
முனை நீர்ச்சரிவைக் கணக்கிடும் பொழுதும் , கீழ்ப்புறமுள்ள 
குறைக்கப்பட்ட நீர்மட்டத்தைக் கவனத்திற்கொள்ள வேண்டும் . 


( 2 ) வெள்ளக் கரைகளை அமைக்கும்பொழுது மண்படிவினால் 
ஏற்படும் நீர் மட்ட உயர்வை கவனத்திற்கொள்ள வேண்டும் . 


( 3 ) மதகுகளின் தரை மட்டத்தை ( silt level ) நிர்ணயிக்கும் 
பொழுது பிற்காலத்தில் மேற்கூறப்பட்டபடி படுகை மட்டம் உயர் 
வதைக் கவனத்திற்கொள்ள வேண்டும் . 


|Ku: FAME ரிக hை aras 


vaa s 


v =7TACT 


பாபு . GEEach 4. 


தலைமைப் பணிகள் 


109 


6-28 . தானே இயங்காத வகை 

படம் 6.15 காண்க . 

இவற்றை எஃகினாலோ மரத்தினாலோ செய்கிறார்கள் : 
இவற்றின் நீளம் சுமார் 1.8 இலிருந்து 3 மீட்டர் வரை , உயரம் 
• 2 இலிருந்து 2.4 மீட்டர் வரை . இவை தானே இயங்கும் 
வகைகளை விடத் திறம்பட உழைக்கின்றன . இவற்றை வெள்ளம் 
வருவதை எதிர்பார்த்து படுக்க வைத்து விட்டு , வெள்ளம் வடிந்த 
பிறகு பழையபடி தூக்கி நிற்கும் நிலையில் , ஆட்களின் துணைக் 
கொண்டு பொருத்துகிறார்கள் . 


*** 15 


- 


Pers 


மாடி 


* க y - I 


Hereihka 


கடி 


மேய ARS 


are 


கனடிப்பா na 


கபா 


உ ah 


alertytaurarthar Fa s 


* | 


காவை -- மர்ச 1 - 


* 


ப MAY.** 


* , பா 


** 


AN 


Pennetroitenes - perutt -me . 


4 . 


Sam - parunk rw:: ஈ 


படம் 


6-15 . தானே இயங்காத வகை 
வரிப்பள்ளம் 

4. கீல் 
2. அச்சாணி 

5. முட்டுக்கட்டை 
3. தடுப்பி 

6. தடுப்பி விழுந்தநிலை 


7. சிற்றணை 


6-29 , தலைமதகுகள் அல்லது கால்வாய் நீர்நிலைப்படுத்தி ( Head 

sluice or canal regulator ) 

தலைமதகுகள் பெருங்கால்வாயின் மேல் முனையில் அமைக்கப் 
படும் கட்டிடம் . பெருங்கால்வாயில் ( main canal ) நீரோட் 
டத்தைத் தக்க முறையில் கட்டுப்படுத்துதல் இதன் முக்கிய வேலை . 


6-30 . தலைமதகுகளின் பணிகள் 

கால்வாய்க்குத் தேவையானயளவு நீரோட்டத்தை பங்கீடு 
செய்கிறது ! வெள்ளத்தின் பொழுது வெள்ள நீரை கால்வாயினுள் 
செல்லவிடாமல் தடுக்கிறது . வண்டலைக் கால்வாயினுள் புக 
விடாமல் தடுக்கிறது . தலைமதகின் குறுக்குவெட்டுத் தோற்றத்தை 
( cross section ) படம் 6-16இல் காண்க . தலைமதகின் அடிக்கட்டை 
மட்டத்தைப் பொருத்து தலைமதகின் நீர்வழி அமைக்கப்படுகிறது 


108 


நீர்ப்பாசனம் 


6-26 . சிற்றணை மேல்மட்டத் தடுப்பிகள் 

சிற்றணையின் மேல்மட்டத்தில் தடுப்பிகளைப் பொருத்துவதன் 
மூலம் முழுமையாகவுள்ள திடச் சிற்றணையின் ( solid weir ) குறை 
பாடுகளை ஓரளவுக்குத் தவிர்க்க முடியும் . இவ்விதத் தடுப்பிகளை 
‘ மாறும் சிற்றணை மேல்மட்டம் ( movable weir crests ) என்று 
கூறுவர் . இத்தடுப்பிகளை ஆற்றில் குறைந்த நீர்மட்டம் இருக்கும் 
பொழுது நிற்கும் நிலையிலும் ( erect position ) , வெள்ளத்தின் 
பொழுது விழுந்து கிடையிலிருக்கும் நிலையிலும் ( fallen position ) 
வைக்க முடியும் . இதனால் குறைவோட்டத்தின் பொழுது ஒரு 
கூடுதலான நீர் சேமிப்பையும் வெள்ளத்தின் பொழுது எளிதில் 
நீரை வழிந்தோடச் செய்யவும் முடிகிறது . 

இத்தடுப்பிகளை இருவிதமாகப் பிரிக்கலாம் . 
( 1 ) தானே இயங்குபவை ( automatic ) 
( 2 ) தானே இயங்காதவை ( non - automatic ) 


6-27 . தானே இயங்குபவை 

படம் 6-14 காண்க . 

இவை பொதுவாக மரத்தினாலானவை . எஃகுத் தகடுகளால் 
செய்தவையுமுள்ளன . இவற்றின் நீளம் சுமார் 3 மீ . உயரம் 
1.2 இலிருந்து 1.3 மீட்டர் . நீர்மட்டம் மேற்பக்கத்தில் தடுப்பிகளின் 
மேல்மட்டத்தைவிட சிறிது உயர்ந்தவுடன் இவை 
விழுந்து விடுகிறது . வெள்ளம் வடிந்தவுடன் இவற்றை நிற்கும் 
நிலையில் மறுபடி ஆட்களின் உதவி கொண்டோ அல்லது பளுத் 
தூக்கிகளைக் ( cranes ) கொண்டோ நிறுத்தி வைக்க முடியும் . 


தானாகவே 


பா " என 


* r alia, 


படம் 

6-14 தானே இயங்கும் தடுப்பி 
1. தடுப்பி 3. இணைப்புக்கம்பி 5. சிற்றணை உடற்சுவர் 

6. தடுப்பான் விழுந்தநிலை 


Peruthaane 


rAY: .. யா , 


தலைமைப் பணிகள் 


109 


6-28 . தானே இயங்காத வகை 

படம் 6.15 காண்க . 

இவற்றை எஃகினாலோ மரத்தினாலோ செய்கிறார்கள் , 
இவற்றின் நீளம் சுமார் 1.8 இலிருந்து 3 மீட்டர் வரை . உயரம் 
1 • 2 இலிருந்து 2.4 மீட்டர் வரை . இவை தானே யங்கும் 
வகைகளை விடத் திறம்பட உழைக்கின்றன . இவற்றை வெள்ளம் 
வருவதை எதிர்பார்த்து படுக்க வைத்து விட்டு , வெள்ளம் வடிந்த 
பிறகு பழையபடி தூக்கி நிற்கும் நிலையில் , ஆட்களின் துணைக் 
கொண்டு பொருத்துகிறார்கள் . 


T 


w--பட்ட 


2 


மராட் 


பாய் 


பார் 


**--- AT 

aeraththa 


ammaa 
மமை : .. 


V 


கே . படி 


அகல rial , 114 ஈசு 


PharatA 


சுறே .. Murai.Lett . * நாம் 


மாக * ****. instam 


enranar 


ஆம். 


team Warrier" 


உ meetre hasinir* * * 


. 


ILL ... - M : 


L 


Texualitandar 

------- 


pai 


6-15 . தானே இயங்காத வகை 
1. வரிப்பள்ளம் 4. கீல் 

7. சிற்றணை 
2. அச்சாணி 

5. முட்டுக்கட்டை 
3. தடுப்பி 

6. தடுப்பி விழுந்தநிலை 


6.29 , தலைமதகுகள் அல்லது கால்வாய் நீர்நிலைப்படுத்தி (( Head 

sluice or canal regulator ) 

தலைமதகுகள் பெருங்கால்வாயின் மேல் முனையில் அமைக்கப் 
படும் கட்டிடம் . பெருங்கால்வாயில் ( main canal ) நீரோட் 
டத்தைத் தக்க முறையில் கட்டுப்படுத்துதல் இதன் முக்கிய வேலை . 


6.30 . தலைமதகுகளின் பணிகள் 

கால்வாய்க்குத் தேவையானயளவு நீரோட்டத்தை பங்கீடு 
செய்கிறது ! வெள்ளத்தின் பொழுது வெள்ள நீரை கால்வாயினுள் 
செல்லவிடாமல் தடுக்கிறது . 

வண்டலைக் கால்வாயினுள் புக 
விடாமல் தடுக்கிறது . தலைம தகின் குறுக்குவெட்டுத் தோற்றத்தை 
( cross section ) படம் 6-16இல் காண்க . தலைமதகின் அடிக்கட்டை 
மட்டத்தைப் பொருத்து தலைமதகின் நீர்வழி அமைக்கப்படுகிறது 


110 


நீர்ப்பாசனம் 


( water way ) . வண்டலைத் திறம்படக் கட்டுப்படுத்துவதற்காக 
தலைமதகின் தரை மட்டத்தை அரிப்பு மதகுகளின் ( scour 
sluices ) தரை மட்டத்தைவிட குறைந்தபட்சம் 0.3 மீட்டர் 
அதிகமாக இருக்கும்படி அமைக்கவேண்டும் . வண்டல் நீக்கிகளை 
( silt ejectors ) அமைத்திருந்தால் இம்மட்டம் குறைந்தபட்சம் 
0-6 மீட்டர் அதிகமாக இருக்கவேண்டும் . மேற்புறமுள்ள நீர் 
மட்டம் சிற்றணையின் 

உயரத்தைப் பொருத்து ஏற்கனவே 
நிர்ணயிக்கப்பட்டுள்ளது . இம்மட்டத்தைக் கொண்டு தேவையான 
நீரோட்டத்தைத் தலைமதகுகளின் வழியே செலுத்தும் வகையில் 
பாய்வு சூத்திரங்களைக் ( flow or discharge formalas ) கொண்டு 
நீர்வழியின் அகலத்தை நிர்ணயிக்கவேண்டும் . 


8 


E 


51 


டி 
ம 


படம் 6-16 . தலைமதகின் குறுக்கு வெட்டுத்தோற்றம் 
1. பாதைப்பாலம் 5. தேக்கமட்டம் 9. கால்வாயின் 

முழு பாய்வு மட்டம் 
2. விஞ்சு 

6. தரைமட்டம் 10. கால்வாய்ப் படுகை 
3. மார்புச்சுவர் 7. வண்டல் நீக்கிகன் 
4. அதிகபட்சவெள்ள 8. வண்டல் நீக்கியின் 11. சரிவுத் தளம் 
மட்டம் 

தரைமட்டம் 


தலைமதகுகளின் கீழ்ப்புறத்திலுள்ள கால்வாயின் அகலத்தை 
விட நீர்வழியின் அகலம் பெரும்பாலும் கூடுதலாகவே உள்ளது . 
ஆகவே தலைம தகின் நீர்வழியைக் கால்வாயின் அகலத்துடன் ஒரு 
தகுந்த பையக்குறுகும் இறக்கைச் சுவர்கள் மூலம் ( a suitable 
gradually contracting wing vanes ) இணைக்கவேண்டும் . 

நீரோட்டத்தைத் தக்க முறையில் கட்டுப்படுத்திப் பங்கீடு 
செய்ய நீர்வழியின் குறுக்கே ஒவ் வொரு 8 முதல் 8.5 மீட்டர் 
தூரத்திலும் ஒரு பாலம் தாங்கி ( bridge pier ) யை அமைத்து பாலந் 
தாங்கிகளிலுள்ள வரிப் பள்ளங்களில் ( grooves ) நழுவ டைப்பி 


தலைமைப் பணிகள் 


111 


களைப் பொருத்தலாம் . ஒன்று கீழே வருவதற்கும் , ஒன்று மேலே 
செல்வதற்கும் ஏற்றவாறு நழுவடைப்பிகள் பொதுவாக இரட்டை 
யாக ( pair ) அமைக்கப்படுகின்றன நழுவடைப்பிகளைக் கீழே 
இறக்கவும் மேலே தூக்கவும் ஏற்ப விஞ்சு ( winch ) களையும் நிலைப் 
பாட்டு எடைகளையும் ( counter weights ) பாலந்தாங்கிகளின் மேல் 
அமைக்கப்படுகின்றன . பொதுவாகச் சிற்றணையின் அச்சுக்கு 
( axis ) க் குத்துக் கோட்டில் தலைம தகுகளின் அச்சு அமைக்கப் 
பட்டாலும் தற்பொழுது இவ்வச்சுகளுக்கு இடையே 110 ° 
கோணம் வரை அமைப்பது இலகுவான நீர்க் கடத்தலைப் பொருத்த 
வரைச் சிறந்ததெனக் கருதப்படுகிறது . 


கட்டை 


6.31 . தலை மதகுகளின் முக்கிய வடிவமைப்பு அம்சங்கள் 

ஆற்றின் குறைந்தபட்ச படுகை மட்டம் தலைமதகுகளின் மேற் 
புறத்திலுள்ள நீர்மட்டம் இவைகளைப் பொருத்து மதகின் அடிக் 

மட்டம் நிர்ணயிக்கப்படுகிறது . நீரோட்ட அல்லது 
பாய்வு சூத்திரத்தின் துணை கொண்டு நீர்வழி பின் அகலம் , பாலந் 
தாங்கிகளின் எண்ணிக்கை , பாலந்தாங்கிகளின் கனம் ஆகியவை 
பிறகு நிர்ணயிக்கப்படுகின்றன. ஒரு சரிவான நீர்ப்புகாத் தரைத் 
தளத்தை ( sloping glacis ) தலைமதகின் தரைமட்டத்திலிருந்து 
படம் 6-16 இல் காட்டியபடி கால்வாயின் படுகையை இணைக்கும் 
வகையில் அமைக்கவேண்டும் . அதிகபட்ச நீர் ஓட்டத்திற்கேற்ப 
கால்வாயிலுள்ள நீர்மட்டத்தை அனுசரித்து அங்கு ஏற்படும் நீர்த் 
துள்ளலின் ( hydraulic jump ) தேவையான மேற்புற 

மேற்புற மட்டம் 
அமையும் வகையில் இச்சரிவை நீட்டிக் கொணரவேண்டும் . நீர்த் 
துள்ளலின் உயரத்தைப்போல் 5 முதல் 7 மடங்கு நீளத்திற்கு ஒரு 
கிடைநிலைத் தரையை , இச்சரிவுத் தரையை ஒட்டி படத்தில் 
காட்டியபடி அமைக்கவேண்டும் .. கீழ் முனையில் ஒரு தடைச் 
சுவரையும் அமைத்தல் நலம் . 


கோஷ்லா 
பாவின் கோட்பாட்டின் துணை கொண்டு இத்தரையில் 
அடியில் உண்டாகும் நீர் தூக்கு விசையைத் தாங்கும் அளவிற்கு 
இத்தரைகளின் கனத்தை நிர்ணயிக்கவேண்டும் . 

வெளிமுனைச் 
சரிவும் பாதுகாப்பான வரம்பு நிலைக்குட்படுகிறதா என்றும் 
சோதிக்கவேண்டும் . பாலம் தாங்கிகளை கிடைநிலைத்தரை வரையில் 
நீட்டிக் கொணர்வது நீர் தூக்கு விசையை ஓரளவுக்குச் சமன் 
படுத்துகிறது . தேவையான நீரோட்டத்தைத் தேக்க மட்டத்தின் 
( pond level ) துணைகொண்டு கால்வாய்க்கு அனுப்ப இயலும் . 
ஆதலால் நழுவடைப்பிகளை அடிக்கட்டை மட்டத்திலிருந்து தேக்க 
மட்டம் வரை இயக்கும் அளவுக்கு அமைத்தால் போதுமானது . 


112 


நீர்ப்பாசனம் 


வெள்ள 


ஆனாலும் வெள்ளக் காலங்களில் நீர்மட்டம் தேக்கமட்டத்தைவிட 
மிகவும் அதிகமாக இருப்பதால் வெள்ளநீர் நழுவடைப்பிகளின் 
மேல் மட்டம் வழியாக வழிந்தோடுவதைத் தடுப்பதற்கு ஒரு 
வலுவூக்கிய கற்காரை மார்புச்சுவரை ( reinforced concrete breast 
wall ) நழுவடைப்பிகளின் மேல் மட்டத்திலிருந்து அதிகபட்ச 

மட்டத்திற்கும் சிறிதளவு உயர்ந்த மட்டம்வரை 
அமைக்கலாம் . இந்த மார்புச் சுவர் எல்லா பாலந்தாங்கிகளையும் 
ஒருங்கே இணைக்கிறது . இச்சுவரை 

அதனுடைய் 

சொந்த 
எடையையும் , நீர்விசையையும் தாங்கும் அளவிற்கு வடிவமைக்கப் 
பட வேண்டும் . 

நீர்வழி முழுவதும் திறந்திருக்கும்பொழுது நழுவடைப்பிகள் 
தேக்க மட்டத்தைவிட சிறிதளவு கூடுதலாக உயர்த்தப் 
படுகின்றன . நீர்வழி முழுவதும் அடைபடும்பொழுது நீர்வழியை 
நழுவடைப்பிகள் மார்புச்சுவரின் அடிமட்டத்தையும் தரை 
மட்டத்தையும் இணைத்து நீர்வழி முழுவதையும் அடைத்து 
விடுகிறது . எனவே மார்புச்சுவர் மேற்கூறிய வகையில் மிகவும் 
உயரமான நழுவடைப்பிகளைப்போல செயல்பட்டு சிக்கனத்திற்கு .. 
உதவுகிறது . 
பாலந்தாங்கிகளின் மேல் ஒரு 

ஒரு தளத்தை அமைத்து 
தளத்தை ( platform ) ஒரு பாலமாகவும் விஞ்சுகளை அமைப்பதற்கு 
இடமாகவும் உபயோகப்படுத்தலாம் . 


6.32 . வண்டலைத் தவிர்க்கும் வழிகள் 

பெருங்கால்வாயினுள் வண்டல் புகுவதைக் கட்டுப்படுத்தும் 
சில முக்கிய வழிகள் 

( i ) அரிப்பு மதகுகள் 
( ii ) வண்டல் நீக்கிகள் ( silt ejectors ) 

( iii ) வண்டல் பிரிப்பிகள் ( silt extractors) 
அரிப்பு மதகுகவைப் பற்றி ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது. 
( அத்தியாயம் 6 பத்தி 6,3e காண்க . ) 


6.33 . உண்டல் நீக்கிகள் ( Silt ejectors ) 

படம் 6.17 காண்க . 

இப்பணிகள் தலைமதகுகளின் மேல் பக்கமுள்ள ஆற்றின் 
படுகையில் அமைக்கப்படுகின்றன . பெருவண்டல் கால்வாயினுள் 
புகாவண்ணம் தடுப்பதே இதன் முக்கிய வேலை . பொதுவாக கீழ் 
அடுக்கு நீர் மேல் அடுக்கு ( upper layer ) நீரைவிட அதிக வண்டலை 


தலைமைப் பணிகள் 


113 


எடுத்துச் செல்கிறது என்ற கூற்றை அனுசரித்தே இச்சாதனங்கள் 
கட்டப்படுகின்றன . ஆகவே வண்டலை நீக்குவது அல்லது பிரித் 
தெடுப்பது போன்ற பணிகளில் மேலடுக்கு நீரையும் கீழடுக்கு 
நீரையும் நீரோட்டத்தில் கலங்கலை ஏற்படுத்தாவண்ணமும் 
வண்டல் பங்கீட்டின் சீரான நிலைக்குக் கெடுதி ஏற்படாவண்ணமும் 
பிரிப்பது முக்கிய அம்சமாகும் . வண்டல் நீக்கிகளில் நீண்ட சதுர 
வடிவில் ( rectangular ) பல சுரங்கப் பாதைகள் ( tunnels ) அமைக்கப் 
படுகின்றன . இப்பாதைகளின் கூரையின் (roof ) மேல்மட்டமும் 
தலைமதகுகளின் அடிக்கட்டை மட்டமும் ஒன்றாக இருக்கவேண்டும் . 
தலைமதகுகளை அணுகும் நீர் இக்கூரையின் மூலம் 
இரண்டாகப் பிரிக்கப்படுகிறது . மேலடுக்கு நீர் கால்வாயினுள் 
சென்று விடுகிறது . வண்டலை மிகையாகக் கொண்ட கீழடுக்கு நீர் 
சுரங்கங்களினூடே பாய்ந்து அரிப்பு மதகுகளின் வழியே 
சிற்றணையின் கீழ்ப்புறத்திற்குச் சென்று விடுகிறது : 


சீராக 


படம் 6.17 , வண்டல் நீக்கிகளின் 
கிடை நிலைத்தோற்றமும் , குறுக்கு வெட்டுத்தோற்றமும் 
1. கால்வாய் 2. வண்டல் நீக்கிச் சுரங்கப்பாதைகள் 

3. தலைமதகின் தரைமட்டம் 





8 


114 


நீர்ப்பாசனம் 


நடத்தி 


6.34 . வடிவமைப்பு அம்சங்கள் ( Design Aspects ) 

கணித முறையில் வடிவமைத்தல் இயலாத தானாலும் அனுபவ 
பூர்வமாகச் சேகரித்த விவரங்களைக் கொண்டும் மாதிரி உரு 
வமைப்புகள் ஆய்வு ( model analysis ) 

சேகரித்த 
விவரங்களைக் கொண்டும் வண்டல் நீக்கிகளை 

வடிவமைக்க 
முடியும் . சுரங்கங்களின் நீரோட்டத்தைக் கால்வாய் நீரோட்ட 
வளவில் 20 விழக்காடு இருக்குமாற கொள்ளலாம் . சுரங்கங்களில் 
வண்டல் படிவதைத் தவிர்க்கும் வகையில் சுரங்கத்தில் நீரின் 
வேகத்தைக் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 மீட்டர் /வினாடி எனக் 
கொள்ளலாம் : எனவே மேற்கூறிய விவரங்களைக் கொண்டு 
சுரங்கத்தின் குறுக்குப் பரப்பளவைக் கணக்கிடலாம் . தலைம தகு 
களின் அடிக்கட்டை மட்டத்திற்கும் படுகையின் ஆழத்திற்கும் 
உள்ள இடைவெளியைப் பொருத்து சுரங்கவழியின் உயரத்தை 
நிர்ணயிக்க வேண்டும் பரப்பளவு மதிப்பும் , உயரமும் நிர்ணயிக் 
கப்பட்ட பிறகு சுரங்கப் பாதை பின் அகலத்தைக் கணனக்கிடலாம் . 
இந்த அகலத்தைப் பல பாகங்களாகத் தக்க முறையில் பிரித்துக் 
கொள்ளலாம் . சுரங்கத்தின் கூரைபை , அதன் மேலுள்ள அதிக 
பட்ச நீர்மட்ட அளவினால் ஏற்படும் நீர்ப்பளுவைத் தாங்கும் 
வகையில் வடிவமைக்க வேண்டும் இந்நிலையில் சுரங்கத்தில் நீர் 

லாதவாறு கொள்ள வேண்டும் . சுரங்கங்களின் பாதையை 
மேற்புறத்தில் பழுது பார்ப்பதற்காக அடைக்கும் சந்தர்ப்பங்களில் 
இந்நிலை ஏற்பட வாய்ப்புண்டு . தலைம தகுகளின் வெகு அருகாமையி 
லுள்ள சுரங்கப்பாதையின் நீளத்தைத் தலைம தகின் நீளத்திற்குச் 
சமமாக அமைக்க வேண்டும் . மாதிரி உருவமைப்பு ஆய்வுகளில் 
நிர்ணயிக்கப்பட்டபடி மற்ற சுரங்கப்பாதைகளின் நீளத்தை 
அமைக்க வேண்டும் . 


6.35 . வண்டல் பிரிப்பிகள் ( Silt Extractors ) 


வண்டல் பிரிப்பிகள் , கால்வாயினுள் 

கால்வாயினுள் வண்டல் 

வண்டல் நுழைந்த 
பிறகு கால்வாய் நீரிலிருந்து வண்டலைப் பிரித்துப் பழையபடி 
ஆற்றுக்கு அனுப்பிவிடுகிறது . இவ்வகையில் வண்டல் நீக்கிகளி 
லிருந்து வண்டல் பிரிப்பிகள் மாறுபடுகின்றது . வண்டல் 
பிரிப்பிகள் ஒரு கிடைநிலையில் ஒரு பிரிதிரையைக் ( a horizantal 
diaphragm ) கால்வாய்ப் படுகையிலிருந்து சிறிது உயரத்தில் 
அமைக்கிறார் கள் . பிரிதிரை கீழடுக்கு நீரையும் மேலடுக்கு நீரையும் 
தக்க முறையில் பிரித்து விடுகிறது . வண்டலை மிகையாகக் 
கொண்ட கீழடுக்கு நீர் பிரிதிரையின் கீழ் அமைக்கப்பட்ட 
சுரங்கப் பாதைகளின் மூலம் ஒரு பிரிகால்வாய்க்குள் தப்பியோடி 
விடுகிறது . 

இச்சுரங்கப் பாதைகளின் வாயில்களை நீரைக் 


தலைமைப் பணிகள் 


115 


கலக்காத வண்ணமும் சுரங்கப் பாதைகளில் வண்டல் படிந்து 
அடைப்பு ஏற்படாதபடி நீர் வேகத்தில் கடிதில் முடுக்கத்தை 
( quickly accelerated ) ஏற்படுத்தும் வகையிலும் வடிவமைக்க 
வேண்டும் . நுழைவாயிலில் சுரங்கப்பாதையின் அடிக்கட்டை 


4 


-- 


2 


AAL 


A 


5 


AA - கு.வெ. தோற்றம் 


படம் 6-18 . 
1 .. தளம் அமைக்கப்பட்ட பகுதி 
2. கால்வாய் 
3. வளைந்த சிறகுச்சுவர்கள் 
4. தடுப்பிகள் 


5. பிரிதிரை 
6. பிரிவழிகால்வாய் 
7. கால்வாய்ப்படுகை 


மட்டத்தை 0 * 5 முதல் 06 மீட்டர் வரை தாழ்த்தியும் , நீர்வழிக் 
கோட்டை அனுசரித்து பையக் குறுகும் சிறகுச் சுவர்களை 
( gradually contracting wing walls ) அமைத்தும் மேற்கூறிய 
பயன்களை அடைய முடியும் . சுரங்கப்பாதையில் நீரோட்டவளவை 
அவற்றின் வெளிவாயிலில் அமைக்கப்பட்ட தக்க தடுப்பிகளைக் 
கொண்டு கட்டுப்படுத்தலாம் . பிரிவழிக்கால்வாயில் தக்கச்சரிவை 
அமைத்து வண்டல் படியாத வகையில் சிக்கனமான முறையில் 
மறுபடியும் ஆற்றுக்கே வண்டல் நீர் எடுத்துச் செல்லப்பட 
வேண்டும் . 


7. நீர் தேக்கிப் பணிகள் 


7.1 . நீர் தேக்கிப் பணிகள் 


ஒரு செயற்கை ஏரி அல்லது நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்து 
வதற்காக அணைகளை அமைக்கிறார்கள் . நீர்த்தேக்கங்கள் கீழ்க் 
கண்ட பயன்களை யளிக்கின்றன . 


( 1 ) வெள்ளத் தடுப்பு 
( 2 ) நீர் சேமிப்பு 


} முக்கியமானது 


( 3 ) நீர்ப்பாசனம் 
( 4 ) நீர் மின் சக்தி உற்பத்தி 
( 5 ) நீர்ப் போக்கு வரத்து 
( 6 ) குடி நீர் வசதி 
( 7 ) மீன் வளர்ச்சி 
( 8 ) பொழுது போக்கு 
( 9 ) வனவிலங்கு பராமரிப்பு 


7.2 . அணை கட்டத்தக்க இடம் தேர்ந்தெடுத்தல் 

ஆற்றுப் போக்கின் குறுக்கிலோ அல்லது ஒரு நீர்ப்பிடிப்பியி 
லுள்ள ( catchment basin ) கீழ்மட்டத்திலோ தடுப்புச் சுவரைக் 
( barrier ) கட்டுவதின் மூலம் ஒரு நீர்த் தேக்கத்தை எளிதில் 
ஏற்படுத்திவிட முடியும் . ஆனால் , நீர்த்தேக்கத் திட்டத்தின் 
சிக்கனத்தைப் பொருத்தவரையில் அணையின் நீளம் கூடுமான 
வரையில் மிகக் குறைவாய் இருத்தல் அவசியம் . 

ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு இவ்வணை ஓர் உச்ச அளவு 
நீரைச் சேமிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் . படம் 7.1 இல் 


நீர் தேக்கிப் பணிகள் 


117 


காட்டப்பட்டுள்ள பள்ளத்தாக்கு மேற்கூறிய இரு தேவைகளையும் 
பூர்த்தி செய்யும் வகையில் உள்ளது . குறுகிய வாயிலையும் அதன் 
மேற்புறத்தில் ஒரு விசிறி போன்ற அமைப்புள்ள நீர்ப் பிடிப்பி 
யையும் காணலாம் . ஆற்றின் பாய்வு விவரங்களிலிருந்தும் 
பாய்வு வரை படங்களிலிருந்தும் அணை கட்டவிருக்கும் இடத்தில் 
திட்டத்தில் வரையறுத்த அளவு போதிய தண்ணீர் கிடைக்கும் 
என்ற உறுதி பெற வேண்டும் . அணை கட்டி நீர் தேக்கத்தை உண்டு 
பண்ணி தேக்கத்தில் நீர் நிறைந்து வருடா வருடம் பயனளிக்கா 
விடில் திட்டம் வெற்றிகரமான தாகாது . 


சாடி 


1 . 


படம் 7.1 . 

2 , உரு வரைக்கோடுகள் 
3. அணை கட்ட உகந்த இடம் 


7-3 . தக்க இடம் தேர்ந்தெடுப்பதற்கான மற்ற காரணிகள் 
7.3a . தக்க அடித்தளம் 

கான்கிரீட் அணைகள் ( concret dams ) அல்லது கல் அணை 
களுக்குத் ( masonry dams ) தரை மட்டத்திலோ அல்லது அதன் 
கீழ் சிறிது ஆழத்திலோ திண்மமான கற்பாறைகள் 
உள்ள 
அடித்தளம் மிக அவசியம் . உதிரிப்பாறை அணைகளுக்கும் ( rock 
fll dams ) மண் அணைகளுக்கும் ( earthern dams ) அவ்வளவு 
உறுதியான தரைத் தளம் வேண்டுவதில்லை . ஓர் அணை கட்டச் 
செலவு அதன் தரைத் தளத்தைப் பொருத்து மிகவாக வேறு 
படலாம் . 
7.3b . 

ஓர் அணையின் பெருவாரியான பகுதி ஆற்றுப்படுகை 
மட்டத்திலிருந்து வெகு உயர் நிலை மட்டத்தில் அமைக்கப்பட 
வேண்டும் . இவ்வித அமைப்பில் கட்டிடச் செலவு குறைவதுடன் 


118 


நீர்ப்பாசனம் 


அணைப்பகுதியிலுள்ள 

வடிகால் 
உகந்ததாகவும் உள்ளது . 


அமைப்புகளுக்கு 


( drainage ) 


7-3c . வழிப்பிகளுக்கு ( Spill way ) உகந்த இடம் 

நீர்த்தேக்கத்திலுள்ள உபரியான நீரைத் தக்க முறையில் 
அணையின் மீது வழிந்தோடச் செய்ய கட்டப் பெறும் அமைப்பு 
வழிப்பி ( spill way ) எனப்படும் . வழிப்பி அமைப்பதற்கு உகந்த 
இடம் கிடைக்காவிட்டால் உபரி நீரை வெளியேற்றுவதற்கு மிக்க 
டையூறுகளும் அதிகச் செலவுகளும் ஏற்படக் கூடும் . 


----- 


-- 


J 


படம் 7-2 . 


1. அணையின் மேல் மட்டம் 


படம் 7-2 இல் காட்டியபடி , ஆற்றுப்பள்ளத்தாக்கு அதன் 
பக்கக் கரைகளிலிருந்து ஒரு சிறு குன்று மூலம் பிரிக்கப்பட்டி 
ருப்பின் குன்றுக்கும் பக்கக் கரைகளுக்கும் உள்ள 

உள்ள இடைவெளி 
வழிப்பி அமைப்பதற்கு மிகவும் உகந்த 

இடம் , 

இவ்வித 
யற்கையான அமைப்பில் வழிப்பிப் பகுதியை அணைப்பகுதியி 
லிருந்து தனித்து அமைக்க முடியும் . சில சந்தர்ப்பங்களில் , இரண் 
வழிப்பிகளை மூல அணையின் இருபக்கங்களிலும் அமைத்து , ஆ 
றுப் பள்ளத்தாக்குப் பகுதியில் ஒரு மண் அணையையோ அல்லது 
உதிரிக்கல் அணையையோ அமைக்கலாம் . மாறாக பள்ளத்தாக்கில் 
கான்கிரீட் அல்லது 

கல்லணையை வழிப்பியுடன் அமைத்து 
இருகரைகளையும் 

அணையின் மூலம் மூல அணையுடன் 
குறைந்த செலவில் சேர்க்கலாம் . 


( டு ) 


மண் 


7-3d . கட்டிடப் பொருள்கள் 

அணை கட்டுவதற்குத் தேவையான பெரும் பான்மைப் 
பொருள்கள் அனைத்தும் அணை கட்டுமிடத்திற்கு அருகிலேயே 
கிடைக்கவேண்டும் . மண் அணையைக் கட்டுமிடத்திலுள்ள 


நீர் தேக்கிப் பணிகள் 


119 


பொருள்களைக் கொண்டு தக்கவாறு வடிவமைத்துக் கட்டக் கூடு 
மாயினும் வடிவமைப்பைப் பொருத்து அணையின் கட்டிடச் செலவு 
மாறுபடும் . 


7.3e . அணைக்கட்டின் ஓரங்கள் ( Rim of dam ) 

அணைக்கட்டின் இருபக்க ஓரங்களும் அதன் முழு மட்ட அள 
விற்கும் நீர்க்கசியா வண்ணம் அமைதல் அவசியம் . இவ்வோரங் 
களில் இடைவெளிகள் இருக்குமாயின் அவைகளைத் தக்க சிறு 
அணைத்தடுப்பிகள் ( subsidiary embankments ) மூலம் அடைக்க 
வேண்டும் . 

இதனால் செலவு அதிகரிக்கக்கூடும் . நீர்த்தேக்கப் 
படுகையும் சரிவுகளும் நீர் கசியாத வகையில் அமைந்திருத்தல் 
நலம் . 
7.3f . 

நீர்த் தேக்கத்தினால் மூழ்கடிக்கப்படும் நிலங்களின் மதிப்பு , 
அதனால் அடையும் பயனை விட மிகக் குறைவாயிருத்தல் வேண்டும் . 
7-3g . 

அணை கட்டுமிடத்தை அருகிலுள்ள புகைவண்டி நிலையத் 
துடன் இணைக்க வசதியான லாரி , பஸ் போக்குவரத்து சாலைகளை 
அமைத்தல் அவசியமானது . குறைந்த செலவில் இருப்புப் பாதை 
யையே கட்டுமிடத்திற்குக் கொண்டுவரக் கூடுமானால் கனரக 
இயந்திரங்கள் மிகப் பெரிய கதவுகள் ( shutter ) , கனரகப் பொருள் 
கள் , மின் இயந்திரங்கள் ஆகியவற்றை குறைந்த செலவில் அணை 
கட்டுமிடத்திற்குக் கொண்டுவர வசதியாகவிருக்கும் . கட்டுமிடத் 
திற்குப் போக்கு வரத்து எளிதாக அமைந்திருப்பின் இருப்புப் 
பாதை அல்லது சாலைகளை அமைப்பதின் செலவு குறையும் . 


7.4 . மற்ற சிறு காரணிகள் 

( i ) அணை கட்டுவதில் ஈடுபட்டோர் அனைவருக்கும் தக்க 
குடியிருப்பு வசதிகள் அமைக்கத் தகுந்த இடம் அருகில் கிடைக்க 
வேண்டும் . 

( ii ) சுகாதார சீதோஷ்ண நிலை அமைந்திருப்பதும் அவசியம் , 


7.5 . மூன்று முக்கிய முன்னோடி ஆய்வுகள் 

( i ) பொறியியல் ஆய்வுகள் ( Engineering Investigation ) 
( ii) புவி இயல் ( Geological 

) 
( iii ) நீரின் பண்பியல் (Hydrological 

) 


120 


நீர்ப்பாசனம் 


7.6 . பொறியியல் ஆய்வுகள் 

கீழ்க்கண்ட முக்கியப் பணிகள் பொறியியல் சம்பந்தப் 
பட்டவை . 

( a ) நீர்த்தேக்கம் , அதன் சுற்றுப்புறம் ஆகிய மொத்த நிலப் 
பரப்பின் உருவரைக்கிடைப்படம் வரைதல் ( contour plan ) . 

( b ) வெவ்வேறு நீர் மட்டங்களுக்கு உரிய நீர்ப்பரப்பளவை 
யும் ( water spread area ) , நீர்க்கொள்ளளவையும் (( capacity ) 
கணக்கிடுதல் . 

( c ) தக்கப் போக்குவரத்துப் பாதைகளை வடிவமைத்தல் . 
உருவரைப் படங்களை சுமாரான உயரமுள்ள அணைகளுக்கு 
3 மீட்டர் இடைவெளியில் ( 3m Contour interval ) வரைய 
வேண்டும் . வெகு உயரமான அணைகளுக்கு 

இடைவெளிகளை 
8 இலிருந்து 10 மீட்டர் வரை கொள்ளலாம் . 


7.7 . கொள்ளளவை நிர்ணயித்தல் 


ஓர் உருவரைப்படத்தின் ஓர் இடைவெளிக்குரிய கொள் 
ளளவை கீழ்க்கண்ட சூத்திரத்தின் மூலம் கணக்கிடலாம் . 

H ] 
V = ( A1 + A2 --VALA , ) 

( 7-1 ) 


= 


) 


3 


இங்கு A1A2 == உருவரை இடைவெளியின் கீழ்மட்ட மேல்மட்ட 

நீர்ப்பரப்புகள் ( ச . மீ . ) 
H = உருவரை இடைவெளி ( மீ) 

V = இடைவெளியின் கொள்ளளவு ( க . மீ . ) 
ஒன்றுக்கு மேற்பட்ட இடைவெளிகளைக் கொண்ட உருவரைப் 
படத்திற்கு கீழ்க்கண்ட சூத்திரத்தை உபயோகிக்கலாம் . 


H 
6 (11+ 4A2 + 2A , + ....An ) 

( 7.2 ) 
ங்கு A1Agaig ... A .. என்பன வெவ்வேறு நீர்மட்டங்களில் 
நீர்ப்பரப்புகள் . 


7-8 . புவியியல் ஆய்வுகள் ( Geological Investigations ) 

இவ்வாய்வுகளைத் திறம் பெற்ற பொறியியல் புவியியல் 
வல்லுநரைக் கொண்டு ( Engineering Geologist ) நடத்துதல் 
அவசியம் . 


நீர் தேக்கிப் பணிகள் 


121 


இவ்வாய்வுகளின் முக்கியக் கூறுகள் : 


( a ) தரை மண்ணின் தரம் , தரைக்கடியிலுள்ள பாறைகளின் 
தன்மை , 

பாறைகளுக்கு மேலுள்ள உதிரி மண்ணின் கனம் , 
அவற்றின் தரம் , பாறைகளின் சாய்வுகள் (faults ) அவற்றிலுள்ள 
விரிசல்கள் ஆகியவற்றை நிர்ணயிப்பது . தகுந்த இடங்களி 
குழிகளை வெட்டி அல்லது பள்ளத்தாக்கின் பக்கக்கரைகளில் சிறு 
சுரங்கங்களை 

வெட்டியோ ( tunnelling ), மாதிரி மண்ணைச் 
சேகரித்து அவற்றில் ஆய்வுகள் நடத்தி மேற்கூறிய விவரங்களைச் 
சேகரிக்கலாம் : 


( b ) சிற்சில சந்தர்ப்பங்களில் பக்கவாட்டில் நீர்த்தேக்கக் 
கரைகளில் பாறைகளிலுள்ள இயற்கையாக அமைந்திருக்கும் 
சுரங்கப் பாதகள் மூலம் நீர்த்தேக்கத்திலுள்ள நீர் வெளி 
யேறி விட வாய்ப்புண்டு . புவியியல் வல்லுார் இவ்வித சுரங்கப் 
பானதகளைக் கண்டுபிடிக்க வேண்டும் . பின்னர் இப்பாதைகளைத் 
தக்கவாறு மூடிவிடலாம் . 


( c ) அணை கட்டுவதற்குத் தேவையான பொருள்கள் எங்கு , 
எவ்வளவு 

கிடைக்கக்கூடும் என்பதையும் வ்வல்லுனர் 
முன்கூட்டியே கணக்கிடவேண்டும் . 


7.9 . நீரின் பண்பியல் ஆய்வுகள் ( Hydrological Investigations ) 

அணை கட்டுமிடத்தில் உள்ள நீரோட்ட அளவையும் , 
நீரோட்ட வேறுபாடுகளையும் நிரணயிப்பது இதன் முக்கியப் 
பணியாகும் . அணை கட்டுமிடத்தில் அல்லது அதன் அருகாமையில் 
நீர் அளக்கும் பணி மனை ( tream gauging station ) இருக்குமாகில் , 
இப்பணி மிக எளிதாகிவிடும் , ஆனால் நம் நாட்டில் இவ்வி 

வ்விதக் 
குறிப்பீடுகள் ( data ) கிடைப்பது அரிது . ஆகவே அணை கட்டும் 
திட்டத்தைப் பற்றி எண்ணம் ஏற்படும் சமயமே , ஒன்று அல்லது 
இரண்டு வருட காலத்திற்கு ( அல்லது அணையை வடிவமைக்கும் 
வரையிலாவது ) நீரோட்ட 

ஆற்றில் நேரடியாக 
தை மட்டுமே சாதிக்கக்கூடும் . அல்லது , அணைகட் 

அணைகட்டுமிட 
திலுள்ள நீர் பிடிப்பியின் கணக்கெடுக்கப்பட்ட பல வருட மழை 
யளவுகளிலிருந்து நீரோட்ட அளவை நிர்ணடக்கலாம் . 


இரண்டாவதாக , வழிப்பிகளின் வழியே பாய்ந்தோடக்கூடிய 
மிகையான சேதம் விளைவிக்கக்கூடிய வெள்ளத்தை ( vorst flood ) 
நிர்ணயிப்பது . நடமுறையில் இருந்து வரும் விரிவான கணக்கு 
முறைகள் இப்புத்தகத்தின் குறிக்கோளு குப் புறம்பானவை . 


122 


நீர்ப்பாசனம் 


7.10 . தேக்கக் கொள்ளளவை நிர்ணயித்தல் ( Fixing the storage 

capacity of a reservoir ) 
தேவையான புள்ளி விவரங்கள் ! 

ஆற்றில் 25 அல்லது 30 ஆண்டுகளுக்குக் குறையாமல் கணக் 
கெடுக்கப்பட்ட அல்லது அனுமானிக்கப்பட்ட பாய்வு வரை 
படங்கள் (flow hydrographs ) ஒரு மாதிரி பாய்வு வரை படம் 
படம் 7-3இல் கொடுக்கப்பட்டுள்ளது . பாய்வு வரை படத்தி 


L / 


So 


இ 


T 


படம் 7-3 . பாய்வு வரைபடம் . 
Q- பாய்வு ( 1000 க்யூமெக்கில் ) T- காலம் ( ஆண்டு ) 
லிருந்து ஒரு பாய்வு கூட்டு வரை படத்தைத் ( mass infilow curve ) 
தயார் செய்ய முடியும் . கூட்டு வரை படம் 7.4 இல் காட்டப் 


1940 


படம் 7-4 . பாய்வு கூட்டு வரைபடம் 
C- நீரோட்ட தொடர் கூட்டளவு ( மி . க . மீ . ) 
T- காலம் ( ஆண்டு ) 
D- தேவைக்கூட்டு வரைகோடு 
Y- தேவையான தேக்கக் கொள்ளளவு 


நீர் தேக்கிப் பணிகள் 


128 


பட்டுள்ளது . இப்படத்தில் X- அச்சில் காலமும் y- அச்சில் நீரோட்ட 
தொடர் கூட்டளவும் ( cumulative inflow ) குறிக்கப்பட்டுள்ளன . 
படம் 7-3 இல் நிழற்கோடிட்ட பகுதியில் ( shaded area ) அல்லது 
அந்தக்கால வரையில் ஆற்றில் கொண்டு செல்லப்பட்ட மொத்த 
அளவு படம் 7-4இல் நிலைத்தூரம் x X ( ordinate x x ) ஆக 
இவ்வரை முறையில் குறிக்கப்படுகிறது . ஒரு 

ஒரு குறிப்பிட்ட 
இடை வெளிக்காலத்தில் ஆற்றில் பாய்வு இல்லாது போனால் , 
அக்கால இடைவெளியில் கூட்டு வரைபடம் ( mass curve ) கிடை 
நிலையிலுள்ளதாக இருக்கும் . மிக்கச் சரிவுள்ள கூட்டுவரைபடப் 
பகுதி அக்கால இடைவெளியில் மிகுந்த நீரோட்டத்தைக் 
காண்டதாக இருக்கும் . 

திட்டத்திற்குத் தேவையான நீரோட்ட விகித அளவு தெரியு 
மாதலால் , தேவைக் கூட்டு வரை படத்தை ( demand mass curve ) 
நிர்ணயிக்க முடியும் . ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக் கலத்தில் 
ஒரு சீரான நீரோட்டம் தேவைப்பட்டால் , அதன் தேவைக் 
கூட்டு வரைப்படம் ஒரு சரிவுள்ள நேர்க்கோடாக அமையும் . 
படம் 7-4இல் கோடு 0-0 வைக் காண்க . 

கூட்டு வரை படத்தில் பள்ளமாக இருக்கும் பகுதியில் படத்தில் 
காட்டியபடி ஒரு கோட்டை , தேவைக்கூட்டு வரைக்கோட்டிற்கு 
இணையாக வரைய வேண்டும் . இக்கோடு பள்ளம் ஆரம்பிக்கும் 
பகுதியிலிருந்து வரையப்படவேண்டும் . இவ்விணை கோட்டிற்கும் , 
பாய்வு கூட்டு வரை கோட்டிற்கும் ( mass inflow curve ) உள்ள 
அதிகபட்ச நிலைத்தூரம் அணைக்கட்டிற்குத் தேவையான தேக்கக் 
கொள்ளளவாகும் . 


7.11 . அணைகளும் அவற்றின் சிறப்பியல்புகளும் 
அணைகளைப் பொதுவாக இருவிதமாகப் பிரிக்கலாம் ; அவை !! 

( i ) விரைப்பு அணைகள் ( Rigid Dams ) 
( ii ) விரைப்பற்ற அணைகள் ( Nonrigid Dams ) 


7.12 . விரைப்பு அணைகள் 


7-12 . ( i ) புவிஈர்ப்புநிலை திடக்கல் அணைகள் அல்லது கான்கிரீட் 

அணைகள் ( Gravity type solid masonry or Concrete dams ) 

அணையைக் கவிழ்க்கவல்ல நீரின் விசையை தன்னுடைய 
சொந்த எடையைக் கொண்டு மட்டுமே எதிர்த்து ஒரு நிலைப்புத் 
தன்மையை இவ்வகை அணைகள் ஏற்படுத்துகின்றன . இவ்வணை 


124 


நீர்ப்பாசனம் 


களின் அச்சு கிடைப்படத்தில் ( plan ) ஒரு நேர்க்கோடாக அமைந் 
திருக்கும் . குறுக்கு வெட்டுத் தோற்றம் ( cross sectional view ) 
ஒரு சுமாரான முக்கோண வடிவைக் கொண்டதாயிருக்கும் . 
இவ்வகை அணை படம் 7.5 இல் காட்டப்பட்டுள்ளது . 


2 


4 


3 


--- 


படம் 7-5 . புவியீர்ப்பு நிலை -கான்கிரீட் அனை 


1. ஆறு 


2. உருவரைக் கோடுகள் 
3. அணையின் கிடைநிலை உரு 
4. அணையின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 


7.12 ( ii ) கமான் வளைவு கொண்ட கல் அல்லது கான்கிரீட் 

அணைகள் ( Arched masaliry or Concrete dame ) 


இவ்வணைகளின் அச்சு ( axis ) கிடைப்படத்தில் ஒரு கமான் 
வளைவு வடிவத்தில் அமைந்திருக்கும் . இவ்வணைகள் மூன்று விதமான 
விசைகள் மூலம் நீர்விசையை எதிர்த்து செயல்படுகின்றன . 

( i ) சொந்த எடையின் ஒரு பகுதி விசை . 


நீர் தேக்கிப் பணிகள் 


125 


( ii ) கிடைநிலையிலுள்ள அணையின் பாகங்களின் அல்லது 
கூறுகளின் ( horizontal elements ) கமான் பண்பு ( arch action ) . 

( iii ) குத்து நிலையிலுள்ள அணைக்கூறுகளின் கேன்டிலீவர் 
( cantilever ) செயற்றிறன் . 

இவ் வித வளைவு அணைகள் மேலும் இருவிதமாகப் பிரிக்கப் 
படுகின்றன . 
( i ) மாறாத 

கோணங்கள் கொண்டவை ( constant angle 
dams ) 


மாறாத ஆரத்தைக் கொண்டவை ( constant radius dams ) . 
ஒரு மாதிரி வளைவு அணையை படம் 7-6 இல் காண்க . 


191 


2 


1 


7-6 


மாறாத ஆரம் கொண்ட வளைவு அணை 
1. அணையின் கிடைப்பட உரு C - L அச்சுக்கோடு 
2. C - L இல் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
3. உருவரைக் கோடுகள் 


7-12 . ( iii ) வெற்றிடம் கொண்ட கான்கிரீட் அணைகள் அல்லது 

மதில் அணைகள் ( Hollow concrete dams or Buttress daris ) 

இவ்வணைகள் பொதுவாக இருவிதமாகக் கட்டப்படுகின்றன . 
அவை . 
( a ) 

ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் மதில்களை அமைத்து 
அடுத்தடுத்த மதில்களை 

இணைக்கும் வயில் கான்கிரீட் 
பலகணிகளை ( concrete slabs ) 

காட்டியபடி 
அமைக்கிறார்கள் . 


7.7 இல் 


126 


நீர்ப்பாசனம் 


( b ) மேற்கூறியபடி மதில்களை அமைத்து அடுத்தடுத்த 
மதில்களை கான்கிரீட் வளைவுகள் மூலம் இணைக்கிறார்கள் . 


4 


5 


7 


படம் 7-7 . மதில் அணை - தள வகை 
1. நாக்கு 

5. x > இல் குறுக்கு வெட்டுத் 
2. தளம் 

தோற்றம் 
3. தோள் 

6. தளவகை - மதில் அணை 
4. மதிற்சுவர் 

7. முட்டு 


7.12 . ( iv ) எக்கு அணைகள் ( Steel dams ) 

எஃகினால் உருவாக்கப்பட்ட சட்டப்படலில் ( Steel frame 


படம் 7-8 . மதில் அணை - வளைவு வகை 


work ) எஃகுத்தகடுகளை நீர்ப்பக்கத்தில் பொருத்தி எஃகு அணைகளை 
அமைக்கிறார்கள் . தற்பொழுது இவ்வணைகள் கட்டப்படுவதில்லை. 


நீர் தேக்கிப் பணிகள் 


127 


7.12 ( v ) மர அணைகள் ( Timber dams ) 
எஃகுக்குப் பதிலாக மரச் 

பதிலாக மரச் சட்டத்தையும் பலகைகளையும் 
உபயோகித்து எஃகு அணைகளைப் போலவே மர அணைகளையும் 
அமைக்கலாம் . 


7-13 . விரைப்பற்ற அணைகள் 


7-13 . ( i ) உதிரிப்பாறை அணைகள் { Rock fill dams ) 


அணையின் பெரும் பகுதியை ஆற்றின் குறுக்கே உதிரிப் 
பாறைகளைக் கொட்டி ஒரு தடுப்பாக அமைக்கின்றனர் . நீருள்ள 
பக்கத்தில் இப்பாறைகளின் மேல் சரளைகளைப்பரப்பி அதன்மேல் 
நீர்ப்புகாத வகையில் ஒரு கான்கிரீட் தளத்தையும் அமைக் 
கிறார்கள் . இவ்வணைகள் உதிரிப்பாறை அணைகள் எனப்படுவன . 


7-13 . ( ii ) மண் அணைகள் ( Earth dams ) 

களிமண் , மற்ற மண் வகைகளைக் கொண்டு இவ்வணைகளை 
அமைக்கலாம் . மண் அணைகள் இருவிதமாகக் கட்டப்படுகின்றன . 


உருட்டி அழுத்தி நிரப்பு அணைகள் ( rolled fill dams ) . 
இம்முறையில் மண்ணை ஆற்றின் குறுக்கில் சிறு கனத்தில் அடுக் 
கடுக்காகப் பரப்பி அவற்றை கனரக உருளைகளைக் கொண்டு கெட் 
டிப்படுத்துகிறார்கள் . 


( b ) நீரினால் உருவாக்கப்படும் அணைகள் ( hydraulic fill 
dames ) . இம்முறையில் மண்ணைத் தோண்டி எடுப்பது , அணை 
கட்டுமிடத்திற்கு மண்ணைக்கொண்டு செல்லுதல் மண்ணைப் 
படுகையில் இடுதல் ஆகிய பணிகளை நீர் விசையைக் கொண்டே 
செயற்படுத்துகிறார்கள் . மண்ணும் நீரும் கலந்த கலவை சேறும் 
சகதியுமாக தலத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது . அணை 
மண்படிவினால் உருவாகிறது . எஞ்சிய நீர் கசிந்தோடி விடுகிறது . 

சில சந்தர்ப்பங்களில் மண்ணும் உதிரிப்பாறைகளும் கலந்த 
ஒரு கூட்டு அணையையும் அமைக்கிறார்கள் . 


7-14 . பலவித அணைகளின் சிறப்பியல்புகளை ஒப்பிடுதல் 
7-14 . ( 1 ) மண் அணையை ஒப்பிடும் பொழுது கான்கிரீட் அணையின் 

சாதகங்கள் : 

( a ) மிகச்சரிவுள்ள பள்ளத்தாக்குகளில் மண் அணைகளை 
அமைப்பது சாத்தியமாகாது . 


128 


நீர்ப்பாசனம் 


( b ) தனியாக வழிப்பிகளை ( spill ways ) அமைப்பதற்கு ஏற்ற 
இடமில்லாத சூழ்நிலைகளில் கான்கிரீட் அணைகளின் ஒரு பகுதி 
யையே வழிட் பியாக அமைக்க முடியும் . ஆனால் மண் அணையில் 
இவ்வாறு அமைப்பது சாத்தியமில்லை . 


( c ) சரியான அடித்தளம் அமையுங்கால் கான்கிரீட் அணைகளை 
மண் அணைகளைக் காட்டிலும் கூடுதலான உயரத்திற்கு அமைக்க 
லாம் . 


( d ) கான்கிரீட் அணையில் பராமரிப்புச் செலவு மிகவும் 
குறைவு . 


( e ) கான்கிரீட் அணையில் நீர் வெளியேற்று அமைப்புகள் 
மண் அணைகளில் உள்ளவற்றை விடக் கூடுதலானப் பாதுகாப்பு 


உடையன . 


( f ) மண் அணை களைப் போல் கான்கிரீட் அணை களில் 
உடைப்புகள் அவ்வளவு திடீரென உண்டாவதில்லை . 


7.14 . ( ii ) கல் அணைகளின் சில குறைகள் 


( a ) இவைகளை அமைக்கத் தரம் மிக்கப் பணியாட்களின் 
உழைப்பும் அதிக அளவு இயந்திரங்களும் தேவைப்படுகின்றன . 


( b ) ஒரே 

அரவு உயரத்திற்கு , கல் அணை கட்டுவதின் 
செலவு , மண் அணை கட்டுவதின் செலவை விடக் கூடுதலாகும் . 
ஏனெனில் படுகைப்பாறை அடித்தளத்தின் மீதுள்ள உதிரி மண் 
பாகம் முழுவதும் கல் அணை கட்டவேண்டிவரின் நீக்கப்பட 
வேண்டும் . ஆனால் மண் அணைகளுக்கு இது அவசியமில்லை . 


( c ) மிகக் குறைவான உயரமுள்ள அணை களைத் தவிர மற்ற 
எல்லா கல் அணை களும் கெட்டியான பாறை கொண்ட அடித் 
தளத்தின் மீது தான் கட்டப்பட வேண்டும் . 


7.14 . ( iii ) மதில் அணைகளும் , ஈர்ப்புநிலை அணைகளும் 


30 


( a ) கான்கிரீட் அணை களைக் காட்டிலும் மதில் அணைகளுக்கு 
முதல் 40 விழுக்காடு குறைவாகவே கான்கிரீட் தேவைப் 
படுகிறது . ஆனால் மதில் அணைகளுக்குத் தேவையான கான்கிரீட் 
தரத்தில் உயர்ந்ததாகவும் , உருவமைக்கத் தேவையான அச்சுப் 
படல்கள் அதிகமாகவும் , என்கின் அளவு அதிகமாகவும் உள்ளது . 
ஆகவே சரளை , மணல் , சிமெண்டு ஆகியவை அரிதாகக் கிடைக்கு 


நீர் தேக்கிப் பணிகள் 


129 


மிடங்களில் இம்மாதிரி அணைகளைக் கட்டலாம் . ( ii ) மதில் 
அணைகளின் எடை குறைவாக உள்ளதால் அடித்தளத்தின் மீது 
உண்டாகும் அழுத்தத்தின் மதிப்பும் குறைவாக உள்ளது . ஆகவே 
ஈர்ப்பு நிலை அணைகளைத் தாங்கத் திறனற்ற அடித்தளங்களில் 
மதில் அணைகளை அமைக்க முடிகிறது . 

( iii ) நீரின் மேல் தூக்கு விசை ( up lift force ) மதில் 
அணைகளில் மிகவும் சொற்பம் . 


( iv ) கான்கிரீட்டின் முழு அமைப்புத்திறனையும் ( structural 
strength ) மதில் அணைகளில் உபயோகப்படுவது போல ஈர்ப்புவகை 
அணைகளிலோ அல்லது வளைவு அணைகளிலோ உபயோகப்படுத்த 
இயலுவதில்லை . 
( v ) மதில்களின் இடைவெளிகளில் 

மின்சக்தி உற்பத்தி 
நிலையங்களை அமைத்து சேமிப்பை அதிகரிக்க முடிகிறது . 
( vi } மதில் அணைகளின் முக்கியக் 

முக்கியக் குறைபாடு அதற்குத் 
தேவையான மிகவும் திறம் பெற்ற உழைப்பு , கவனமற்ற வேலைப் 
பாடுகள் மிகவும் கொடிய சேதங்களை ஏற்படுத்த வாய்ப்புண்டு . 


7.14 . ( iv ) வளைவு அணைகளின் தகுதிகள் 


( i ) மிகவும் 

வலுவுள்ள மலைப்பாங்கான கரைகளை 
யுடைய பள்ளத்தாக்குகள் வளைவு அணைகளை அமைக்க மிகவும் 
உகந்தவிடம் . வளைவு பண்பின் ( archi action ) உதவியால் நீர் 
விசையின் பெரும்பகுதி கரைகளால் தாங்கப்படுவதால் படுகையில் 
விழும் நீர்விசையின் விளைவுகள் மிகவும் குறைவான தாகவுள்ளது . 
ஆகவே வளைவு அணைகளையமைக்க , ஈர்ப்புவகை அணைகளுக்குத் 
தேவையான அளவு பலமுள்ள படுகை அடித்தளம் தேவைப்படுவ 
தில்லை . 
( ii ) அகல - உயர விகிதம் ( width - height ratio ) 

அதிக 
மில்லாத பள்ளத்தாக்குகளில் இது முக்கியமாகக் கட்டப்படுகிறது . 

( iii ) முன் கூறப்பட்ட இருவிதிகளும் திருப்திப்படுத்தப் 
பட்டால் வளைவு அணைகள் கட்டச் செலவும் தேவையான 
கான்கிரீட்டும் , ஈர்ப்புவகை அணைகளைவிட மிகவும் கணிசமாகக் 
குறைகிறது . 


( iv ) ஈர்ப்பு அணைகளில் உள்ளது போல நீரின் மேல் தூக்கு 
விசைக்கு வளைவு அணைகளில் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப் 
படவேண்டுவதில்லை . 


9 


130 


நீர்ப்பாசனம் 


7-14 . ( v ) மண் , உதிரிப்பாறை அணைகளின் தகுதிகள் 


( i ) எந்தமாதிரியான அடித்தளத்திலும் மண் அணைகளை 
பாதுகாப்பான முறையில் வடிவமைக்க முடியும் . உதிரிப்பாறை 
அணைகளுக்கு மற்ற விரைப்பு அணைகளைப் போல செவ்விய 
தேவைகள் ( rigia requirements ) அதிகம் கிடையாது . 


( ) பலரகக் கட்டிடப் பொருள்கள் , திறமற்றவுழைப்பு 
ஆகியவைகளைக் கொண்டே வெகு விரைவில் உதிரிப்பாறை 
அணைகளைக் கட்டி முடிக்கலாம் . 


( ii ) தகுந்த கட்டிடப் பொருள்கள் மிகுதியாகக் கிடைக்கு 
மிடத்து இவ்வணைகளை சிக்கனமாகக் கட்டி முடிக்கலாம் . 


( iv ) ஒருவித சங்கடமுமின்றி பிற்காலத்தில் இவ்வணைகளின் 
உயரத்தை அதிகரிக்கமுடியும் . 


( - ) இதன் முக்கியக் குறை யென்னவெனில் , இவ்வணைகள் 
வெள்ளத்தினால் எளிதில் பாதிக்கப்படுவதால் , பராமரிப்புச் செலவு 
மிகவும் கூடுகிறது . வழிப்பான்களைத் தனியாக அமைக்க வேண்டிய 
கட்டாயம் ஏற்படுவதால் , அந்த அளவுக்கு அதிகச் செலவும் 
ஏற்படுகிறது . 


7.15 . ஈர்ப்பு வகை அணைகள் 


ஈர்ப்பு வகை அணைகளைத் தாக்கும் விசைகள் : 


( i ) bri 910F ( water thrust ) 
( ii ) மண் விசை ( earth pressure ) 
( iii ) பனிக்கட்டியின் விசை ( icc pressure ) 
( iv ) 

வெளிமண்டல அழுத்தம் ( atmospheric pressure ) 
( v ) பூகம்ப விசை ( carthquakc pressure )) 
( vi ) 

காற்று விசை ( wind forccs) 
( vii ) அலை விசை ( wavc force ) 
( viii ) அணையின் சொந்த எடை ( self weight ) 
( ix ) அடித்தளத்தின் எடை ( weight of foundation ) 

( x ) அடித்தளத்தின் எதிர் விசை ( reaction of foundation ) 
மேற்கூறியவற்றில் வெளிமண்டல அழுத்தம் , காற்று 

விசை 
ஆகியவை மிகச் சொற்பமான மதிப்புகள் கொண்டமையால் 


நீர் தேக்கிப் பணிகள் 


131 


அவற்றை நீக்கிவிடலாம் . பனிக்கட்டிகள் 

உண்டாவது 
நாட்டின் வெட்பதட்பநிலைக்குப் பொருந்தாத காரணத்தால் 
அவ்விசையைப் பற்றி இங்கு விவாதம் செய்வதற்கில்லை . 


நம் 


7-16 . நீர் விசை 


( 1 ) குத்து நிலைச்சுவர் ( vertical wall ) படம் 7-9 காண்க . 

நீர் விசையின் மதிப்பை நீர் நிலையில் ( hydrostatics ) சூத்திரங் 
களைக்கொண்டு கண்டுபிடிக்கலாம் . சில சூத்திரங்கள் சுருக்கமாகக் 
கீழே தரப்பட்டிருக்கின்றன . 


ய 


** 


--பா- 


/ h 


/ h / s 
L 


--- 


M 


படம் 7-9 


Th2 


நீர் விசை Fw 


M 


-- 


2 


( 7-3 ) 


இங்கு Fw = நீரின் கிடைநிலைவிசை ( 1 மீட்டர் நீளச் சுவருக்கு 
டன் மீ . ) 

1 = நீரின் அலகு நிறை ( unit weight or specific weight ) 
டன் / க . மீ . 
h - அணை அடிமட்டத்திலிருந்து நீர்மட்ட வுயரம் . 

h 
FW அடிமட்டத்திலிருந்து உயரத்தில் செயல்படும் . 


- 


3 


எனவே , Fw ன் திருப்புத்திறன் ( moment due to Fw ) 

Th3 
MW 


6 


( 7-4 ) 


( ii ) அணையின் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தில் ( zone ) நீரின் 
விசை . 


132 


நீர்ப்பாசனம் 


படம் 7-10இல் காட்டப்பட்டுள்ள ஒரு மண்டலத்தில் செயல் 
படும் நீர் அழுத்தத்தை , படத்தில் நிழற்கோடிட்டுக் காட்டப் 
பட்டுள்ளது . அதன் உரு சரிவகத்தைச் சார்ந்திருப்பதால் , நீரின் 
மொத்த விளைவு விசை சரிவகத்தின் பரப்பளவாகும் . இவ்விசை 
சரிவகத்தின் புவியீர்ப்பு மையத்தின் வழியே செயல்படும் . இவைகளை 
மனத்திற்கொண்டு கீழ்க்கண்ட சூத்திரங்களை அமைக்கலாம் . 

Fw = 1 ( hi -Fh + h ) h 

( 7-4 ) 


2 


( he + h ; ) ( li , --h ) 

2 
1 ( hga - h2 


( 7-5 ) 


-க 


2 


( 7-6 ) 


( குறிப்பு ( h , + h ) = he h = ( hg- hy ) 


Ini 


ha 


ஈ.1 


r ( h , + h ) 


படம் 7-10 . 


- 


w 


--- 


விசை செயற்படு புள்ளி 

( h , + 2hy } h 

( h , + h ; ) 
( iii ) சரிவுச் சுவரில் ஏற்படும் நீர் விசை . 

படம் 7.11 காண்க . 
அணையின் மேற்பக்கச் சுவர் சரிவாக இருக்கும் பொழுது நீர் 
விசையை கிடைநிலையிலும் , குத்து 

குத்து நிலையிலும் தனித்தனியே 
கண்டுபிடித்து அதன் விளைவு விசையைக் கண்டுபிடிக்கலாம் . 
படம் 7.11 இல் காட்டியுள்ளபடி அணையின் மீது செயற்படும் 
விசைகள் : 


நீர் தேக்கிப் பணிகள் 


133 


( a ) W1 = இதன் மதிப்பு , நீண்ட சதுரப்பகுதியில் உள்ள 
நீரின் நிறை இவ்விசை AA கோட்டிலிருந்து Y / 2 தூரத்தில் குத்து 
விசையாகச் செயல்படுகிறது . 


A 


- 


--- 


3 


A 


படம் 7-11 . 


( b ) Wz = இதன் மதிப்பு . முக்கோணப்பகுதியிலுள்ள நீரின் 
நிறை இதை AA கோட்டிலிருந்து Y / 3 தூரத்தில் 

தூரத்தில் குத்து 
விசையாகச் செயல்படுகிறது . 


The 


( c ) Fw இது கிடைநிலையில் தரைமட்டத்திலிருந்து h / 8 

2 
தூரத்தில் செயல்படுகிறது . 

மேற்கூறிய மூன்று விசைகளின் வெக்டர் கூட்டுத்தொகை 
( Vectarial addition ) விளைவு விசையின் மதிப்பைக் கொடுக்கும் . 
விளைவு விசையை வரைபடமுறை (graphical method ) மூலமும் 
கண்டுபிடிக்கலாம் . 

( iv ) கீழ்முக நீர் விசை ( down stream tail water ) வால் நீர் 
விசையைப் படம் 7-12இல் விளக்கப்பட்டுள்ளது . 

Fw = கிடைநிலை நீர் விசை 


1 


rh2 


- 
பா 


- 


2 


( 7-8 ) 


W3 = முக்கோணப் பாகத்திலுள்ள நீரின் நிறை இவ்விசை 
முக்கோணப்பகுதியின் புவியீர்ப்பு மையத்தின் வழியே செயல் 
படுகிறது . 


134 


நீர்ப்பாசனம் 


Fw , W , ஆகியவற்றின் விளைவு விசையை கணித முறையிலோ , 
வரைபட முறையிலோ கணக்கிட முடியும் . 


fw 


Ws 


படம் 7.12 . 


7.17 . மேல் தூக்கு விசை ( Uplift force ) 

நீர் , அணையின் ஊடேயும் அல்லது அதன் அடித்தளத்தி 
னூடேயும் கசிந்து செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய மேல் 
நோக்கு விசை ( upward force ) , மேல் தூக்கு விசை எனப்படும் . 
மேல் தூக்கு விசை , அதன்மேலுள்ள அணையின் நிறையைக் குறைக்க 
வல்லது . மேல் தூக்கு விசையை விளைவிக்கும் நீர் கீழ்க்கண்ட 
இடங்களில் கசிந்து செல்வதால் இவ்விசையை ஏற்படுத்துகிறது . 

( i ) அணையிலுள்ள ( சிறு ) நுண்ணிய ஓட்டைகள் ( pores ) . 


( ii ) அடித்தளத்திலுள்ள ஓட்டைகள் அல்லது வெடிப்புகள் . 


( iii ) சரியாக இணைக்கப்படாத அடித்தளம் . 


( iv ) கட்டிடவமைப்பிலுள்ள இணைப்புகள் 

( construction 
joints ) . 

எந்த ஓரிடத்திலும் நீர்விசை இருபாகங்களைக் கொண்டுள்ளது . 


( 1 ) அந்த இடத்திலுள்ள நீர்நிலையியல் அழுத்தம் , 
( 2 ) நீர்நிலையியல் 

அழுத்தம் 

செயல்படக்கூடிய 
பரப்பளவின் ஒரு விழுக்காடு . ( : ( % unit area , C ) . 


அலகுப் 


மொத்த நீர் மேல் நோக்கு விசை மேற்கூறிய இரண்டு 
காரணிகளையும் பொருத்துள்ளது . 


நீர் தேக்கிப் பணிகள் 


135 


7-18 . கற்பித நீர் நிலையியல் அழுத்தம் ( Hypothetical hydrostatic 

pressure ) 

படம் 7.13 இல் காட்டியுள்ளது போல் ஓர் அணையின் 
அமைப்பை தற்கோள் கொண்டு , அந்த அணை அடித்தளத்திலிருந்து 
சிறிதளவு உயர்த்தி நிறுத்தப்படுவதாக வைத்துக்கொள்வோம் . 
அவ்வமயம் , நீர் மேற்பக்கத்திலிருந்து கீழ்ப்பக்கத்திற்கு ஒரு 
பாய்வை ஏற்படுத்தும் . இப்பாய்வு அப்போது குழாய்ப்பாய்வு 
விதிகளுக்கு ( conditions of pipe flon ) உட்பட்டதாகவிருக்கும் . 
இந்நிலையில் நீரின் அழுத்தம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது 
போலாகும் . நடைமுறையில் இவ்வாறான அழுத்தம் உண்டாவ 
தில்லை . 


h , 


T 


டி 


xhg 


படம் 7-13 . 


7.19 . எளிய குறிக்கோள் வகை ( Simple ideal case ) 

இவ்வகையில் அணையை நீர்க்கசிவில்லாத நேரான .அடிமட்டத் 
தைக் கொண்டதாயும் ( non porous straight base , ) சமபடித்தான , 
சமவியல் புடைய எல்லையற்ற ஆழமும் அகலமும் கொண்ட அடித் 
தளத்தின் மீது ( homogeneous , isotropic foundation of unlimited 
depth and nor } zantai extent ) அமைந்ததாகவும் தற்கோள் 
கொள்ள வேண்டும் . இவ்வகை அமைப்பில் அடித்தளத்தின் 
நீர்க்கசிவை கணிதமூலம் பகுப்பாய்வு செய்ய இயலும் . இம் 
முறையை நீர் வலை - ஆய்வு ( flow - net analysis ) முறை என்பர் . 
இம்முறையின் மூலம் அளவெடுக்கப்பட்ட ‘ நீர் மேல் தூக்குவிசை 
படம் 7-14இல் காட்டப்பட்டுள்ளது . 


136 


நீர்ப்பாசனம் 


7-20 . எளிய நடைமுறை வகை ( Simple practical case ) 

குறிக்கோள் வகையில் உள்ள தற்கோள் நடைமுறைக்குப் 
புறம்பானவை என்று கருதப்படுவதால் அதன் மூலம் கிடைக்கப் 


பக 


யா 


xhi2 


Yh , 


படம் 7. 14 . 


பெற்ற நீர் மேல் தூக்கு அழுத்தத்தை படம் 7-14 இல் காட்டி 
யுள்ளபடி தோராயமாக மாற்றியமைத்து நடைமுறைக்கு 
உபயோகித்துக் கொள்ளலாம் . 
படம் 7-14 இல் 

7-14இல் காட்டியுள்ள புள்ளியிட்ட கோடு கணி 
முறையில் கணக்கிட்ட முடிவைத் தோராயப்படுத்தி 

நடை 
முறைக்கு உபயோகப்படுத்தும் முடிவைக் காட்டுகிறது . 
முறையினால் , விசையின் மொத்த மதிப்பு மாறாவிட்டாலும்கூட 
விசை செயல்படும் புள்ளி சிறிது இடம் பெயர்ந்து விடுவதை 
எளிதில் அறியலாம் . 


இம் 


7-21 . மேல் தூக்கு அழுத்தத்தைக் கட்டுப்படுத்துதல் 


மேல் தூக்கு விசையைக் கட்டுப்படுத்தும் வகையில் பொதுவாக 
கீழ்க்கண்ட இரு வழிகளைக் கடைப்பிடிக்கலாம் : 

( i ) ஒரு வெட்டுச் சுவரை அணையின் அடிப்பாகத்திலிருந்து 
அடித்தளத்தில் சிறிது ஆழத்திற்கு அமைத்தல் . 

( ii ) வடிகால் சுரங்கங்கள் அல்லது பாதைகளை அமைத்தல் 
( drainage gallery ) . 

இவைகளை அமைப்பதால் அடித்தளம் மூலம் கசியும் நீரின் 
அளவைக் 

குறைக்கவும் , நீர் வெட்டுச்சுவரின் கீழ்ப் பக்கத்தி 
லுள்ள நீர் அழுத்தத்தை விடுவிக்கவும் முடிகிறது . 
7.15 இல் , வெட்டுச்சுவர் , வடிகால் வழி ஆகியவற்றின் விளைவுகள் 
தெளிவாகக் காட்டப்பட்டுள்ளன . 


நீர் தேக்கிப் பணிகள் 


137 


7-22 . மேல் தூக்குப் பரப்புகள் ( Uplift areas ) 

மேல் தூக்கு விசை செயற்படும் பரப்புகளை மேல் தூக்குப் 
பரப்புகள் எனக் கூறுவர் . மொத்த மேல் தூக்கு விசையின் 


- 


h , 


+ , 


5 


படம் 7-15 . 
1. கற்பித வகை விசை 
2. வெட்டுச் சுவர் மாத்திரம் 
3. வெட்டுச் சுவர் - வடிகால் அறை ஆகிய அமைப்புகளுக்கு 

வடிகால் அறை 
5. வெட்டுச் சுவர் 


அது 


மேல் தூக்கு அழுத்தத்தையும் 

செயற்படும் 
பரப்பளவையும் பொருத்துள்ளது என மேலே கூறினோம் . கற்பித 
வகையில் நீர் மேல் தூக்கு அழுத்தம் அணையின் அடிப்பாகம் 
முழுவதிலும் செயல்படுகிறது . ஆனால் நடைமுறையில் அணைகள் 
அடித்தளத்தின் 

அமைக்கப்படும் போது அடித்தளப் 
பொருள்களும் அணைப்பாகத்திலுள்ள பொருள்களும் கட்டிறக்க 
மாக நீர் கசியா வண்ணம் சில இடங்களில் இணைவதால் மேல் 
நோக்கு அழுத்தம் அடிப்பாகத்தின் ஒரு விழுக்காட்டில் தான் 
செயல்படக்கூடும் என முடிவு கட்டவேண்டியுள்ளது . இவ்விழுக் 
காட்டை C எனக் கொள்ளலாம் . கெட்டிப்பாறைகளாலான 
அடித்தளங்களுக்கு ( ன் மதிப்பு 33 முதல் 66 விழுக்காடு வரை 
மாறுபடுகிறது . ஆ கி னுடம் 

வடிவமைப்பதிலும் , விசைகளைக் 
கணிப்பதிலும் தகுந்த பாதுகாப்புக் கோரி டன் மதிப்பை ஒன்று 
என்றே கொள்ளலாம் என்று வடிவமைப்பு அணை அமைக்கும் 
நிபுணர்கள் கூறியுள்ளனர் . 


138 


நீர்ப்பாசனம் 


7-23 . மேல் தூக்கு விசையைக் கணக்கிடுதல் 
படம் 7.16 இல் காட்டியுள்ள 

அணைக்குக் கீழ்க்கண்ட 
சூத்திரத்தின் மூலம் விசையின் மதிப்பைக் கணக்கிடலாம் . 


F. = C7 [ h , + ! ( hy -ha) ] A 


( 7-9 ) 


இங்கு F. = மேல் தூக்கு விசை , டன் 
C = அடிப்பாகத்தில் நீர் மேல் தூக்கு அழுத்தம் செயல் 

படும் பரப்பளவின் மொத்தப்பரப்பளவில் விகிதம் 
t = நிகர நீர்மட்ட வித்தியாசத்தின் ( h - h , ) விகிதம் . 


குறிப்பு : வெட்டுச்சுவர் , வடிகால் வழிகள் ஆகியவற்றை 
அமைப்பதால் நீர் அழுத்தம் குறைபடுகிறது . ஆகவே உண்மையில் 
செயல்படும் நீர் அழுத்தத்தை நிகர நீர் மட்ட வித்தியாசத்தில் 
ஒரு பகுதியாகக் கொள்ளலாம் . இந்த விகிதத்தை ( எனக் 
கொள்ளலாம் . 

மீன் மதிப்பு பொதுவாக 0.50 முதல் 0.75 வரை வேறுபடுகிறது . 


h , 


hg 


- 


* ( h ,-h ,) 8 


xh , 


xh , ) 


படம் 7.16 . 


7-24 . மண் , வண்டல் விசைகள் ( Earth & Silt pressure ) 


அணைகட்டி முடிந்த பிறகு ஆற்றில் கொண்டு வரப்படும் 
வண்டல் மண் படிவினால் , அணையின் மேற்புறத்தில் மண் , வண்டல் 


நீர் தேக்கிப் பணிகள் 


139 


ஆகியவை சேர்க்கப்படுகிறது . இவற்றினால் அணையின் மீது செயல் 
படும் 

மண் விசையைக் கீழ்க்கண்ட சூத்திரத்தின் மூலம் 
கணக்கிடலாம் 


F ; 


h ( 1 -- sins 
2 1 + sit 


( 7.10 ) 


இங்கு F , = மண்விசை 
7 ; = வண்டல் அல்லது மண்ணின் அலகு நிறை காற்றில் 

அல்லது மூழ்கு நிலையில் ( சந்தர்ப்பத்தைப் பொருத்து ) 
h = வண்டலின் ஆழம் ( படம் 7.17 காண்க ) . 
p = வண்டலின் உள் உராய்வு கோணம் ( angle of 

internal friction ) 


h 


Ps 


h 


படம் 7-17 . மண்விசை . 


விசையின் திசை கிடை நிலையாகத் தற்கோள் கொள்ள 
வேண்டும் . படத்தில் நிழற்கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ள பரப்பள 
வுக்குப் பொருந்தும் விசையை குத்து நிலையில் செயற்படுவதாகக் 
கொண்டு இவ்விசையை மற்ற குத்து நிலை விசைகளுடன் சேர்த்துக் 
கொள்ளலாம் . 

மூழ்கு நிலை அலகுநிறையை , ( submerged unit weight ) 
கீழ்க்கண்ட சூத்திரம் மூலம் கணக்கிடலாம் . 
7 ; = 1- ( 1 - K ) 

( 7.11 } 
7 ; = மூழ்கு நிலையில் மண்ணின் அலகு நிறை 
7,1 = உலர்ந்த நிலையில் மண்ணின் அலகு நிறை 
T = நீரின் அலகு நிறை 
K = வெற்றிட விழுக்காடு ( percentage of voids ) . 


நீர்ப்பாசனம் 


140 


திடத்துகள்களின் வீத எடைமானம் அல்லது ஒப்படர்த்தி 
தெரியுமிடத்து , கீழ்க்கண்ட சூத்திரத்தை உபயோகிக்கலாம் . 


7 : = 71 


( A - 1 ) 

A 


) 


( 7-12 ) 


.. 


இங்கு A என்பது மண்ணின் ஒப்படர்த்தி . 


வண்டல் 


என் மதிப்பை , மணல் , சரளை , களி 

அல்லது 
எதுவாயினும் பொதுவாக 30 ° எனக் கொள்ளலாம் . 


7-25 . அலை விசை ( Wave force ) 


அலையின் மேற்பகுதிகள் நீர்ப்பரப்பில் உண்டாகும் அலையின் 
தாக்குதலுக்கு உள்ளாகும் அலையின் பரிமாணமும் , விசையும் , 
நீர்ப்பரப்பின் விரிவையும் ( extent ) , காற்றின் வேகத்தையும் மற்ற 
சில காரணிகளையும் பொருத்துள்ளன . 

அலையின் உயரத்தை மாலிடர் - ஸ்டீவன்ஸன் ( Molitor . 
Stevenson formula ) சூத்திரம் கொண்டு கணக்கிட முடியும் . 


மாலிடர் - ஸ்டீவன் ஸன் சூத்திரம் ( படம் 7-18 காண்க ) . 


hw = 0 0322\ VF + 0• 763 -0• 2714 F 


( 7-13 ) 


இங்கு hw = அலையின் உயரம் ( மீட்டர் ) 

V = காற்றின் வேகம் ( கி . மீட்டர் /மணி ) . 

F -- ஃபெட்ச் ( Fetch ) ( கி . மீ . ) 
( குறிப்பு : ஃபெட்ச் என்பது அணையிலிருந்து நீர்த்தேக்கத்தி 
லுள்ள நீர்ப்பரப்பின் மறுகோடிக்குள்ள அதிகபட்ச நேர் கோட்டுத் 
தூரம் ) ஃபெட்சின் நீளம் 32 கி . மீ . அதிகமாகவுள்ள நீர்த்தேக் 
கங்களில் மேற்கூறப்பட்ட சூத்திரம் பின்கண்டவாறு மாறுபடு 


கிறது . 


h . = 0• 0322 V.F 


( 7.14 ) 


அலை , அணைடன் மேற்பக்கச் சுவரை அணுகும்போது உடைந்து 
( breaks ) அலையின் தடைப்பட்ட உயரம் ( obst ucted crest ) 
சுமாராக , சாதாரண தடைபடாத அலை உயரத்தைவிட அதில் , 
பங்கு கூடுதலாகிறது . இதனால் உண்டாகும் விசையையும் அழுத்தங் 
களையும் படம் 7.18 இல் காட்டப்பட்டுள்ளது . அலையானால் 


நீர் தேக்கிப் பணிகள் 


141 


உண்டாகும் அதிகபட்ச அழுத்தம் அசைவற்ற நீர்மட்டத்திலிருந்து 
( still water level ) | hw உயரத்தில் உண்டாகிறது . 


ஆகவே அலைவிசை fw = 1 } hw X2400 hyx } 


( 7.15 ) 


Fw = FX2400 x hu ? 


= 2000 h 3 கி . கி . 


( 7-16 ) 


or Fw = 2h2 டன்கள் 


Fw ன் செயற்படுபுள்ளி 
3 hw உயரத்தில் உள்ளது . 


அசைவற்ற 


நீர்மட்டத்திலிருந்து 


th 


* 


ப 


--- 


F 


ghw 


the 


the 


* he 


Yhwil 


Shw 


--243hw 

- 
( 2400 hw ) 


படம் 7-18 . 1. அலையின் தடைப்பட்ட உச்சி 

2. அலை அழுத்தக்கோடு 
3. அலையின் தடைபடாத உச்சி 
4. தேக்கமட்டம் ( அசைவற்ற நீர் மட்டம் ) 


7-26 . பூகம்ப விசை ( Earthquake forcc ) 


பூகம்பத்தினால் அதிர்வு ஏற்படும் இடங்களிலுள்ள பூமியின் 
எல்லாப் பொருள்கள் மீதும் ஒரு முடுக்கம் ( acceleration ) 
ஏற்படுகிறது . நியூட்டன் விதிப்படி ( Newton s law ) ( அதாவது 
பொருண்மை X முடுக்கம் = விசை ) . அப்பொருள்களின் மீது ஒரு 
விசை செயல்படுகிறது . இவ்விசையை பூகம்பவிசை என்கிறோம் . 
அணையிலும் , நீர்த்தேக்கத்திலும் பூகம்பம் ஏற்பட நேரிடின் , 
அணையின்மீதும் நீரின்மீதும் இவ்விசை செயல்படும் . 


14.2 


நீர்ப்பாசனம் 


இவ்விசை அணையின்மீது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைக் 
வனிப்போம் . 


( i ) அணை : F = அணையின் பொருண்மை X பூகம்ப முடுக்கம் 

( Fe = Mass X acceleration ) 


x cg = « w 


( 7.17 ) 


இங்கு F = பூகம்ப விசை 


அணையின் நிறை 
g = புவியீர்ப்பு முடுக்கம் 
= புவியீர்ப்பு முடுக்கத்தில் பூகம்பமுடுக்கத்தின் விகிதம் 


இவ்விசை பொதுவாக கிடைநிலையில் செயல்படுவதாகத் 
தற்கோள் கொள்ளப்படுகிறது . மற்றும் , இவ்விசை அணையின் 
புவியீர்ப்பு கேந்திரம் ( centre of gravity ) வழியே செயல்படுகிறது 
என்றும் கொள்ளப்படும் . விசையின் திசையை நீர் நிறைந்துள்ள 
போது மேற்புறத்தை நோக்கி செயல்படுவதாகவும் , நீர் வற்றி 
யுள்ளபோது கீழ்புறத்தை நோக்கி செயல்படுவதாகவும் 
கொள்ள வேண்டும் . ( உண்மையில் பூகம்பவிசை எந்தத்திசையிலும் 
செயல்படலாம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது . ) 


இவ்விசை செயல்படும் போது அணையில் ஓர் அலைவை 
( oscilation ) ஏற்படுத்துகிறது . இவ்வலையின் அதிர்வெண்ணும் 
( frequcncy ) அணையின் சுய அலைவின் அதிர்வெண்ணும் ( natural 
frequency of oscilation ) ஒன்றுபடின் ஓர் ஒருங்கு இயைவை 
( resonance ) ஏற்படுத்தக்கூடும் . இத்தகைய ஒருங்கு இயைவு 
அணைக்குப் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தக் கூடும் . ஆனால் , 
சாதாரண உயரமுள்ள அணைகளுக்கு தொடர்வடுக்கம் அல்லது 
ஒருங்கு இயைவைப்பற்றிய கவலை வேண்டுவதில்லை . ஏனெனில் 
ஒருங்கு இயைவு , அலைவின் காலம் 1 செகண்டிற்கு மேல் இருந்தா 
லன்றி சேதத்தை உண்டாக்குவதில்லை . பெரும்பாலான 
அணைகளுக்கு அலைவின் காலம் 

அலைவின் காலம் 1 செகண்டிற்கு மிகவும் குறை 
வாகவே உள்ளன . கான்கிரீட் ஈர்ப்புவகை அணைகளின் அலைவு 
காலத்தைக் கீழ்க்கண்டவாறு அறியலாம் . 


( தற்கோள் குறிப்பு : அணை செங்கோண முக்கோண வடிவம் , 
நீர்வற்றிய நிலை ) . 


நீர் தேக்கிப் பணிகள் 


143 


வெஸ்டர்கார்டின் ( Westerguard ) சூத்திரம் 

1.2 
610 ] 


--- 


( 7-18 ) 


இங்கு t = அணையின் அலைவு காலம் ( செ . ) 

h = அணையின் உயரம் ( மீ . ) 

] = அணையின் அடிப்பாகத்தின் நீளம் 
( 1 ) பூகம்பத்தினால் உண்டாகும் நீரின் கூடுதல் விசை : 

படம் 7.19 இல் காட்டியுள்ளது போல பூகம்பத்தினால் அழுத் 
தம் ஏற்படுகிறது . நீர் அழுத்த உரு , பரவளைவை ( Parabola ) ஒத் 
திருப்பதால் கீழ்க்கண்ட சூத்திரங்களைக் கொண்டு கூடுதல் விசை 
யைக் கணக்கிடலாம் . 


M 


- - - - - 


h 


E. 


5 


* 


7-19 . பூகம்ப நீர் விசை . 1 , பரவளைவு 


P. == C..avh.y 

( 7-19 ) 
இங்கு P. என்பது நீர்மட்டத்தின் கீழ் y மீட்டரில் உண்டான 
அழுத்தம் . 

h = நீர் ஆழம் 
C. = பூகம்பக்குணகம் ( earthquakc co - cfficient ) 
Ps = Caa.vb.h = Cx.h 

( 7-20 ) 
இங்கு P. = அணை அடிப்பாகத்தில் உள்ள அழுத்தம் . 
இதே போல நீரின் கூடுதலான விசைகளையும் கணக்கிடலாம் . 


F . = ? c . Y < h.y 
F. = # c , che 


( 7-21 ) 
( 7-22 ) 


*** 


144 


நீர்ப்பாசனம் 


இங்கு F , Feo என்பவை y ஆழத்திலும் h ஆழத்திலும் உள்ள 
மண்டலங்களின் மொத்த விசை . 
x = 2h . 

( 7.23 ) 
இங்கு x , என்பது - ஆழத்திற்குப் பொருந்தும் விசையின் 
செயற்படு புள்ளியின் மட்டம் . ( தரையிலிருந்து ) 
ஆகவே தரைமட்டத்தில் உண்டாகும் திருப்புத்திறன் 
Fe.x = + Cen.h3 

( 7-24 ) 


51 


C. 


( 7.25 ) 


11-072("132 ) 


hX3.28 \ 2 

1000 


இங்கு 1 , என்பது பூகம்பத்தின் அலைவு காலம் ( செ . ) 
7-27 . கல் அணையின் நிறை ( Weight of masonry ) 
தற்போதுள்ள கட்டிட வேலை 

அமைப்புக்கும் செயல் 
முறைக்கும் ஒப்பு , கான்கிரீட்டின் வடிவமைப்பு நிறையை 
( design weight ) 2400 கி . கி.க. மீ . எனக் கொள்ளலாம் . 


4 


7-28 . அடித்தளத்தின் நிறை ( Weight of foundation ) 

அணையை அடித்தளத்துடன் எஃகுக் கம்பிகளைக் கொண்டு 
( steel cables ) நங்கூரம் செய்யப்படும் ( anchorage ) இடங்களில் 
மட்டும் இவ்விசையைக் கணக்கிட வேண்டும் . நங்கூரம் அமைக்க 
வு தவும் . கம்பிகளில் உண்டாகும் இழுவிசையை ( tensile force ) 
அடித்தளத்தின் நிறை என்கிறோம் . 
7-29 , அடித்தளத்தின் மேல்நோக்கு எதிர்விசை ( Vertical reaction 

of foundation )) 


அடித்தளத்தின் எதிர் விசை அடித்தளத்தின் தன்மையையும் 
அணையின் தன்மையையும் பொருத்துள்ளது . 

அணையும் அடித்தளமும் மீள் இயல்புடையதாயிருந்தால் 
( clastic ) அடித்தளத்தின் எதிர்விசையை முற்றிலும் ச 

சரியாகக் 
கணக்கிடுவது பற்றி இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை . 
நிறை விரைப்பான ( perfect rigid ) அணை மீள் இயல்புடைய 
தளத்தில் அமைவதாகக் கொண்டால் , தளத்தில் உண்டாகும் 
எதிர் விசையின் உருவை படம் 7.20 இல் காட்டப்பட்டுள்ளது . 
இது அணையின் மீது செயற்படும் விசைகளின் மொத்த வளைவு 


1 


நீர் தேக்கிப் பணிகள் 


145 


விசையின் ( total resultant force ) மையவகற்சியினால் ( eccentri 
city ) உண்டாகிறது . எனவே நிலையியக்கவியல் ( mechanics ) 
சூத்திரங்களைக் கொண்டே எதிர் 

விசையின் வேறுபாடுகளைக் 
கண்டுபிடிக்க இயலும் . படம் 7-20இல் காட்டியபடி அடித்தளம் 


1 


பாக 
-யாக 


+ 


- 


P 


1 


R 


படம் 7-20 . 


( b ) 

படம் 7-21 . 
( 1 ) , ( 2 ) ஆகிய இடங்களில் வெட்டுப் பெறாமல் இருந்தால் ,, 
அடித்தளத்தின் தகவு ( deformation ) மற்றச் சுற்றுப்புறங்களிலும் 
பரவக்கூடும் . இதன் விளைவாக எதிர் விசையின் அழுத்த வேறு 
பாடுகள் படம் 7-21a இல் புள்ளிக் கோடிட்ட வகையில் இருக்கும் . 
ஆனால் , அணையை நிறைவிரைப்பாகத் தற்கோள் கொள்வது அவ் 
வளவு சரியல்ல . எனவே , எதிர்விசை அணையில் சிறிதளவு தகவிழுவை 
ஏற்படுத்தலாம் ( strain ) . மற்ற எல்லாக் காரணிகளும் சமமாக 
இருக்கையில் , தகவிழுவை , எங்கு தகைவு கூடுதலாக இருக்குமோ , 
அங்கு கூடுதலாக உள்ளது . இதன் விளைவாக , முடிவான அழுத்த 
வேறுபாடு படம் 7-215இல் நிழற் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ள 
படி மாறுபடுகிறது . 
7-30 . ஈர்ப்புவகை அணைகளின் நிலைப்புத்தன்மைக்கு வேண்டிய 


காரணிகள் 


இவ்வகை அணைகள் சேதமடைவதற்கு முக்கிய காரணங்கள் : 

( 1 ) அடித்தளத்தில் அல்லது அடித்தளத்தின் மேல் அல்லது 
அடித்தளத்தின் கீழ் உள்ள கிடைநிலையிலுள்ள அல்லது கிட்டத் 


10 


146 


நீர்ப்பாசனம் 


தட்ட கிடைநிலையிலுள்ள இணைப்பில் ( scam ) அல்லது பாறைச் 
சந்திப்புகளில் அணை நழுவுதல் ( slides ) . 


( 2 ) அணையின் அடி மட்டத்தில் , அல்லது அணையில் அல்லது 
அடிமட்டத்தின் கீழிலோ உள்ள கிடைநிலை இணைப்பில் ( joints ) 
ஒருக்களித்தல் அல்லது கவிழ்தல் ( overturning ) . மேற்கூறிய 
சேதங்களைத் தவிர்க்கும் வகையில் வடிவமைக்கும்பொழுது கீழ்க் 
கண்ட விதிகளைக் கவனத்திற் கொள்ள வேண்டும் . 


விதி 1. எந்த வகைப்பளு செயற்படினும் , அணையின் எந்த 
இணைப்பிலும் இழுவிசை ( tension ) ஏற்படக் கூடாது . நீண்ட 
சதுர இணைப்புகளைக் கொண்ட அணைகளில் நீர் நிறைந்துள்ள 
போதோ ( dam whea full ) அல்லது வற்றியுள்ள போதோ ( dam 
when empty ) , அணையின் மீது செயற்படும் எல்லாவித விசைகளின் 
மொத்த விளைவு விசையின் செயற்படு புள்ளி ( point of application ) 
அணை பின் எந்தக் கிடை நிலை இணைப்பிலும் உள்ள முழு அகலத் 
தில் நடு மூன்றிலொரு பகுதிக்குள் ( within the middle third ) விழு 
மாயின் இவ்விதி முற்றிலும் கடைப்பிடிக்கப்படுகிறது . 

விதி 2. அணை பின்மீது செயற்படும் மொத்த குத்துநிலை 
விசைக்கும் ( total verticle foice ) மொத்த விளைவு விசைக்கும் 
( total resultant force ) உள்ள இடைக்கோணம் 5 வின் , இருக்கை 
( Tangcnt ) , அதே இணைப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ள உள் உராய்வு 
குணகம் ( lo - efficient of internal friction ) , ப , க்குக் குறைந்த 
தாக இருக்க வேண்டும் . 


அதாவது 


= Tan e < L 


.. 


( 7-26 ) 


TF 


கிடைநிலை விசைகளின் கூட்டு மதிப்பு 
Y WT குத்து நிலை விசைகளின் கூட்டு மதிப்பு 
H = உள் உராய்வு குணகம் 
பன் மதிப்பு = சரளைக்கு 0.5 

மணலுக்கு 0.4 

களி மண்ணிற்கு 0.3 
விதி 3. அணையின் எந்த இணைப்பிலும் உள்ள நழுவலுக்கு 
எதிரான உராய்வுத் தடை ( frictional resistancc to sliding ) யின் 
மதிப்பும் , அந்த இணைப்பின் இறுதி வெட்டு விசை ( ultimate shea 
ring strength ) யின் மதிப்பும் சேர்ந்த கூட்டுத்தொகை அந்த 


நீர் தேக்கிப் பணிகள் 


147 


இணைப்பில் எல்லாவிதமான செயற்படு பளுவின் கிடைநிலை விசை 
களின் மொத்த மதிப்பைவிட ஒரு பாதுகாப்பான இடைவெளி 
( safe margin ) கொண்டு கூடுதலாக இருக்க வேண்டும் . 

u - W + A. r . S. 
அதாவது - F < 

( 7-27 ) 
S 


இங்கு 


- 


உள் உராய்வு குணகம் 


இணைப்பில் சராசரி வெட்டுத் தகைவுக்கும் உச்ச அளவு 
வெட்டுத் தகைவுக்கும் உள்ள விகிதம் ( ratio of average shear 
stress to the maximum shear stress ) , 


Sa 


= அலகு வெட்டு விசை ( unit shearing strength ) 

பாதுகாப்புக் காரணி ( factor of safety ) 


S 


-- 


விதி 4. விதிக்கப்பட்டுள்ள மதிப்புகளுக்குக் கூடுதல் இல்லா 
மல் , அணையிலும் , அடித்தளத்திலும் அலகு சரிவான நெருக்குத் 
தகைவு அல்லது முதல் தகைவு ( unit inclined compressive stress 
or p ! incipal stress ) இருக்க வேண்டும் . 
7-31 . குறு அணையின் தொடக்கப் புறஉரு 

( Elementary pro 
file of a low daix:) 

ஒன்றாம் விதியைக் கடைப்பிடிக்கும் வகையில் அமைக்கப்படும் 
ஒரு சிக்கனமான அணையை ‘ குறு அணை என்பர் . இதன் புறஉரு 


h 


2 


D 


. 


C 


B 


6 
% 


W 


படம் 7-22 . அணையின் தொடக்கப் புற உரு . 


148 


நீர்ப்பாசனம் 


செங்கோண முக்கோண வடிவத்தைக் கொண்டுள்ளது . நீர்மட் 
டம் படம் 7-22இல் காட்டியுள்ளபடி முக்கோண உச்சி மட்டத்தில் 
உள்ளது . இவ்வடிவில் சிறிது மாற்றம் அளித்து செயல் முறையில் 
வடிவமைக்கிறார்கள். 


ஒரு மீட்டர் நீளத்திற்குக் கணக்கெடுத்தால் அணையின் சொந்த 


7. S. bh 


நிறை , W 


X 1 


( 7-28 ) 


2 


இங்கு 1 = நீரின் அலகுநிறை 

S அணையின் வீத எடைமானம் 
b அடிப்பாகத்தின் அகலம் 
h அணையின் உயரம் 


- 


Yh2 


நீர் விசை, F = 


... 


( 7-29 ) 


2 


* 1 


( குறிப்பு : மற்ற எல்லா விசைகளும் கணக்கில் கொண்டுவரப் 
படுவதில்லை ) 

W , F இன் விளைவு விசை , புள்ளி F இன் வழியே செல்வதாகக் 
கொள்வோம் . F , BC இன் நடு மூன்றிலொரு பகுதியின் கீழ்க் 
கோடியில் விதி ( 1 ) இன்படி விழ வேண்டும் . 


EF F 
எனவே 

DEW 


( 7-30 ) 


7.2 


b 
th 


* 


Sbh 
2 


--- 


ப 


2 


( 7-31 ) 


சுருக்கின் D3 


- 


S 


( 7.32 ) 


h 


அல்லது ம் 


...... 


IS 


( 7-33) 


S இன் மதிப்பை 2.25 எனக் கொண்டால் , 

S = 1.5 
ஃ b = h 

( 7-34 ) 
அதாவது குறு அணையின் படுகைமட்ட அகலம் அணையின் உயரத் 
தில் பங்கு உடையதாக இருக்க வேண்டும் . 

விளைவு விசை F இல் செயல்படும்பொழுது அடிமட்டத்தில் 
அணையின் கீழ்க்கோடியில் உண்டாகும் எதிர்விசை அழுத்தம் அடித் 


நீர் தேக்கிப் பணிகள் 


149 


தளத்திலுள்ள சராசரி அழுத்தத்தைப்போல் இருமடங்கு இருக் 
கும் . படம் 7-23 இல் காண்க . 


| 


& 


2w 


படம் 7-23 . 


W 


சராசரி அழுத்தம் 


( 7-35 ) 


bx1 


b 


2W 


கீழ்முனையில் அழுத்தம் , = Pb 


--- 


( 7-36 ) 


ஆனால் 


W 


bh . - . S. 

2 


( 7-37 ) 


கீழ்முனை அழுத்தம் , P 


2 W 
b 


2bhys 

2b 


= h r s ... 


( 7-38 ) 


எனவே கீழ்முனையிலுள்ள முதல் தகைவு ( principal stress ) 

P = p Secr a 

--hrs Sec x 
hrs ( 1 + tana c ) 


( 7-39 ) 


hrs ( 1+ ) 


1 


ba 
ஆனால் சூத்திரம் ( 7-32 ) இன் படி 

h2 


பா 


- 


எனவே p = h [ S ( 1 + 


r s ( 1 +1 ) 


= h r ( 1 + S ) 


( 7.40 ) 


7. 


150 


நீர்ப்பாசனம் 


> 


சாதாரணமாக கல் அல்லது கான்கிரீட் அணைகளுக்கு விதிக் 
கப்பட்டுள்ள அதிகபட்ச அலகு சரிவான நெருக்கு விசை அல்லது 
முதல் தகைவின் மதிப்பு 175 டன் / ச . மீ . 


டன் 
அதாவது p == 175 

ச . மீ . 


எனவே 175 = hx1 ( 1 + 2.25 ) 


- 


சுருக்கின் h 


- 


175 
3.25 


-- 


54 மீட்டர் 


( 7-41 ) 


குறு அணையின் எல்லை உயரம் ( limiting height , 54 மீ . எனக் 
கொள்ளப்படுகிறது . 


7.32 . அணையின் செயல்முறை மேல்மட்ட அமைப்புகள் ( Practical 

crest details ) 

அணையின் மேல்மட்டத்தை நீர்த்தேக்கத்தில் மிதந்துவரும் 
மிதவைப் பொருள்கள் மோதும்போது உண்டாகும் அதிர்வைத் 
தாங்குவதற்காகவும் , அழகிற்காகவும் , அணையின் மீது 
பாதையை அமைப்பதற்கும் , மற்றும் சில காரணங்களுக்காகவும் 
ஒரு கணிசமான கனத்தை உடையதாய் அமைக்க வேண்டும் . சில 
எல்கைக்குட்பட்டு , மேற்கூறிய காரணங்களுக்காக அதிகமாக உப 
யோகப்படுத்தப்படும் கான்கிரீட்டின் , எடை , அணையின் மொத்த 
எடையைக் கூட்டுவதைக் காட்டிலும் பெரும்பாலான சந்தர்ப்பங் 
களில் அதைக் குறைக்கவே செய்கிறது . 


A 


படம் 7-24 . X- கட்டின்மை இடைவெளித் தூரம் 


படம் 7-24 இல் மூன்று விதமான அமைப்புகள் காட்டப்பட் 
டுள்ளன . மேல் மட்டத்தில் சேர்க்கப்படும் கூடுதலான கான்கிரீட் 


நீர் தேக்கிப் பணிகள் 


151 


டின் அளவு , அணையின் அடிபாகங்களில் எவ்வாறு கான்கிரீட்டின் 
அளவைக் குறைபடச் செய்கிறது என்பது நன்கு விளங்கும் . 


அணையின் மேல் மட்ட அகலத்தை , சிக்கன முறையில் , அணை 
யின் உயரத்தில் 14 விழுக்காடாக அமைக்கலாம் . நீர் மட்டத்திற் 
கும் அணையின் மேல் மட்டத்திற்குமுள்ள இடைவெளியை . கட் 
டின்மை இடைவெளி என்பர் ( frec board ) . இவ்விடை 
வெளியை அணையின் உயரத்தில் 3 அல்லது 4 விழுக்காடாகக் 
கொள்ள வேண்டும் . 


7-33 . அணையை மண்டலங்களாகப் ( Zones ) பிரித்தல் 

அணையை இருவிதமாக வடிவமைக்கலாம் . முதல் முறையில் 
அணையை ஒரு மொத்தமான உருவாகக்கொண்டு அதன் மீது செயல் 
படும் எல்லா விசைகளையும் ஒட்டு மொத்தமாகக் கணக்கிட்டு வடி 
வமைக்கப்படுகிறது . இதனை ஒருபடி ( single step method ) வடி 
வமைப்பு முறை என்பர் . 

இம்முறையில் வடிவமைக்கப்படும் அணை சிக்கனமான தாக 
இராது . ஆகவே அணையைப் பல மண்டலங்களாக ஒவ்வொரு 
மண்டலத்தையும் தனித்தனியே வடிவமைக்கலாம் . இம்முறை 
யில் வடிவமைக்கப்படும் அணை சிக்கனமானது . இம்முறையை 
‘ மண்டலமுறை வடிவமைப்பு என்பர் ( zonal method design ) . 

மேற்கூறிய இரண்டாவது முறையில் , அணை ! தேவையான 
மண்டலங்களாகப் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலமும் ஏதே 
னும் ஒரு விதியையோ அல்லது பல விதிகளையோ கடைப்பிடிக்கும் 
வகையில் வடிவமைக்கப்படுகிறது . 


கல் அணைகளைப் பொதுவாக மேற்பாய்வுப் பகுதி ( over flow 
section ) , மேற்பாய்வில்லாப் பகுதி ( non overflow section ) எனப் 
பிரிக்கலாம் . 


7.34 , மேற்பாய்வில்லாப் பகுதியில் மண்டலங்கள் 

படம் 7.25 இல் மேற்பாய்வில்லாப் பகுதியும் அதன் மண்டலங் 
களும் காட்டப்பட்டுள்ளன . 

1 ஆவது மண்டலம் : நீர் மட்டத்திற்கு மேலுள்ள பகுதி . 

2 ஆவது மண்டலம் : இம் மண்டலம் 1 ஆவது மண்டலத்தின் 
கீழ்ப் பகுதியில் ஆரம்பிக்கிறது . இம்மண்டலத்தில் அணையின் மேற் 
புறமும் கீழ்ப்புறமுமுள்ள சுவர்ப் பரப்புகள் குத்து நிலையிலுள்ளன . 


152 


நீர்ப்பாசனம் 


நீர் நிறைந்துள்ள போதும் , நீர் வற்றியுள்ளபோதும் மொத்த விளைவு 
விசையின் செயற்படு புள்ளி மண்டல அடிப்பாகத்தின் அகலத்தில் 
நடு மூன்றிலொரு பகுதிக்குள்ளாகவே உள்ளது . நீர் நிறைந்துள்ள 
போது விளைவு விசையின் செயற்படு புள்ளி நடு பகுதியின் கீழ் 
முனையில் விழும்போது இரண்டாவது மண்டலத்தின் அடிப்பகுதி 
நிர்ணயமாகிறது . 


3 ஆவது மண்டலம் : அணையின் கீழ்ப்பக்கச் சரிவு இம்மண்ட 
லத்தில் விதி ஒன்றிற்கேற்ப ஒரு சரிவைக்கொண்டுள்ளது . மேற்பக்கச் 
சரிவு இன்னும் குத்து நிலையில் இம்மண்டலத்தில் அடிப்பாகம்வரை 

இம்மண்டலத்தின் கீழ்ப் பகுதி நீர் வற்றியுள்ள போது , 
மொத்த விளைவு விசையின் செயற்படு புள்ளி அடிப்பாகத்தின் நடு 
| பகுதியின் கீழ் முனையில் விழும் பொழுது நிர்ணயிக்கப்படுகிறது . 


உள்ளது . 


3 


1 


பயங uratha 


-யாயாயகா 


--W 


படபட 


I 


- 


--பாச 


9 


v 


1 


- 


க 


S 


-வட 


- 


P 


R 


15 


படம் 7-25 . 
மேற்பாய்வில்லா அணையில் மண்டலங்கள் 

I , II.II. மண்டலங்கள் 
P = நடு மூன்றில் ஒன்று பகுதியின் மேற்புற எல்கை 
S = நடு மூன்றில் ஒன்று பகுதியின் கீழ்ப்புற எல்கை 
Q = நீர் வற்றிய நிலையில் மொத்த விசைக்கோடு 
R == நீர் நிறைந்துள்ள நிலையில் மொத்த விசைக்கோடு 


4 ஆவது மண்டலம் : விதி ஒன்றிற்கேற்ப , இம்மண்டலத்தில் 
கீழ்ச் சரிவும் மேற்சரிவும் அமைக்கப்படுகின்றன . கீழ் முனையில் 
உண்டாகும் முதல் தகைவின் எல்கை மதிப்பைக் ( limiting value ) 


நீர் தேக்கிப் பணிகள் 


153 


கொண்டு , இம்மண்டலத்தின் கீழ்ப்பகுதி விதி 4 க்கு ஏற்ப நிர்ணயிக் 
கப்படுகிறது . 

5 ஆவது மண்டலம் : நீர் நிறைந்துள்ளபோது இம்மண்டலத் 
தில் மொத்த விளைவு விசையின் செயற்படு புள்ளி நடு பாகத்திற் 
குள்ளாகவே விழுகிறது . ஆனால் நீர் வற்றிய நிலையில் இச்செயற்படு 
புள்ளி நடு : பாகத்தின் மேல் முனையிலேயே விழுகிறது . இம் 
மண்டல 

டலத்தின் அடிப்பாகத்தை நீர் வற்றியுள்ளபோது மேல் முனை 
யிலும் முதல் தகைவின் எல்கை மதிப்பு அடையும்போது நிர்ணய 
மாகிறது . 

6 ஆவது மண்டலம் : இம்மண்டலத்தில் நீர் வற்றிய நிலையிலும் 
நீர் நிறைந்த நிலை.பிலும் விளைவு விசையின் செயற்படு புள்ளிகள் 
நடு பாகத்திற்குள்ளாகவே விழுகின்றன, 
7.35 . மேற்பாய்வுள்ள பகுதியில் மண்டலங்கள் 

படம் 7-26 இல் மேற்பாய்வுள்ள பகுதியும் , மண்டலங்களும் 
காட்டப்பட்டுள்ளன . இம்மண்டலங்கள் கீழ்க்கண்ட முறையில் 
பிரிக்கப்படுகின்றன . 


- 


Ia 


IS 


FIIS||2l| 


R 


படம் 7.26 . 
மேற்பாய்வுள்ள பகுதியில் மண்டலங்கள் 
P = நடு மூன்றில் உள்ள பகுதியின் மேற்புற எல் கை 

கீழ்ப்புற எல்கை 
Q = நீர் வற்றிய நிலையில் மொத்த விசைக்கோடு 
R = நீர் நிறைந்த நிலையில் மொத்த விசைக்கோடு 


S = நடு 


1 ஆவது மண்டலம் : 1 ஆவது விதி மீறப்படுகிறது . செயல்முறை 
யில் இம்மண்டலத்தில் அது கடைப்பிடிக்க முடியாதது . 

எனவே 
தக்க எஃகுக் கம்பிகளைக்கொண்டு , அணையில் ஏற்படும் இழுவிசை 


154 


நீர்ப்பாசனம் 


யைத் தாங்கச் செய்யவேண்டும் . ஏனெனில் , முதல்விதி மீறப்பட் 
டால் அணையில் இழுவிசை உண்டாகிறது . கீழ்ப்பக்கச் சரிவு 
அணையின் மீது பாயும் நீர்த் தாரையின் ( nappr ) அடிப்பாக உரு 
விற்கேற்ப அமைக்கப்படுகிறது . மேற்பக்கச் சுவர் . குத்து நிலையி 
லுள்ளது . விதி -1 கடைப்பிடிக்கப்பட இயலும் மட்டத்தை இம் 
மண்டலத்தின் அடிமட்டமாக நிர்ணயிக்க வேண்டும் . 


1 - A மண்டலம் : இவ்வணைப் பகுதியின் மேல் மட்டத்தில் 
2 ஆவது விதியும் மீறப்படுகிறது . ஆகவே , இப்பகுதியின் நிலைப்புத் 
தன்மை விதி மூன்றிற்கேற்ப வெட்டு விசையைப் ( shearing resis 
lance ) பொருத்துள்ளது . இந்நிலை , மண்டலம் ஒன்றுக்கும் கீழே 
யுள்ள மட்டத்திலும் இருக்கக்கூடும் . எனவே , விதி ஒன்றுக்குக் 
கட்டுப்பட்டு , ஆனால் விதி 2 க்குக் கட்டுப்படாமல் உள்ள அணை 
மண்டலத்தை மண்டலம் 1 - A என்று கூறப்படுகிறது . ( குறிப்பு : 
மண்டலம் 1 இல் விதி -1 , விதி -2 ஆகிய இரண்டு விதிகளும் மீறப் 
படுகின்றன . ) 

மண்டலம் 2 : மண்டலம் 1.A க்கு உடனடியாகவுள்ள கீழ் மட் 
டங்களில் விதிகள் 1 உம் , 2 உம் கடைப்பிடிக்கப்படுகின்றன . இவ் 
விடங்களில் மேற்பக்கச் சரிவு குத்து நிலையிலும் கீழ்ப்பக்கச் சரிவு 
நீர்த்தாரையை யொட்டியும் உள்ளன . ஆனால் , கீழேயுள்ள ஏதே 
னும் ஒரு மட்டத்தில் நீர் நிறைந்துள்ள நிலையில் விளைவு விசையின் 
செயற்படு புள்ளி நடு ! பகுதியின் கீழ் முனையில் விழும் . இம்மட் 
டம் 2 ஆவது மண்டலத்தின் அடிப்பாகத்தைக் குறிக்கிறது . 

மண்டலங்கள் 3 முதல் 6 வரை மேற்பாய்வில்லாப் பகுதி 
களுக்கு உண்டானவை போலவே யுள்ளன . 


7.36 . கான்கிரீட் அணைகளில் வெடிப்புகள் ( Gracking ) ஏற்படுவ 

தைக் கட்டுப்படுத்தல் 


M 


கான்கிரீட் அணைகளில் கீழ்க்கண்ட இரு முக்கிய காரணங்களி 
னால் வெடிப்புகள் ஏற்படுகின்றன . 

1. கான்கிரீட் கெட்டிப்படும்பொழுது சுருங்குதல் ( shrinkage ) 
2. வெப்பத் தகைவுகள் ( temperature stresscs ) 

சிமெண்டு கெட்டிப்படும் பொழுது அதிக அளவு வெப்பம் 
வெளிப்படுகிறது . இவ்வெப்பம் நீர்ச்சேர்க்கை வெப்பம் ( heat of 
hydration ) எனப்படும் . இவ்வெப்பத்தினால் அணை.பின் நடுப்பகுதி 
யின் வெப்பம் ( temperaturc ) உயருகிறது . ஆனால் அணையின் 
வெளிப்புறப் பகுதிகளின் வெப்பம் வெளிமண்டல வெப்பத்தை 


நீர் தேக்கிப் பணிகள் 


155 


ஒத்துள்ளது . இவ்வித வெப்ப வேறுபாடுகளால் அணையில் வெப் 
பத் தகைவுகள் (temperature stresses ) ஏற்பட்டு , வெடிப்புகள் ஏற் 
படுகின்றன . 

கீழ்க்கண்ட முறைகளை அனுசரித்து அணைகளில் 
வெடிப்புகள் ஏற்படுவதைக் கட்டுப்படுத்த இயலும் . 

1. அணையின் பலத்திற்கு ஏற்றவாறு குறைந்த அளவு விழுக் 
காடு சிமெண்டை உபயோகித்தல் . 


2. தக்க இடை வெளிகளில் சுருங்கிணைப்புகளை ( contraction 
joints ) அமைத்தல் . 

3. அணையை சிறிது சிறிதாக உயர்த்துதல் . 

4. அணையைப் பகுதிகளாக ( blocks ) ப் பிரித்து ஒரு பகுதியை 
உயர்த்தும் காலத்திற்கும் , பக்கப் பகுதியை உயர்த்தும் காலத்திற் 
கும் தகுந்த இடைவெளி கொடுத்தல் . 

5. அணையினுள் வெப்பம் உயர்வதைத் தடுக்கும் வகையில் 
கான்கிரீட்டை குளிர வைத்து உபயோகித்தல் அல்லது குளிர்ப் 
பதனக் குழாய்களை அணையினூடே அமைத்து குளிர்ந்த நீரை 
அவற்றில் செலுத்துதல் . 

கான்கிரீட்டின் சுருங்குத் தன்மையும் , நீர்ச் சேர்க்கை வெப்ப 
மும் கான்கிரீட்டிலுள்ள சிமெண்டின் விழுக்காட்டைப் பொறுத் 
துள்ளது . மேலும் , தேவையான சிமெண்டு விழுக்காடு , உபயோ 
கப்படுத்தப்படும் பெரிய அளவு கற்களையும் , கற்களின் தரப்படுத் 
தலையும் ( gradation ) பொறுத்துள்ளது . ஆகவே , தகுந்த முறை 
யில் கான்கிரீட் கலவையைத் தரப்படுத்திக் கலப்பதன் மூலம் 
கான்கிரீட்டிலுள்ள சிமெண்டு விழுக்காட்டைக் 

கணிசமாகக் 
குறைக்க முடியும் . 


சுருங்கிணைப்புகளைச் சாதாரணமாக 10 மீ . முதல் 25 மீ . 
டை வெளிகளில் அமைக்கலாம் . இடைவெளியை சராசரியாக 
15 மீ . இடைவெளிகளில் அமைக்கலாம் . 


இவ்விணைப்புகள் குத்துநிலை இணைப்புகள் ( vertical joints ) ,, 
கிடைநிலை இணைப்புகள் ( horizantal joints ) என இருவகைப்படும் . 
குத்து நிலை இணைப்புகள் அணையைப் பல பகுதிகளாகப் பிரிக் 


கின்றன . 


கிடை நிலை இணைப்புகள் அணையின் அச்சுக்கு இணையாகவும் , 
செங்குத்தாகவும் அமைக்கப்படுகின்றன . இவற்றை முறையே 
நெட்டாங்கிணைப்புகள் ( longitudunal joints ) , குறுக்கிணைப்புகள்: 


156 


நீர்ப்பாசனம் 


பின்னுமாக 


( transverse joints ) எனலாம் . குறுக்கிணைப்புகள் பொதுவாகத் 
தொடர்ச்சியாக அமைக்கப்படுகின்றன . சில பொறியியல் வல்லு 
னர்கள் இணைப்பான்களை ( keys ) இவ்விணைப்புகளில் பொருத்துகின் 
றனர் . சிலர் பொருத்துவதில்லை . அச்சுக்கு இணையாகவுள்ள இணைப் 
புகள் சாதாரணமாக தொடர்ச்சியற்று முன்னும் 
( staggerica ) அமைக்கப்படுகின்றன . குத்து நிலை வெட்டுத் தகைவு 
களை ( vertical shearing stresscs ) அணையின் குறுக்கு வாட்டில் தக்க 
முறையில் செலுத்த ( transmit ) இயலுமாறு இணைப்பான்களை 
யமைக்க வேண்டும் . இவ்விணைப்பான்கள் ரம்பத்திலுள்ள பற் 
போன்ற அமைப்பில் ( saw tooth shape ) கிடைநிலையில் அமைக்கப் 
பட வேண்டும் . கான்கிரீட் சுருங்கிய பிறகு அணை அச்சுக்கு இணை 
யாகவுள்ள நெட்டாங்கிணைப்புகளில் உண்டாகும் இடைவெளி 
களை கான்கிரீட்டில் முன்கூட்டியே பதிக்கப்பட்ட குழாய்கள் மூலம் 
சிமெண்டுப் பாலை ( grout ) ச் செலுத்தி அடைக்க வேண்டும் . 


குறுக்கிணைப்புகளிலும் இவ்வாறே சிமெண்டுப் 

பாலைச் 
செலுத்தி இடைவெளிகளை யடைக்கலாம் . குறுக்கிணைப்புகளின் 
வழியே நீர்க்கசியாவண்ணம் , நீர் அடைப்பான்களைப் ( water seals ) 
பொருத்த வேண்டும் . நீர் அடைப்பான்களை , நன்றாகக் காய்ச்சிய 
பின் குளிர வைக்கப்பட்ட ( annealed ) த் தாமிரத் 
கொண்டு அமைக்கலாம் . 


தகடுகளைக் 


படம் 7.27 இல் பலவித இணைப்புகளையும் , படம் 7-28 இல் நீர் 
அடைப்பான்களையும் காணலாம் . 


A. 


2 


படம் 7.27 . 

அமைப்பு இணைப்புகள் 
1. அணையின் கிடைநிலைப்படம் 
2. நெடுக்கை இணைப்புகள் 

குறுக்கிணைப்புகள் 
4. அணையின் மேல்மட்டப் பாதை 


3 


நீர் தேக்கிப் பணிகள் 


157 ) 


ஒரே தடவையில் தொடர்ச்சியாக அணையின் ஒரு பகுதியை 
உயர்த்தப்படும் தூரத்தை உயர்வு (lift ) என்பர் . சிக்கனம் , 
அணைகட்டுவதற்குள்ள வசதிகள் , அணை பினுள் உண்டாகும் 


படம் 7-28 . நீர் அடைப்பிகள் 


வெப்பத்தகைவுகள் ஆகியவற்றைப் பொருத்து இவ்வுயர்வை 
நிர்ணயிக்க வேண்டும் . ஒவ்வொரு உயர்விலும் , கிடை நிலையில் 
ஒரு அமைப்பிணைப்பை construction joint ) ஏற்படுத்த வேண்டும் . 
இவ்விணைப்புகளைக் காற்று மணல் ஆகியவற்றின் விசைப்பாய்வின் 
மூலம் ( sand blast ) நன்றாகச் சுத்தப்படுத்தி , அதன்மேல் சிமெண்டுப் 
பாலை மெழுகிய பின் தான் மறுபடி கான்கிரீட் கலவையைக் 
கொட்டி மற்றொரு உயர்வை ஆரம்பிக்க வேண்டும் . ஆதலால் , 
ஒவ்வொரு கிடைநிலை அமைப்பிணைப்பிலும் , தாமதமும் , செலவும் 
அதிகரிப்பதைக் காணலாம் . மாறாக அமைப்பிணைப்புகளைக் குறைக் 
கும் 
ம் வகையில் , உயர்வை அதிகமாக்கினால் அதிக உயரமுள்ளதும் 
அதிக பலமுள்ளதுமான அமைப்புச் சட்டப்படல்கள் (form work ) 
தேவைப்படுகின்றன . ஆகவே , மேற்சொன்ன காரணங்களைக் 
கவனத்திற் கொண்டு ‘உயர்வை நிர்ணயிக்க வேண்டும் . சாதாரண 
மாக உயர்வை 1.75 மீட்டராக சமீப காலங்களில் கொள் 
கின்றனர் . 

கான்கிரீட்டைக் கலப்பதற்கு முன் நீரையும் , சிமெண்டு , கற்கள் , 
மணல் ஆகியவற்றை குளிர்ப்பதன அறையில் குளிரவைத்துப் பின் 
கலக்கலாம் . இவ்வாறு குளிரவைக்கப்பட்ட கான்கிரீட்டை உப 
யோகிப்பதால் , வெளி மண்டல வெப்பத்திற்கும் அதிகமாகிக் 
கான்கிரீட்டின் வெப்பமுயர்வது தடுக்கப்படுகிறது . ஆனால் நம் 
நாட்டில் இம்முறை இன்னும் பின்பற்றப்படுவதில்லை . சாத்திய 


158 


நீர்ப்பாசனம் 


அணைகளில் 


மானதும் இல்லை . இம்முறை சுமாரான உயரமுள்ள அணைக்குப் 
போதுமானதாக 

உள்ளது . 

மிகவும் பெரிய 
சுமார் 10 மீட்டர் இடைவெளிகளில் குழாய்களைப் பொருத்தி அக் 
குழாய்களினூடே குளிர்ந்த நீரைச் செலுத்தி வெப்ப உயர்வை 
தடுக்கலாம் . 


7-37 . அணைகளில் வடி கால் சுரங்கங்களை அமைத்தல் ( Drainage 

galleries ) 


எல்லா முக்கியமான அணைகளிலும் வடிகால் சுரங்கங்கள் 
அமைக்கப்படுகின்றன . இவ்வறைகள் அணை அச்சுக்கு இணையாக 
நீளவாட்டிலும் , குறுக்காகவும் வெவ்வேறு உயரங்களில் அமைக்கப் 
படுகின்றன . வெவ்வேறு மட்டங்களி 

வெவ்வேறு மட்டங்களிலுள்ள சுரங்கங்கள் சரிவான 
பாதைகளினால் இணைக்கப்படுகின்றன . சில சந்தர்ப்பங்களில் 
இவ்வறைகள் குத்து நிலையிலுள்ள பாதைகளால் இணைக்கப்பட்டு , 
அவற்றில் ஏறி இறங்க வசதியாக லிப்டுக்களோ , மாடிப்படிகளோ 
அமைக்கப்பட்டிருக்கின்றன . 


இச்சுரங்கங்கள் கீழ்க்கண்ட ஒன்று அல்லது பல சாதனைகளைப் 
பெறும் வகையில் அமைக்கப்படுகின்றன. 


1. அடித்தளத்திலிருந்து அல்லது அணையின் மேற்புறத்தி 
லிருந்து கசியும் நீரைச் சேகரித்து வடியச் செய்தல் . அடித்தளத்தி 
லுள்ள நீர் , அணைகட்டும் பொழுதே அடித்தளத்திலிருந்து வடிகால் 
சுரங்கம் வரை பொருத்தப்பட்டுள்ள குழாய்கள் மூலமாக வடிகால் 
அறைக்கு வந்து சேருகிறது . 

2. அடித்தளத்திலுள்ள வெடிப்புகளை நிரப்பும் வகையில் 
சிமெண்டுப்பாலை உட்செலுத்துவதற்காகவும் அடித்தளத்தில் 
ஓட்டை போடுவதற்காகவும் இச்சுரங்கங்கள் 2 

-தயுனறன . 
3. அணையின் உட்புறங்களைச் சோதித்துப்பார்க்கவும் 
ச் 
சுரங்கங்கள் உதவுகின்றன . 

4. இச்சுரங்கங்கள் வெவ்வேறு மட்டங்களில் இணைந்திருப் 
பதால் , அணையின் அடிப்பாகங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் 
குழாய்களையும் , மற்ற இயந்திரப் பொறிகளையும் இயக்க உதவும் 
வகையில் போக்குவரத்துப் பாதையாக உதவுகின்றன. 

5. அணைகட்டி முடிந்த பிறகு , நீர் தேக்கும்போதும் நீர் 
வடியும் போதும் எப்படி செயல்படுகிற தென்றறிய பலவித 
அளவை மானிகள் அணையின் பல பகுதிகளில் தக்கவாறு அமைக்கப் 


நீர் தேக்கிப் பணிகள் 


159 


படுகின்றன . அழுத்தம் இழுவை கணக்கிடுதல் , அணை செங்குத்தி 
லிருந்து விலகும் அளவு கண்டுபிடித்தல் , அடித்தளத்திலிருந்து 
மேல் நோக்கி செயல்படும் தூக்கு விசையின் அளவை மானிகளைக் 
கொண்டு அளத்தல் . இவைகளில் சில . இவ்வளவை மானிகளின் 
அளவுப்பலகைகள் வடிகால் சுரங்கத்தில் அமைக்கப்பட்டு 
அவைகளையறிய சுரங்கப்பாதை உபயோகமாகிறது . 
படம் 7.29 இல் வடிகால் சுரங்க அமைப்புகள் காட்டப்பட்டுள்ளன . 


4 


3 


5 


6 


படம் 7-29 . வடிகால் சுரங்க அமைப்புகள் 
1. அணையின் மேல் மட்டம் 
2. சோதனை அறைகள் 
3. அடித்தள அறைகள் 
+ . அணையின் நடு அச்சு 
5. வடிகால் சுரங்க அறைகள் 

6. அணையின் நெடுக்கை வெட்டுத்தோற்றம் 
7-38 . தக்க அடித்தளத்தைத் தயார் செய்தல் ) ( Foundation treat 

ment ) 

தக்க அடித்தளத்தைக் கீழ்க்கண்ட முறையில் தயார் செய்ய 
வேண்டும் . 

1 , தக்க மேற்தளம் தயாரித்தல் ( surface preparation ) . 

2. அடித்தளத்தில் சிமெண்டுப்பால் பாய்ச்சுதல் ( foundation 
grouting ) .. 
7.39 . தக்க மேற்தளம் தயாரித்தல் 

முதலில் தரை மேல்மட்டத்திலுள்ள புல் , பூண்டு , செடி 
கொடிகள் , உதிரி மணல் , பாறைகளை , கெட்டிப்பாறைத் தென் 


நீர்ப்பாசனம் 


160 


படும் வரை நீக்கிவிட வேண்டும் . இவ்வாறு அகற்றும் பொழுது 
அடித்தளத்திலுள்ள பாறைக்குச் சேதம் ஏதும் ஏற்படாவண்ணம் 
கவனமாக இருக்கவேண்டும் . பிறகு , படி போன்ற அமைப்பில் 
கெட்டிப் பாறையை வெட்டிவிட வேண்டும் . இவ்வாறு செய்வ 
தால் அணை நகருவதை எதிர்க்கும் விசை தளத்திற்குக் கூடுதலாகக் 
கிடைக்கிறது . கான்கிரீட்டைக் கொட்டுவதற்குச் சிறிது முன்பாக 
இவ்வாறு அமைக்கப்பட்ட தளத்தை மிகவும் சுத்தமாகக் கழுவி 

வேண்டும் . 


விட 


7-40 , அடித்தளத்தில் சிமெண்டுப்பால் பாய்ச்சுதல் 

அடித்தளத்தில் தகுந்த இடை வெளிகளில் துளைகளிட்டு , 
அத்துளைகளில் சிமெண்டுப்பாலை (சிமெண்டும் தண்ணீரும் கலந்த 
கலவை ) ஒரு விசையுடன் செலுத்தவேண்டும் . இவ்வாறு செலுத் 
தப்படும் சிமெண்டுப்பால் கெட்டிப்பட்டு , ஒரு திரை போன்று 
அமைந்து , அடித்தளத்திலுள்ள நீர்க்கசிவைக் கட்டுப்படுத்துகிறது . 
இதனால் மேல் நோக்கு விசையும் குறைபடுகின்றது . மேலும் அடித் 
தளங்களிலுள்ள விரிசல்கள் , மற்றும் பலவீனமான 

டங்கள் 
அடைபட்டு பலப்பட்டு விடுகின்றன . 
அடித்தளத்தில் 

சிமெண்டுப்பால் பாய்ச்சுவதை ரண்டு 
கட்டங்களில் செய்கிறார்கள் . 
1. தாழழுத்தத்துடன் பால் பாய்ச்சுதல் 

பாய்ச்சுதல் ( low pressure 
grouting ) . 

2. உயரழுத்தத்துடன் பால் பாய்ச்சுதல் ( high pressure 
grouting ) . 


தாழழுத்தத்துடன் 

பால் பாய்ச்சுதல் : கான்கிரீட்டைப் 
போடுவதற்கு முன்பாகவே அணையில் மேற்புறப் பகுதிகளில் சுமார் 
6 மீட்டர் முதல் 25 மீ . வரையுள்ள இடைவெளிகளில் சுமார் 6 மீ . 
முதல் 15 மீ . வரை ஆழமுள்ள துளைகளிட்டு , அத்துளைகளில் 
சிமெண்டுப் பாலைச் செலுத்தலாம் . இவ்வாறு பால் பாய்ச்சுவதால் 
அடித்தளத்திலுள்ள பாறைகள் கெட்டிப்படுவதுடன் , பின்னர் 
பாய்ச்சப்படும் சிமெண்டுப்பால் எங்கும் வெளியேறா வண்ணம் 
தடை செய்யும் வகையில் ஒரு வெட்டுச்சுவர் போன்ற அமைப்பும் 
ஏற்படுகிறது . 


7.41 . உயரழுத்தத்துடன் பால் பாய்ச்சுதல் 

இப்பாயச்சு தலுக்கு ஒரு கூடுதலான ஆழத்திற்குத் துளைகளை 
3 அல்லது 5 மீ . இடை வெளிகளிலிட்டு அடித்தளப்பாறைகளைத் 


161 


நீர் தேக்கிப் பணிகள் 


தகர்க்கா வண்ணம் எவ்வளவு கூடுதலான விசையில் இத்துளைகளில் 
சிமெண்டுப் பாலைப் பாய்ச்ச முடியுமோ அந்த அளவு விசையில் 
பாலைப் பாய்ச்சலாம் . நீர் ஆழத்தில் 50 முதல் 40 விழுக்காடு 
வரை கெட்டியான அடித்தளங்களிலும் , 70 விழுக்காடு வரை 
இறுக்கமற்ற அடித்தளங்களிலும் துளைகளின் ஆழத்தை அமைக் 
கலாம் . 


11 


5 . 


வழிப்பிகள் 
( SPILLWAYS ) 


8.1 . 


அணையின் மேற்புறமுள்ள தேக்கம் அதன் முழு மட்டத்திற்கும் 
நிறைந்துள்ள நிலையில் , பின்னர் வரும் அபரிமித வெள்ள நீரை 
அணையின்மேல் வழிந்தோடச் 

செய்வதற்கு 

அமைக்கப்படும் 
பணியை வழிப்பிகள் என்கிறோம் இத்தகைய அதிகபட்ச வெள்ள 
நீரை கூடுமானவரை சரியாக மதிப்பிட வேண்டும் . மிகவும் 
கூடுதலாக மதிப்பிட்டால் அணையின் செலவு அதிகரிக்கும் . மிகக் 
குறைவாக மதிப்பிட்டால் மிக்கச் சேதமோ , உடைப்போ 
அணைக்கு நேரிடலாம் . 


நல்ல முறையில் வடிவமைத்த வழிப்பி கீழ்வரும் வகையில் 
செயல் படவேண்டும் . 


வீதம் 


( i ) அதிகபட்ச வெள்ளப்பாய்வு 

எவ்வளவென்று 
கணக்கிலெடுக்கப்பட்டதோ அவ்வெள்ளம் வரின் அணைக்கோ , 
அல்லது அங்கு தலைமைப்பணியில் 

கட்டுவிக்கப்பட்ட மற்ற 
பணிகளுக்கோ யாதொரு சேதமின்றி வழிப்பி வழியாகக் கடந்து 
செல்வதாக அமைய வேண்டும் . 


( ii ) நீர்த்தேக்கத்தின் சுற்றிலும் உள்ள மக்களுக்கும் 
அவர்களின் நில புலன்களுக்கும் சொத்துக்களுக்கும் யாதொரு 
சேதமும் ஏற்படக்கூடாது . 


( iii ) மொத்தத்தில் சிக்கனமான தாக 

அமையவேண்டும் . 
அதேசமயத்தில் அணைக்கு 

பாதுகாப்புப் பொறியாக 
எச்சமயத்திலும் தவறாத தாகவும் இருத்தல் வேண்டும் . 


வழிப்பிகள் 


163 


8-2 . வழிப்பி வடிவமைக்கத் தேவையான குறிப்புகள் 

( 1 ) வடிவமைப்பு வெள்ள நீர் வரை படம் ( design flood 
hydrograph ) . 


( 2 ) வழிப்பியின் உச்சி மட்டத்திற்கும் அதிக அளவு நீர் 
பாயும் போது உண்டாகும் நீர்த்தேக்கத்திலுள்ள அனுமதிக்கத் 
தகுந்த அதிகபட்ச நீர் மட்டத்திற்கும் உள்ள இடைவெளித் தூரம் . 

( 3 ) இவ்விடை வெளியில் சேமிக்கப்படும் நீரின் கொள்ளளவு . 


8-3 . வடிவமைப்பு வெள்ள நீர் வரை படம் ( Design flood hydro 

graph ) 

வடிகால் பரப்பில் ( drainage area ) நியாயமாக எதிர்பார்க்கப் 
படும் வெள்ள மழையின் ( storon rainfall ) கால அளவு , அதிக 
பட்ச வீதிம் ( duration and maximum rate of rain fall ) ஆகிய 
வற்றிற்குப் பொருத்தமான அலகு நீர் வரைப்படத்தை ( unit 
hydrograpb ) க் கொண்டு வடிவமைப்பு வெள்ள நீர் வரை படம் 
தயாரிக்கப்படுகிறது . நீர்த்தேக்கத்தின் , வெள்ளத்தை மிதப் 
படுத்தும் திறனைப் ( flood moderating capacitv ) பொருத்து 
வழிப்பி மீது உண்டாகும் அதிகபட்ச வெளிப்பாய்வு ( maximum 
outflow rate ) விகிதம் இருப்பதால் வெள்ள வரை படத்தின் 
கொள்ளளவும் அதிகபட்ச வெளிப் பாய்வு வீதமும் முக்கிய 


மானவை . 


8.4 . நீர்மட்டத்திற்கும் , வழிப்பியின் உச்சி மட்டத்திற்கும் உள்ள 

இடைவெளி 


வழிப்பியின் உச்சி மட்டத்திற்கும் நீர் மட்டத்திற்கும் இடை 
வெளி அதிகரிக்க அதிகரிக்க அந்த அளவுக்கு மேற்பாய்வற்ற 
அணையின் உயரத்தையும் அதிகரிக்க நேரிடும் . அந்த அளவுக்கு 
அணை கட்டச் செலவும் அதிகரிக்கும் . மாறாக , இந்த இடை வெளித் 
தூரம் குறைவாக இருப்பின் , வழிப்பியின் தேவையான நீளமும் , 
அந்த அளவுக்கு வழிப்பியின் கீழ்மட்டத்திலுள்ள நீர்ச் சக்தியைச் 
சிதறவிட்டுக் 

குறைக்கும் வகையில் அமைக்கப்படும் நீர்த் 
தொட்டியின் ( energy dissipating cistern ) அளவும் கூடுதலாகிறது . 
இவ்விரு ஒன்றுக் கொன்று மாறுபட்ட காரணிகளையும் நன்கு 
ஆராய்ந்து வழிப்பியை வடிவமைக்க வேண்டும் . இவ்விரு 
மட்டங்களின் இடைவெளித் தூரத்தில் சேமிக்கப்படும் நீரின் 
கொள்ளளவு , வெள்ளத்தை மிதப்படுத்தி வழிப்பியின் நீர் வெளி 
யேற்றும் சக்தியை ( spillway capacity ) நிர்ணயம் செய்யும் அதிக 


164 


நீர்ப்பாசனம் 


பட்ச பாய்வு வீதத்தைக் குறைக்கிறது . எனவே , வழிப்பியின் 
வெளியேற்றும் சக்தியை நிர்ணயிக்கும் காரணியாக வழிப்பியின் 
மேல்மட்டத்தில் சேமிக்கப்படும் நீரின் கொள்ளளவு செயற்படு 


கிறது . 


8-5 . 


வழிப்பியின் வகைகள் 
( 1 ) நியமமான மேல்மட்ட வழிப்பிகள் அல்லது ஓகீ வழிப்பிகள் 
( standard crest spillways or Ogee spillways ) , 

( 2 ) தடுப்பிகள் பொருத்தப்பட்ட ( மேல் மட்டத்தில்) 
வழிப்பிகள் ( spillways fitted with crest shutters ) . 


( 3 ) ஸைஃபன் வழிப்பிகள் ( Siphon spillways ) . 

( 4 ) சறுக்கு அல்லது தொட்டி வழிப்பிகள் ( chute or trought 
spill ways ) . 

( 5 ) பக்கக் கால்வாய் வழிப்பிகள் ( siac channel spillways ). 
( 6 ) குழாய் வழிப்பிகள் ( shaft spillways) . 


பொதுவாக 


8-6 . நியமமான மேல் மட்ட வழிப்பிகள் 

இவ்வகை வழிப்பிகளை ஓ W வழிப்பிகள் என்றும் , ‘ தடை 
யில்லா மேற்பாய்வு வழிப்பிகள் ( frec overfall spillways } 
என்றும் அழைப்பர் . 
கான்கிரீட் , கல் அணைகளில் 

இத்தகைய 
வழிப்பிகள் அமைக்கப்படுகின்றன. ஆற்றின் அகலம் , தேவையான 
வழிப்பி மேல்மட்ட நீளத்தை அமைக்கும் வகையில் 
உள்ள 
போதும் , ஆற்றின் படுகை , நீர்ச் சக்தியைச் செவ்வனே குறைக்கும் 
வகையில் நீர்த்தொட்டியைச் சிக்கனமாகக்கட்ட சதி பெற் 
றிருந்த போதும் , இவ்வகை வழிப்பிகள் அமைக்கப்படுகின்றன . 

கூறிய மேல்மட்டத்தைக் கொண்ட சிற்றணையின் ( sharp 
crested weil ) மீது வழிந்தோடும் நீர்த்தாரையின் ((nappe ) 
அடிப்பக்க வளைவை யொட்டி , இவ்வழிப்பிகளின் மேற்புறத்தளம் 
அமைக்கப்படுகிறது . படம் 8-1இல் இது விளக்கப்பட்டுள்ளது . 
இவ்வகைச் சிற்றணைக்கும் நீர்த்தாரையின் அடிப்பக்கத்திற்கும் 
உள்ள இடைவெளி கான்கிரீட்டால் நிரப்பப்படின் , ஒரு தரமான 
வழிப்பி உருப்பெறுகிறது . 

இவ்விதமாக அமைக்கப்படும் உருவை அறிமுறை அமைப்பு 
( tht ( rctical profile ) எனலாம் . நடைமுறையில் கணக்கெடுக்கப் 


வழிப்பிகள் 


165 


பட்ட புள்ளி விவரங்களைக் கொண்டு நீர்த்தாரையின் மேல்மட்ட , 


HT 


7 


3 


6 


2 


படம் 8-1 . கூரிய மேல் மட்டச் சிற்றணையின் தாரை 
1 : நீர் மட்டம் 2. கூரிய மேல் மட்டச் சிற்றணை 
3. கட்டிடத்தால் நிரப்பப்படும் பகுதி 
4. வழிப்பியின் மேல் மட்டம் 

5. தாரைபின் கீழ் வளைவு 
6. தாரையின் மேல் வளைவு 

7. தற்கோள் கொண்ட தகட்டின் மரிய மேல் முனை 
கீழ்மட்ட வளைவுகளின் அச்சுத் தூரங்கள் ( coordinates ) கீழ்க்கண்ட 
அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன . 

அட்டவணை 8.1 . 


y / H 


X 


H 


அடிமட்ட வளைவு 


மேல்மட்ட வளைவு 


0 • 126 


0.0 
0.1 
0 • 2 


0.036 
0007 
0.000 


0.3 


0.4 


0.6 


0 007 
0.063 
0.153 


0.8 


- 0.831 
-0.803 
-0 • 772 
-0.740 
--- 0-702 
-0.620 
--0 * 511 
--0 • 380 
-0.219 
-0.030 
+0.693 
+ 1 + 500 
+ 3 + 660 


1.0 


0 • 267 


--- 


0.410 


1 • 2 
1 4 


0.590 
1.310 


2.0 
2.5 


2.100 


3.0 


3.110 


166 


நீர்ப்பாசனம் 


H இன் மதிப்பு தோராயம் செய்யப்பட்டவுடன் Y , y ஆகிய 
வற்றின் மதிப்புகளை மேலே கண்ட அட்டவணையின் மூலம் 
கணக்கிடலாம் . 


வளைவு 


8-7 . மற்றவகை மேல்மட்ட உருவங்கள் 

படம் 8-2இல் மற்றவகை உருவங்கள் காட்டப்பட்டுள்ளன . 
மேற்பாய்வற்ற அணையின் உருவுக்கு , மேற்பாய்வு அணையின் மேற் 
தளம் பொருந்தாத சந்தர்ப்பங்களில் படத்தில் காட்டப்பட்டுள்ள 
உருவங்களை அமைக்கிறார்கள் . 

உதாரணமாக , மேற்பாய்வு அணையின் மேற்தள 
மேற்பாய்வற்ற அணையின் சரிவுத்தளத்தைக் கீழ்ப்புறத்தில் 
தாண்டி நிற்கும் பொழுது , நீர் பக்கவாட்டில் வழிந்தோடாமல் 
செய்ய , மேற்பாய்வற்ற அணையின் கனத்தை அதகரிக்க வேண்டி 
வரும் . அல்லது , தனியாகப் பக்கச் சுவர்களை எழுப்ப வேண்டி 
வரும் , இதனால் செலவு கூடுகிறது . இதைத் தவிர்க்கும் வழியில் , 
மேற்பாய்வு அணையின் 

உருவை மேற்பாய்வற்ற அணையின் 
கீழ்ப்புறச் சரிவை ஒத்து அமையும் வகையில் , சிறிது பின் புறமாகத் 
தள்ளி அமைத்து அணையின் அகலத்தை அதிகப்படுத்துவதைத் 
தவிர்க்கலாம் . 

படம் 8.3 இம்முறையை விளக்குகிறது . 


LAT 


b 


படம் 8-2 , 


படம் 8.3 . 


8-8 . தடுப்பிகள் பொருத்தப்பட்ட வழிப்பிகள் 

நீர்த்தேக்க மட்டத்தைத் தற்காலிகமாக உயர்த்தி அதன் 
மூலம் ஒரு கூடுதலான நீர்ச் சேமிப்பை அமைப்பதற்காகவும் , 
வெள்ளத்தை மிதப்படுத்தும் வகையிலும் , மேல் மட்டத்தில் 
தடுப்பிகளை அல்லது கதவுகளை அமைக்கலாம் . இதனால் வழிப்பியின் 


வழிப்பிகள் 


167 


உயரத்தை சிறிது குறைவாக அமைத்துக் கட்ட ஏதுவாகிறது . 
மேலும் அதிக வெள்ளப்பாய்வு நேரும் பொழுது இத்தடுப்பிகள் 
அகற்றப்படுவதால் வெள்ளம் வழிந்தோடும் பரப்பு அதிகரித்து 
பாயும் வீதமும் மிகக்கூடி வழிப்பி நல்ல முறையில் செயல்படும் . 
மொத்தத்தில் வழிப்பியின் நீளமும் குறைவாக அமையும் . 


8-8 . ( a ) நிலைத்த உருளை கொண்ட தடுப்பிகள் ( Fixed roller gates ) 

படம் 8-4 இல் காண்க . இம்முறையில் கதவின் இரு பக்கங் 
களிலும் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் எஃகு உருளைகளைப் 
பொருத்துகிறார்கள் . கதவின் இரு பக்கங்களிலும் உள்ள பாலந் 
தாங்கித் 

தூண்களில் ( bridge piers ) அமைக்கப்பட்ட வரிப் 
பள்ளங்களில் ( grooves ) இவ்வுருளைகள் தொட்டவாறு அமைக்கப் 
பட்டுள்ளன . தடுப்பிகளை எளிதில் உயர்த்தவும் , 

இறக்கவும் 
வகை செய்ய கதவின் மேற்புறத்திலிருந்து இணைக்கப்பட்டிருக்கும் 
தூக்கு சங்கிலிகளின் ( hoisting chains or cables ) மறுமுனையில் 
எதிர் எடைகளை ( counter weights ) இணைக்கலாம் . 


2 


3 


4 


a . 


படம் 8-4 . நிலைத்த உருளைத் தடுப்பி 
கிடை நிலைப்படம் b . முன் முகத்தோற்றம் 

C. பக்க 
வாட்டுத் தோற்றம் 1. நிலைத்த உருளை 2. தடுப்பி 

பாலந்தாங்கித் தூண் 4. தூக்குக் கம்பிச் சங்கிலி 


தீர்ப்பாசனம் 


168 


8-8 . ( b ) தன்வய உருளைத்தடுப்பிகள் அல்லது ஸ்டோனீ கதவுகள் 

( free roller gates or Stoney gates ) 

படம் 8-5இல் இவ்வகைத் தடுப்பியின் அமைப்பு காட்டப் 
பட்டுள்ளது . 

இத்தடுப்பிகளில் , உருளைகளை ஒன்றன்கீழ் ஒன்றாக ஒரு 

ளைத் தொட்டிலில் ( roller cradle ) அமைக்கிறார்கள் . 
தடுப்பிகளின் ஒவ்வொரு ஓரத்திலும் , ஒரு தொட்டிலை 
சங்கிலியில் கோர்த்து சங்கிலியின் மேல் முனையைக் கதவியங்கும் 
பாலத்தின் தளத்தினடியிலும் , கீழ்முனையைத் தடுப்பியின் மேல் 
மட்டத்திலும் இணைக்கிறார்கள் . தடுப்பி மேலும் கீழும் இயங்கும் 
பொழுது , தொட்டிலுள்ள உருளைகள் எப்பொழுதும் தடுப்பி 


2 


3 


4 


5 


H 


படம் 8-5 . தன் வய உருளைக்கதவு 
a . பக்கவாட்டுத் தோற்றம் b . கிடைநிலைப் படம் 
1. தூக்குச் சங்கிலி 

2 , 

பாலத்துடன் இணைக்கப்படும் சங்கிலி 
3. மேல் உருளை 4. உருளைகள் 5. உருளைத் தொட்டில் 

6. கதவு 7 பாலந்தாங்கித் தூண் 


களைத் தொட்டுக் கொண்டிருக்குமாறு இருக்கின்றன . தொட்டில் 
தடுப்பியுடன் மேலும் கீழுமாக இயங்கினாலும் , தடுப்பி இயங்கும் 


வழிப்பிகள் 


169 


தூரத்தில் பாதி தூரம் தான் இவ்வமைப்பில் தொட்டில் இயங்கு 
கிறது . ஆகவே , நிலைத்த உருளைத் தடுப்பிகளில் உள்ள உராய்வு 
விசை ( frictional force ) மிகவும் குறைவு . மேலும் உராய்வு 
விசையை எதிர்க்கும் செயற்படுதிறனைக் ( motivc power ) குறைக்க 
எதிர் எடைகளையும் இணைப்பதுண்டு . 


8.8 ( c ) டெயின்டர் கதவு ( அல்லது தடுப்பி ) ( Taintor gatc ) 


இக்கதவுக்கு ஆரச் சிறைக் கதவு ( sector gate ) ஆரக் கதவு 
( iadial gate ) என்றும் பெயர்கள் உண்டு . இக்கதவின் அமைப்பு 
படம் 8-6இல் காட்டப்பட்டுள்ளது . 

இக்கதவுகளை மிகப் பெரிய இடைவெளி ( span ) கொண்ட 
தூண்களில் பொதுவாக அமைக்கிறார்கள் . இதன் குறுக்கு 
வெட்டுத் தோற்றம் ( cross section ) 

வட்டக்கோணப் 
பகுதியை ஒத்திருக்கிறது . தூண்களுக்கு இணையாக 
ஓரங்களிலும் எஃகுச் சட்டப்படல்களை ( frame work ) அமைத்து , 


ஒரு 


3 


2 


3. கதவு 


படம் 8-6 . ஆரச் சிறைக் கதவு 
1. அணையின் உடற்சுவர் 2. பாலந்தாங்கித் தூண் 
மூடிய நிலை 4. கதவு திறந்தநிலை 5. முழுத் தேக்க மட்டம் 
6. தூக்குச் சங்கிலி 

7. கிடைநிலை அச்சு 


அவற்றைத் தகுந்த இறுக்கிகள் ( stiffeners ) துணை கொண்டு 
தக்கக் கனமுள்ள எஃகுத்தகட்டால் இணைக்கிறார்கள் . இக்கதவின் 


170 


நீர்ப்பாசனம் 


நீளம் , பாலந்தாங்கித் தூண்களின் இடைவெளித் தூரத்திற்குச் 
சமம் . இக்கதவின் கிடைநிலை அச்சு ( horizantal axle ) பாலந் 
தாங்கித் தூண்களிலுள்ள பேரிங்குகளில் ( bearings ) பொருத்தப் 
பட்டிருக்கும் . இக்கதவு அச்சில் சுழற்பட்டு ( revolves ) செயற் 
படுகிறது . இக்கதவுகளை அவற்றின் மேற்புறத்தில் இரு புறங் 
களிலும் இணைக்கப்பட்ட சங்கிலிகளைக் கொண்டு இயக்கலாம் . 
இவ்வகைக் கதவுகளில் உள்ள உராய்வு விசை மேற்கூறப்பட்ட 
இருவிதக் கதவுகளிலும் உள்ள உராய்வு விசையைக் காட்டிலும் 
மிகவும் குறைவு . 


8-8 . ( d ) தொட்டிக கதவு ( Drum gatr ) 


படம் 8-7 இல் காண்க . எஃகுச் சட்டப்படல் ( steel frame work ) 
எஃகுத்தகடு ஆகியவற்றைக் கொண்டு ஒரு உள்ளீடற்ற தொட்டி 
( hollow drum ) படத்தில் காட்டப்பட்டுள்ள உருவுக்கு அமைக்கப் 


5 


3 


6 


TH 


2 


| 


படம் 8-7 . தொட்டிக் காவு 
1. சிற்றணை 

4. தொட்டியை உள்ளடக்கும் அறை 
2. பாலந்தாங்கித் தூண் 5. முழுத் தேக்க மட்டம் 
3. தொட்டிக் கதவு 6. அச்சு 


பட்டு , வழிப்பியின் மேல்மட்டத்தில் கீல் அல்லது பிணையல் மூலம் 
( hingc ) இணைக்கப்பட்டிருக்கும் . கதவு திறந்த நிலையில் இருக்கும் 


வழிப்பிகள் 


171 


பொழுது , வழிப்பியின் மேற்பாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு 
அறையில் ( compartment ) உட்தங்கியவாறு அமைகிறது . 

கதவு மூடிய நிலையிலும் , திறந்த நிலையிலும் எவ்வாறு 
இருக்கும் என்பது படத்தில் தெளிவாக்கப்பட்டுள்ளது . 


8-8 . ( e ) ரெனால்டு : கதவு ( Reinolds gate ) 
படம் 8-8இல் 

ரெனால்டு கதவின் அமைப்பு 

கதவின் அமைப்பு காட்டப் 
பட்டுள்ளது . 


இக்கதவு நிலைத்த உருளைகளைக்கொண்ட தானே இயங்கும் 
( atomatic ) வகையைச் சார்ந்தது . கதவுக்குப் பின் புறத்திலும் , 
பாலந்தாங்கிகளின் அடியிலும் உள்ள இடத்தில் கட்டப்பட்டுள்ள 
ஒரு ஆழமான எதிர் எடை அறையிலுள்ள ( counter weight 
chamber ) எதிர் எடையுடன் இக்கதவு இணைக்கப்பட்டுள்ளது . 


| 


2 


5 


7 


படம் 8-8 . ரெனால்டு கதவின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
1. பாலப் பாதை 

6. கதவு 
2. முழுத்தேக்க மட்டம் 

7. சிற்றணை 
3. உள்வழிக்குழாய் 

8. வெளிவழிக்குழாய் 
4. எதிர் எடை அறை 

9. பாலந்தாங்கித்தூண் 
5. எதிர் எடை 


172 


நீர்ப்பாசனம் 


எடை 


நீர் மட்டம் தேக்கத்தின் முழுமட்ட அளவுக்கும் அதிகமாக 
உயர்ந்தவுடன் , கதவின் மேற்பாகம் அருகில் உள்ள பாதையின் 
வழியே நீர் எதிர் எடை அறைக்குள் நுழைகிறது . காற்றில் எதிர் 
எடையின் நிறையைவிடக் கதவின் எடை குறைவாகவும் , மூழ்கு 
நிலையில் எதிர் எடையின் நிறையைவிடக் கதவின் 
கூடுதலாகவும் இருக்குமாறு , இக்கதவு வடிவமைக்கப்பட்டுள்ளது . 
எனவே , எதிர் எடை அறையில் நீர் நுழைந்து எதிர் எடையை 
மூழ்கடிக்கும் பொழுது , அதன் மூழ்குநிலை நிறை ( submerged 
wright ) கதவின் நிறையைவிடக் குறைவாக உள்ள தால் , கதவு 
கீழே சென்று , எதிர் எடை மேலே ஏறுகிறது . கதவு , வழிப்பியின் 
மேல் மட்டத்திற்கும் ( crest level ) கீழே சென்று விடுகிறது . 
இப்பொழுது , தேக்கத்திலுள்ள நீர் வழிப்பி வழியே பாய்ந்து 
சென்று விடுவதால் சிறிது நேரத்தில் நீர்மட்டம் குறைந்து 
வழிப்பியின் மேல் மட்ட அளவுக்கு வந்து விடுகிறது . இதன் பிறகு 
நீரோட்டம் முற்றிலும் நின்று விடுகிறது . எதிர் எடை அறையிலும் 
நீர் வருவது நின்று விடுவதால் , அதில் ஏற்கனவேயுள்ள நீர் , 
அவ்வறையிலுள்ள ஒரு வெளியேற்றுக் குழாய் ( drain pipe ) 
வழியாக வழிந்தோடி விடுகிறது . நீர் முற்றிலும் வடிந்த பிறகு , 
எதிர் எடையின் நிறை , கதவின் எடையைவிடக் கூடுதலாக 
இருப்பதால் , அது கீழே இறங்கிக் கதவை மேலேற்றி முந்தைய 
நிலையில் கொண்டு விட்டு விடுகிறது . 


8-8 . ( f ) விச்வேச்வரய்யா கதவு ( Viswesvarayya s gatr ) 

இக்கதவு ஏறக்குறைய ரெனால்டு கதவு முறையை ஒத்துள்ளது . 
ஆனால் , ஒரு கதவு எதிர் எடையினால் செயற்பட்டு இறக்கப்படும் 


நாம் 


4 


6 


7 


படம் 8-9 . விச்வேச்வரய்யா கதவுகள் 
1 ஓலேசான கதவு 

5. கப்பி உருளைகள் 
2. கனமான கதவு 

6. கதவுகள் திறந்த நிலை 
3 . 

7. கதவுகள் மூடியுள்ள நிலை 
4. நீர்வழி 


வழிப்பிகள் 


173 


வகை 


போது அல்லது ஏற்றப்படும் போது , அக்கதவின் இயக்கத்தின் துணை 
கொண்டு மற்றொரு இலேசான கதவை இயக்குமாறு 
செய்யப்பட்டிருக்கிறது . இம்முறையினால் ஒரு எதிர் எடையின் 
இயக்கத்தினால் இரு - வெளியேற்றுப் பாதைகளை 

மூடவோ , 
திறக்கவோ முடிகிறது . 
விச்வேச்வரய்யா வகையில் , ஒரு எதிர் 

நான்கு 
கதவுகளையும் , இவை 

வை ஒவ்வொன்றும் மறுபடி ஒரு 
இலேசான கதவையும் , இயக்குமாறு அமைத்து , ஒரே சமயத்தில் 
எட்டுப் பாதைகளைத் திறக்கவோ அல்லது மூடவோ வழி செய்யப் 
பட்டுள்ளது . 

படம் 8-9இல் இம்முறையை விளக்குகிறது . 


எடை 


கனமான 


8-9 . ஸைஃபன் வழிப்பிகள் 

ஸைஃபன் வழிப்பிகள் தலைகீழாக வைக்கப்பட்டுள்ள வடி 
குழாய்களில் காணப்படும் . ஸைஃபன் செயற்படுமுறையை ஒட்டி 
அமைக்கப்படுகின்றன . ஸைஃபனில் உள்ள நீர் வேகம் ஸைஃப 
னுக்கு இரு புறமுள்ள நீர்மட்ட வித்தியாசத்தைப் பொருத் 
துள்ளது . நீர்த்தேக்கத்திலுள்ள நீர் மட்டத்தை 

மிகவும் 
நுண்ணியமாகக் கட்டுப்படுத்த 

வேண்டிய 

சந்தர்ப்பங்களில் 
இவ்வகை வழிப்பிகள் அமைக்கப்படுகின்றன . 


8-9 . ( a ) சேண உரு ஸைஃபன் ( Saddle siphon ) 

படம் 8-10இல் காண்க . 
படத்தில் காட்டப்பட்டுள்ள 

ஸைஃபன் . பொதுவாகக் 
கட்டப்படும் வகை . இது சேண உரு ஸைஃபன் எனக் கூறப்படு 


2 


படம் 8-10 . சேண உருஸைஃபன் 
1. முழத் தேக்க மட்டம் 
2. நுழை வாய் 
3. தொண்டை 
4. ஸை ... பன் மேல் மட்டம் 


5. வெளிவாய் 


6. அணை 


7. பாதை 


8. காற்றுக் சூழாய் 


174 


நீர்ப்பாசனம் 


கிறது . ஒரு காற்றுப்புகா மூடியை ( air tight cover ) , வழிப்பி மீது 
தக்கத் தாங்கிகளைக் கொண்டு அமைத்து , ஒரு தொட்டிப்பாதையை 
அமைக்கிறார்கள் . முழு நீர்மட்டத்தில் , நீர் வழிப்பியின் மேல் 
மட்டம் வரை இருக்கும் . இப்போது வெள்ளம் வந்தால் நீர்மட்டம் 
உயர்ந்து , நீர்த்தாரை ஒரு தகடு போன்ற அமைப்பில் வழிப்பியின் 
மீது பாய்ந்தோடுகிறது . ஸைஃபன் இயக்கம் ( siphonic action ) 
தொட்டிப்பாதையிலுள்ள எல்லாக் காற்றும் வெளியேற்றப்பட்ட 
வுடன் தான் ஆரம்பமாகும் . எல்லாக்காற்றும் வெளியேறியபின் 
தொட்டிப்பாதை முழுவதும் நீர் நிறைந்து குழாய்ப்பாய்வாகச் 
( flow through pipes ) செயற்படும் . இதை முதல் இயக்கம் 
( oriming ) எனக்கூறுவர் . முதல் இயக்கத்தை உண்டாக்க அமைக் 
கப்படும் பொறிகள் ‘ முதல் இயக்க வழிகள் ( priming devices )) 
எனப்படுவன . 


முதல் இயக்கம் ஆரம்பமாகும் சமயத்தில் வழிப்பி பின் மேல் 
மட்டத்திற்கும் , தேக்கத்திலுள்ள நீர் மட்டத்திற்கும் உள்ள 
இடை வெளித் தூரம் அல்லது நீர் ஆழம் ‘ முதல் இயக்க ஆழம் 
( priming depth ) எனப்படும் . 


படம் 8.10 ( a ) இல் காட்டப்பட்டபடி ஒரு ‘ ஜாகிள் அல்லது 
படி ( joggle or step ) நீர்த்தாரையைத் திசை திருப்பி , மேல் 
மூடியின்மீது விழுமாறு செய்கிறது . இதனால் ஒரு காற்று 
அடைபட்ட அறை அமைகிறது . தகடு போன்ற நீர்த் தாரையின் 
வேகமான பாய்வினால் , இவ்வடைபட்ட காற்று சீக்கிரத்தில் 
வெளியேற்றப்பட்டு ஒரு வெற்றிடத்தை ( vacuum ) உண்டாக்கு 
கிறது . இதனால் நீர் இவ்வறையை அடைந்து , ஸைஃபன் முதல் 
இயக்க நிலையை அடைகிறது . இதன் பிறகு ஸைஃபன் முழுமை 
யாகச் செயற்படுகிறது . 


படம் 8.10 ( b ) இல் ஒரு துணை ஸை ஃபன் ( naby siphon or 
auxillary siphon ) முதலில் செயற்பட்டு , பின் அதன் விளைவால் 
முக்கிய ஸைஃபனை ( main siphon ) முதலியக்கம் பெறத்துணை 
செய்கிறது . 


படம் 8-10 ( c ) இல் , வழிப்பானில் தனியாக அமைக்கப்பட்ட 
‘ வாத்துக்கழுத்து ( swan neck ) எனப்படும் அமைப்பு முதலியக் 
கத்தை உண்டாக்கத் துணை செய்கிறது . 

ஸைஃபனின் நுழைவாயிலை எப்பொழுதும் நீர்த்தேக்க முழு 
மட்டத்தின் கீழாகவே மூழ்கிய நிலையில் அமைக்க வேண்டும் . 
நுழை வாயிலில் ஒரு இரும்புக் கிராதியினால் ( gratc ) மூடப்பட்டி 


வழிப்பிகள் 


175 


ருக்க வேண்டும் . இதனால் தேக் 
கத்தில் மிதந்துவரும் பொருள்கள் 
-ஸைஃபனில் 

நுழைந்து , அதை 
அடைத்து விடாமல் 

தடுக்கப் 
படுகின்றன . 


பின்னர் , 


கீழே 


2 


பேதேவையான நீர்மட்டத்தில் 
ஸைஃபன் இயக்கத்தை நிறுத்த , 
ஒரு காற்று வழி ( air - vcnt ) 
அமைக்கப்பட்டுள்ளது . நீர்மட்டம் 
தேக்க முழு மட்டத்தை விட 
(full reservoir level ) உயரும் 
பொழுது இவ்வழி மூடப்பட்டு 
முதலியக்கம் ஆரம்பமாகிறது . 
வெள்ளம் 

வடியும் 
பொழுது , நீர் மட்டம் காற்று - 
வழியின் 

வாயிலுக்கும் 
குறைந்து விடும் நிலையில் , காற்று 
அதனூடே 

ஸை ஃபனுக்குள் 
நுழைகிறது . இதனால் ஸை ஃபன் 
செயற்படுவது நின்றுவிடும் . காற்று 
வழியின் வாயில் ஒரு கிடை நிலை 
யில் அமைந்திருப்பதால் , வாயில் 
சீக்கிரமாக அடைபடுவது சாத்தி 
யமாகிறது . 

ஸைஃபனின் உச்சியில் உண் 
டாகும் வெற்றிட 

அழுத்தம் 
( vacuum ) அணையின் இரு புறங் 
களிலுமுள்ள நீர்மட்ட வித்தியா 
சத்தைப் பொருத்துள்ளதாலும் , 
வெற்றிட அழுத்தம் ஒரு குறிப் 
பிட்ட மதிப்பிற்குக்குறைய முடி 
யாததாலும் , ஸைஃபனின் உய 
ரம் வரையறாத ( unlimited ) நிலை 
யில் இருக்க முடியாது . அறிமுறை 
கணக்கீடுகள் மூலம் ஸைஃபனின் 
அதிகபட்ச உயரம் தோராயமாக 
8.5 மீ . எனக் காட்ட முடியும் . 
நடைமுறையில் ஸை ஃபனின் 


படம் 8-10 . a . 
1. ஜாகிள் அல்லது படி 

படம் 8-10 . b . 
2. துணை ஸை ... பன் 

படம் 8-10 . c . 
3 : வாத்துக் கழுத்து 


176 


நீர்ப்பாசனம் 


பாதையில் உராய்வை அதிகப்படுத்துவதன் மூலம் , ஸைஃபனின் 
உயரத்தைச் சிறிதளவு கூடுதலாக்க இயலும் . 


8.9 ( b ) வல்யூட் ஸைஃபன்கள் ( Volute siphons ) 
படம் 

8-11 ஒரு வல்யூட் ஸைஃபனின் குறுக்கு வெட்டுத் 
தோற்றத்தைக் காட்டுகிறது . வல்யூட் ஸைஃபன்கள் , ஸைபன் 
களில் ஒரு தனிப்பட்ட வகை . நம் நாட்டில் இவற்றை உருவாக் 
கியவர் மைசூர் மாநிலத்தைச் சேர்ந்த கணேசய்யர் . அதனால் , 
இவ்வகை ஸைஃபன்கள் கணேசய்யர் ஸைஃபன்கள் எனவும் 
அழைக்கப்படுகின்றன . இவ்வகை ஸைஃடன்கள் மிகுந்த பாய்வு 
வினைத்திறனையும் ( discharge efficiency ) , குறைந்த முதலியக்க 
ஆழத்தையும் கொண்டுள்ளன . 


6 


4 


2 


படம் 3-11 . வல்யூட் ஸை . . பன் 
1. புனல் 

6. டோம் 
ஸை ... பன் குழாய் 7. காற்று வழி 
3. வளைவுப் பகுதி 8. உதடு 
4. வெளி வழி 

9. மேடை 
10. முழுத்தேக்கமட்டம் 
11. தூண்கள் 


5 


அணை 


வழிப்பிகள் 


177 


இவ்வகை ஸைஃபனில் குத்து நிலையில் ஒரு குழாய் உள்ளது . 
குழாயின் மேற்பாகத்தில் ஒரு புனல் ( funncl ) இருப்பதைக்காண 
லாம் . குழாயில் ‘ டோம் ( Domc ) உருவத்தில் ஒரு மூடி பொருத் 
தப்பட்டுள்ளது . புனலில் நீர் வழிந்தோடும் பொழுது உண்டாகும் 
ஒரு சுழற்சிப் பாய்வினால் ( vortex flow ) முதலியக்கம் ஆரம்ப 
மாகிறது . இதனால் மற்ற முதலியக்க வழிகள் தேவைப்படுவதில்லை. 
சேண உரு ஸைஃபன்கள் கல் அணைகளில் மட்டுமே கட்டப்படக் 
கூடியவை . ஆனால் கணேசய்யர் வல்யூட் ஸைஃபன்களை மண் 
அணைகளிலும் , கல் அணைகளிலும் அமைக்கலாம் . 


8-10 சறுக்கு வழிப்பிகள் அல்லது தொட்டி வழிப்பான்கள் ( Chute 

or Irough spillways ) 

சில சந்தர்ப்பங்களில் மேற்பாய்வு வழிப்பிகளை ( over fall 
spillways ) அமைக்க இயலாமற் போகலாம் . உதாரணமாக , மண் 
அணைகளிலும் , உதிரிப்பாறை அணைகளிலும் இவ்வகை வழிப்பிகளை 
அமைக்க முடியாது . மேலும் , மிகக் குறுகியப் பள்ளத்தாக்கு 
களிலும் ( valleys ) , ஆற்றின் படுகை மிகவும் அரிக்கப்படும் நிலையி 
லுள்ள தானாலும் இவ்வகை வழிப்பிகளை அமைப்பது நல்லதல்ல . 
இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் அணையிலிருந்து தனியாகச் சிறிது 
தள்ளி வழிப்பிகளை அமைக்க வேண்டும் . இம்மாதிரி அமைக்கப் 
படும் வழிப்பிகளில் வெகு இலகுவாக அமைக்கப்படுவது , சறுக்கு 
வழிப்பிகள் . 


படம் 8-12இல் காண்க . 

சறுக்கு வழிப்பியை ஒரு சேணத்தில் ( saddle ) அமைக்க 
லாம் . ‘ சேணம் என்பது மேல்மட்டத்திலுள்ள ஒரு பள்ளப் 
பகுதி எனப் பொருள் படுகிறது . இச்சேணத்திலிருந்து ஆற்றிற்கு 
நீரை எடுத்துச் செல்ல ஒரு செயற்கைக் கால்வாய் அமைக்கப் 
படுகிறது . 


நீர்த்தேக்க முழு மட்டத்திற்குக் குறைவாகச் சேணையின் 
அடிமட்டம் அமைந்திருப்பதால் , முழுமட்டம் வரை 

ஒரு ‘ ஓகீ 
உருக் கொண்டச் சிற்றணையைக் கட்ட வேண்டும் . ஓகீ உருவைச் 
சிற்றணையில் அமைப்பதால் அதன் பாய்வு வினைத் திறன் ( flow 
efficiency ) கூடுதலாகும் . மாறாக , சேணையின் அடிமட்டம் , நீர்த் 
தேக்க முழுமட்டத்திற்கு அதிகமானால் , சேணையின் மட்டத்தைக் 
குறைத்து , நீர்த்தேக்க முழுமட்டமளவிற்குக் கொண்டு வர 
வேண்டும் . இவ்வாறு அமைக்கப்படும் மட்டத்தில் ‘ ஓகீ உருவைக் 

12 


நீர்ப்பாசனம் 


178 


கொடுக்க வேண்டிய அவசியமில்லை . அவ்வாறு அமைப்பது சிக்கன 
மான துமல்ல . 


T20 


195 


oru 


135 


125 


A 


135 


140 


150 


150 


135 


140 


150 


படம் 8-12 . சறுக்கு வழிப்பி 
1. அணையின் அச்சு 
2. அணை 
3. தொட்டி 
4. சறுக்கு வழிப்பி 
5. சறுக்கு வழிப்பியின் மேல் மட்டம் 
6. உருவரைக் கோடுகள் 


1. ஆறு 


சிற்றணையின் கீழ்ப்புறத்தில் அமைக்கப்படும் கால்வாய் 
‘ சறுக்கு அல்லது தொட்டி என அழைக்கப்படுகிறது . இச் 


வழிப்பிகள் 


179 


சறுக்குப் பாதையின் சரிவை சிற்றணையின் மீது வழிந்தோடும் 
நீரின் பாய்வுக்குகந்த அளவு அமைத்தால் போதும் . இவ்வகைச் 
சரிவை சிற்றணையின் கீழ்ப்புறத்தில் எவ்வளவு தூரத்திற்கு 
அமைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அமைப்பது சிக்கன 
மானது . இச்சரிவையமைக்கும் பொழுது , கால்வாயில் 

அதிக 
அளவு மண்ணை நிரப்ப வேண்டாதவாறும் , கால்வாயில் ஒரு 
மிகையான வேகத்தைத் தவிர்க்குமாறும் பார்த்துக் கொள்ள 
வேண்டும் . 


8.11 . பக்கக்கால்வாய் வழிப்பிகள் (Side channel spillways ) 

படம் 8.13 இல் காண்க . 


1251 


/ 30 


155 


T 


படம் 8-13 . 

பக்கக் கால்வாய் வழிப்பிகள் 
X = கிடை நிலைப்படம் Y = வழிப்பியின் நெடுக்கை வெட்டுத் தோற்றம் 
1. அணையின் அச்சு 

5. வழிப்பிக் கால்வாய் 
2. அணை 

6. வழிப்பி 
3. உருவரைக் கோடுகள் 7. நீர் மட்டக் கோடு 


4. ஆறு 


180 


நீர்ப்பாசனம் 


சறுக்கு வழிப்பிகளில் வழிந்தோடும் நீர் , சிற்றணைக்குச் செங் 
குத்தான பாதையில் ஓடுகிறது . ஆனால் , பக்கக் கால்வாய் 
வழிப்பிகளில் சிற்றணையின் மீது வழிந்தோடும் நீர் சிற்றணைக்கு 
இணையாகவே ஓடுகிறது . இக்காரணி தான் இவ்விருவகை வழிப்பி 
களுக்குமுள்ள முக்கிய வித்தியாசம் . 


மேற்பாய்வு வழிப்பிகளை 

வழிப்பிகளை அமைக்க இயலாத குறுகியப் 
பள்ளத்தாக்குகளிலும் , சறுக்கு வழிப்பிகளை அமைக்கும் வகையில் 
தகுந்த அகலத்தைக் கொண்ட சேணம் கிடைக்காத இடங் 
களிலும் , இவ்வகை வழிப்பிகளை அமைக்கலாம் . படம் 8-13இல் 
ஒரு மாதிரி அமைப்பு காட்டப்பட்டுள்ளது . 


பக்கக்கால்வாயிலுள்ள நீரோட்டம் , தனித்தன்மை வாய்ந்தது . 
ஏனெனில் , நீர் , வழிந்தோடும் திசையில் எந்தவித உந்தமும் 
( momentum ) பெற்றிருப்பதில்லை. ஆகவே , பக்கக் கால்வாயின் 
சரிவை அமைக்கும் பொழுது கீழ்க்கண்டவற்றைக் கவனித்திற் 
கொள்ள வேண்டும் . 


( 1 ) சரிவு , உராய்வு இழப்புகளை (frictional losses ) ஈடு 
செய்யும் வகையில் இருக்க வேண்டும் . 


( 2 ) நீரோடும் திசையில் , நீரில் ஒரு முடுக்கத்தை ஏற்படுத்தும் 
வகையில் சரிவு அமைக்கப்பட வேண்டும் . 


( 3 ) கீழே செல்லும் நீருடன் மேலிருந்து வரும் நீர் கலக்கும் 
பொழுது , மேலிருந்து வரும் நீரின் நிலைமத்தை ( incrtia ) ஈடு 
செய்து , பாதையில் தடை ஏதும் ஏற்படா வண்ணம் சரிவு 
அமைக்கப்பட வேண்டும் . 


8.12 . குழாய் வழிப்பிகள் ( Shaft spillways) 


- 


குழாய் வழிப்பிகள் ஒரு வளைந்த குழாயை ஒத்து அமைந்தி 
ருக்கிறது . அதன் மேற்புறத்தில் ஒரு புனல் ( funncl ) போன்ற 
வடிவமைக்கப்பட்டு , கீழ்ப்புறம் , கிடைநிலையிலுள்ள ஒரு சுரங்கப் 
பாதையுடன் ( tunnel ) இணைக்கப்பட்டுள்ளது . நீர்மட்டம் உயரும் 
பொழுது , நீர் ஒரு வட்ட வடிவமுள்ள மேல் மட்டத்தில் ( circular 
crest ) வழிந்து , குத்து நிலைக் குழாயினுள் புகுகிறது . பின்னர் , 
கிடைநிலைச் சுரங்கப்பாதை வழியாக அணையின் கீழ்ப்புறமுள்ள 
ஆற்றை அடைகிறது . 


குழாய் வழிப்பிகள் இருவிதமாக அமைக்கப்படுகின்றன . 


வழிப்பிகள் 


181 


( 1 ) நியமமான 
" spillways ) 


மேல் மட்ட வழிப்பி ( standard crested 


( 2 ) அகலமான மேல் மட்ட வழிப்பி ( broad crested spill 
way ) 


இவ்விரு வகைகளும் படம் 8-14இல் காட்டப்பட்டுள்ளன. 
2 . 

2 . 


1 


4 


பு 


8. 14. குழாய் வழிப்பிகள் 
a . நியமமான மேல் மட்ட வழிப்பி 
b . அகலமான மேல்மட்ட வழிப்பி 
! . க்ராட்சுப்பகுதி 
2. நீர் மட்டம் 


நியமமான மேல் மட்ட வழிப்பியில் மேல்மட்டம் வட்டமான 
கூரிய மேல் மட்டமுடைய சிற்றணையில் உள்ள நீர்த்தாரையின் 
அடிமட்ட உருவுக்கொப்ப அமைக்கப்படுகிறது . இதனால் , பாய்வுக் 
குணகம் ( flow coefficient ) கூடுதலாகும் . பாய்வுக் குணகம் 
கூடுவதால் , தேவைப்படும் வழிப்பியின் மேல்மட்ட விட்டமும் , 
அதனால் சுற்றளவும் குறைபடும் . வட்ட வளைவாக விழும் 
நீர்த்தாரை ஒன்று சேரும் இடம் ‘ கிராட்சு ( Crorch ) ப்பகுதி 
எனப்படும் . இவ்வகை வழிப்பிகளில் கிராட்சுப் பகுதி இரண்டாம் 
வகையில் உள்ளதைவிட கீழ்மட்டத்தில் உள்ளதால் , மேல் மட்டத் 
திலிருந்து கிராட்சுப் பகுதி வரையிலுள்ள புனலின் விட்டம் 
கூடுதலாக அமைகிறது . 


இரண்டாம் வகையில் அகலமான மேல் மட்டம் உடைய 
சிற்றணை அமைப்பினால் , பாய்வுக் குணகம் முதல் வகையைவிடக் 


182 


நீர்ப்பாசனம் 





குறைவாக உள்ளது . இதனால் , மேல் மட்ட விட்டம் கூடுதலாக 
அமைக்கப்பட வேண்டும் . ஆனால் , கிராட்சுப் பகுதி 

உயர் 
மட்டத்தில் ஏற்படுவதால் , தேவைப்படும் புனலின் விட்டம் 
குறைக்கப்பட வசதி பெறுகிறது . 


மேற்கூறிய 

காரணங்களால் , நியமமான மேல் மட்ட 
வழிப்பிகளை , மேற்பகுதியை கான்கிரீட்டினால் கட்டவேண்டிய 
சந்தர்ப்பங்களில் சிக்கனமாக அமைக்கலாம் . ஏனெனில் இவ்வகை 
வழிப்பிகளுக்குத் தேவைப்படும் கான்கிரீட்டின் அளவு இரண்டாம் 
விடக்குறைவு . 

வழிப்பிகளை , பாறைகளை வெட்டி 
அமைக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் இரண்டாம் 
வழிப்பிகளை அமைப்பது நல்லது . ஏனெனில் , இரண்டாம் வகை 
வழிப்பிகளின் குழாயின் விட்டம் முதல் வகையைவிடக் குறைவு . 


வசையை 


வகை 


அணையின் மேற்புறத்தில் சிறிது தூரத்தில் , நீர்த்தேக்கத்தின் 
மத்தியில் பாறையாலான ஒரு குன்று அல்லது மேடு அமைந்திருக் 
கும் பொழுது இவ்வகை வழிப்பிகளை அமைக்க வசதியாக இருக்கும் . 
குன்றின் மட்டம் , நீர்த்தேக்கமட்டத்திற்குக் 

குறையுமானால் , 
குன்றின் மேல் கான்கிரீட்டினால் தேவைப்படும் உயரத்திற்கு 
வழிப்பியைக் கட்டவேண்டும் . ( முதல் வகை அமைப்பு இந்நிலைக்குப் 
பொருந்தும் ) . மாறாக , குன்றின் மேல் மட்டம் நீர்த்தேக்க முழு 
மட்டத்திற்கு அதிகமானால் பாறையைத் தகுந்த அளவு வெட்டி , 
தேவைப்படும் வழிப்பியின் மேல்மட்டத்திற்குக் கொண்டுவர 
வேண்டும் . ( இரண்டாம் வகை , இந்நிலைக்குப் பொருந்தம் . ) 


8-13 . வழிப்பியின் கீழ்மட்டத்தில் நீர்ச்சக்தியை சிதைத்துக் குறைக் 

கும் வழிப்பிகள் ( Energy dissipatation below spillwas ) 


வழிப்பியிலிருந்து வழிந்தோடும் நீர் கீழ்மட்டத்தில் ஒரு மிகை 
யான வேகத்தைக் கொண்டுள்ளது . இவ்வேகத்தில் நீர் ஆற்றில் 
அனுமதிக்கப்பட்டால் , ஆற்றின் படுகை அரிக்கப்பட்டு , அணைக்குச் 
சேதத்தை விளைவிக்கக் கூடும் . ஆகவே , தக்க முறையில் நீர் 
வேகத்தை ஆற்றில் அனுமதிக்கக்கூடிய அளவுக்குக் குறைப்பது 
அவசியமாகிறது . இவ்வாறு நீரிலுள்ள சக்தியை நீக்கி வேகத்தைக் 
குறைத்தல் நீர்சக்தி நீக்கல் அல்லது சிதறிடல் எனப்படும் 
( Energy dissipatron ) 

‘ நீர்ச்சக்தி சிதறிடல் என்ற பிரச்சினை மேற்பாய்வு வழிப்பி 
களுக்கும் , ஸைஃபன் வழிப்பிகளுக்கும் வேறுபடுகிறது . மேற்பாய்வு 
வழிப்பியில் நீர் , அணையின் அருகிலேயே ஆற்றில் கலப்பதால் , 


வழிப்பிகள் 


183 


என 


அதில் ஏற்படும் அரிப்பு உடனடியாக அணைக்குச் சேதத்தை 
விளைவிக்கும் வகையில் செயற்படுகிறது . மாறாக , 

ஸைஃபன் 
வழிப்பிகளில் இருந்து வெளியேறும் நீர் அணையின் கீழ்ப்புறத்திற் 
சிறிது தூரம் எடுத்துச் செல்லப்பட்டு வெளியேற்றப்பட 
வசதியுண்டு . ஆகவே , அணைக்கருகில் அரிப்பு ஏற்படுவது தவிர்க் 
கப்பட முடியும் . எனவே , கீழ்க்கண்ட விவாதங்கள் மேற்பாய்வு 
வழிப்பிகளுக்குப் பொருந்தும்படியாகத் தரப்பட்டுள்ளன . 

பாதுகாப்பான வரம்பு நிலைக்கு வேகத்தைக் குறைக்கும் 
வழிகளில் மிகவும் சீரிய முறையிலும் , தகுந்த முறையிலும் செயற் 
படுவது ‘ நீர்த்துள்ளல் ( hydraulic jump ) நீர்த்துள்ளலைப் 
பற்றிய அறிவு இப்பகுதியைப்படிப்போர்க்கு 

உள்ளது 
மேற்கோள் கொண்டு விவாதம் தொடரப்படுகிறது . 
ஒரு 

செவ்வகக்கால்வாயில் (rectangular channel ) நீர்த் 
துள்ளல் ஏற்பட , கீழ்க்கண்ட சமன்பாடு திருப்திப்படுத்தப்பட 
வேண்டும் , 

242 

D. 
D , + 

( 8.1 ) 
2 gDI 

4 
இங்கு D. , D = இணை ஆழங்கள் ( Conjugate or sequent 

depths ) 
குறிப்பு : 

D1 = மிகை வரம்பு நிலை ஆழம் ( Super critical depth ) 
D. = குறை வரம்பு நிலை ஆழம் ( Sub - critical depth ) 

q = 1 மீட்டர் அகலத்தில் பாய்வு வீதம் 
படம் 8.15 இல் வழிப்பானும் நீர்த்துள்ளல் அமைப்பும் 
காட்டப்பட்டுள்ளது . 


--DI 


2 


படம் 8-15 . நீர்த்துள்ளல் 


நீர்ப்பாசனம் 


184 


-- 


ஏதேனும் ஒரு பாய்வு வீதம் , ஏ வுக்கு 


q 


D = 


( 8-2 ) 


VI 


நீர்மட்ட வித்தியாசம் , H ; யைப் பொருத்து V , நிர்ணயிக்கப் 


படுகிறது . 


அதாவது V > < 2yHI 


( 8.3 ) 


( உராய்வு இழப்புகளை ஒதுக்கிவிட்டால் Vi = v2gH ) 


எனவே , ஒரு குறிப்பிட்ட புன் மதிப்புக்கு , D. ன் மதிப்பு 
நிர்ணயிக்கப்பட்டுவிடுகிறது . எனவே எல்லா விதப்பாய்வு வீதங் 
களிலும் நீர்த்துள்ளல் ஏற்பட வேண்டுமானால் , அவற்றுக்குரிய 
D , ன் மதிப்புக்களுக்குத் தக்கவாறு Dான் மதிப்புக்களும் ஆற்றில் 
இருக்கவேண்டும் . ( சூத்திரம் 8-1ன் படி ) 

ஆற்றின் ஆழம் ( இதைக் கீழ்முனை ஆழம் • tail water 
depth என்றும் கூறுவர் ) , ஆற்றுப்பாய்வினை நீரியல் விதிகளுக்குட் 
பட்டு அமைகிறது . எனவே , எல்லாவி தப் பாய்வு வீதங்களுக்கும் 
D ) க்கு இணையாக D , ன் மதிப்பு அமைந்து நீர்த்துள்ளல் ஏற்படும் 
என்பது அரிது . தேவையான D , மதிப்புக்குக் கீழ்முனை ஆழம் 
கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கக்கூடும் . தக்கச் 
சாதனங்களை அமைத்துக் கூடுமானவரை நீர்த்துள்ளலை ஏற்படுத்து 
வது சாத்தியம் . 


I 


| 
2 
] 


படம் 8-16 


Da 


1 கீழ்முனை ஆழக் 

கோடு 
D2 = ஆழம் 
q = பாய்வு வீதம் 
1 , II , III.IV- நீர்த் 
துள்ளல் ஆழக்கோடு 


கள் 


பு 


வழிப்பிகள் 


185 


. 


தக்கச்சாதனங்களை நிர்ணயிப்பதற்கு முன் D ,, D. , கீழ்முனை 
ஆழம் இவற்றின் வேறுபாடுகளைப்பற்றி ஆராய்வது அவசியம் . 
இவ்வாய்வை வரை முறையினால் பொதுவாக நடத்தலாம் . 

படம் 8-16இல் இருவகைக் கோடுகள் காட்டப்பட்டுள்ளன. 
இப்படத்தில் x அச்சில் பாய்வு வீதம் , புவும் , y அச்சில் கீழ்முனை 
ஆழம் , இணை ஆழம் இவை இரண்டும் குறிக்கப்பட்டுள்ளன . 

ஒரு குறிப்பிட்ட புக்கு , D , முன்பு கூறியபடி நிர்ணயமாகிறது . 
சூத்திரம் 8-1 துணைகொண்டு இணை ஆழம் D யைக் கணக்கிட 
லாம் . இவ்வாறு வெவ்வேறு q களுக்கு D , ன் மதிப்புகளைக் கணக் 
கிட்டு q - D , வரை கோடு வரையப்பட்டுள்ளது . இது ‘ நீர்த்துள்ளல் 
ஆழக்கோடு ( jump height curve ) எனப்படும் . இக்கோடு புள்ளிக் 
கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளது . ( 1 ) , ( 2 ) , ( 3 ) , ( 4 ) ஆகியவை 
இவ்வகைக் கோடுகள் . 

ஒவ்வொரு குறிப்பிட்ட பாய்வு வீதத்திற்கும் ஆற்றில் 
காணப்படும் அல்லது நேரடியாக அளந்து அறியப்படும் ( direct 
rrieasurement ) ஆழத்தை (கீழ்முனை ஆழத்தை ) ப் படம் 8-16இல் 
ஒரு முழுமைக் கோடாகக் குறிக்கப்பட்டுள்ளது ( ஆற்றின் நீரியற் 
குறிப்புகளை ( bydraulic particulars ) க் கொண்டும் , ஆற்றுப் 
பாய்வு சூத்திரங்களைக் ( flow formulal ) கொண்டும் கீழ்முனை 
ஆழத்தை நிர்ணயிக்கலாம் ) . இக்கோட்டை கீழ்முனை ஆழக் 
கோடு ( cail water rating curve ) எனலாம் . 

எல்லா புகளுக்கும் D2 ம் , கீழ்முனை ஆழமும் ஒன்றாக இருந்தால் , 
நீர்த் துள்ளல் ஆழக்கோடும் , கீழ்முனை ஆழக்கோடும் ஒன்றுபட்டு 
அமையும் . ஆனால் , இவ்விதம் அமைவது அரிது என ஏற்கனவே 
கூறப்பட்டுள்ளது . ஆகையால் இவ்விரு கோடுகளும் வெவ்வேறாக 
படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி அமைய வாய்ப்புள்ளது . 


8.14 . முதல்வகை 

நீர்த்துள்ளல் ஆழக்கோடு எப்பொழுதும் கீழ்முனை ஆழக் 
கோட்டுக்கு மேலேயே இருத்தல் . 

இவ்வகையில் வழிப்பியின் கீழ்ப்புறத்தில் அமைக்கப்படும் 
தரைத்தளத்தை ஆற்றின் படுகை மட்டத்திலேயே அமைத்தால் , 
அங்கு ஏற்படும் நீர்த்துள்ளலுக்கு ஏற்றவாறு கீழ்முனை ஆழம் 
அமையாமல் எல்லாப் பாய்வுகளிலும் இணை ஆழத்திற்குக் குறை 
வாக வேகக் கீழ் முனை ஆழம் அமையும் . இதனால் , வேகமாக 
அணுகிவரும் நீர் கீழ்முனை நீரை அடித்துச் சென்று ( நீர்த் 
ஏற்படுத்தாமல் படுகையில் அரிப்பை 

ஏற்படுத்த 


துள்ளலை 


* 
ம் . 
TARosa 


186 


நீர்ப்பாசனம் 


வாய்ப்புண்டு . ஆகவே , இந்நிலையில் கீழ்க்கண்ட முறைகளினால் கீழ் 
முனை 

ஆழத்தை அதிகரிக்கச் செய்வதுதான் இப்பிரச்சினைக் 
குகந்த வழி . 
( 1 ) வழிப்பியின் கீழ்மட்டத்தில் ஒரு சரிவான 

தரைத் 
தளத்தை ( sloping apron ) அமைத்தல் : இத்தரைத்தளம் 1 இல் 
4 சரிவு கொண்டதாக இருக்கலாம் . இத்தளத்தின் மறுமுனையில் 
5 ( D ,-D ) நீளத்திற்கு ஒரு குளத்தை ( poul ) ஏற்படுத்த வேண்டும் . 
சரிவுத்தளத்தையும் குளத்தையும் ஆற்றுப்படுகையில் சிறிது 
பள்ளம் வெட்டி வேண்டிய மட்டத்தில் அமைக்க வேண்டும் . 
மிகப் பெரிய அளவிற்குப் பள்ளம் வெட்ட வேண்டுவதால் செலவு 
அதிகரித்தாலும் , இம்முறை சீரிய முறையில் செயற்படும் . 

படம் 8-17இல் இம்முறை விளக்கப்பட்டுள்ளது . 


- 


" . 


---------- 


2 


> 5(pp) 


படம் 8-17 . 
1. சரிவுத்தளம் 

2 . 


குளம் 


( 2 ) ஆறு மிகச்சரிவு கொண்டுள்ள இடங்களில் இந்நிலை 
ஏற்படுவ தால் , சாதாரணமாக இவ்விடங்களில் படுகை பாறை 
களாலான தாக இருக்கும் என ஊகிக்கலாம் . எனவே , படம் 8-18இல் 
காட்டியுள்ளது போல ஒரு சறுக்குத்துள்ளல் தொட்டி அல்லது 
‘ நிமிர்ந்த தொட்டி (( ski jump bucket or upturn bucket ) 
என்னும் அமைப்பை ஏற்படுத்தலாம் . இவ்வமைப்பில் , வழிப்பியின் 
கீழ்முனையில் ஒரு மேல் நோக்கிய வளைவான தளத்தை ஏற்படுத்தி , 
வழிப்பியில் வேகமாக வரும் நீரை அணையிலிருந்து வெகு தூரத்தில் 
ஆற்றுப்படுகையில் விழும் நீர்த்தாரையாக மாற்றி அமைக்கக் 
கூடும் . நீர்ச்சக்தி , நீர்த்தாரை சிறு துகள்களாக சிதறுவதாலும் , 
ஆற்றுப்படுகையில் விழும் போது உண்டாகும் தாக்குதலாலும் 
(impact ) செலவழிக்கப்படுகிறது . சிறிதளவு இதனால் படுகையில் 


வழிப்பிகள் 


187 


சேதம் 


அரிப்பு ஏற்பட்டாலும் , இவ்வரிப்பு அணையிலிருந்து வெகு 
தூரத்தில் ஏற்படுவதால் , அணைக்கேதும் 

விளைவிப்ப 
தில்லை . கற்பாறையாக உள்ளதால் இவ்வரிப்பும் ஓரளவு நிலைப்புத் 
தன்மையைப் பெறக்கூடும் . இவ்வகை அமைப்பு பாறைப் படுகை 
யில் மட்டுமே சாத்தியமாகும் . 


7 . 


CUT 


TRANY 


படம் 8-18 . நிமிர்ந்த தொட்டி 


( 3 ) படம் 8.19 இல் காட்டியுள்ளது போல் ஒருதுணை 
அணையை ( subsidiary dam ) வழிப்பியின் கீழ்ப்புறத்தில் சிறிது 
தூரத்தில் அமைத்துக் கீழ்முனை ஆழத்தை அதிகரிக்கலாம் . 
எனினும் , ஏதேனும் ஒரு பாய்வு வீதத்திற்கு மட்டுமே நீர்த்துள்ளல் 
இணை ஆழமும் , கீழ்முனை ஆழமும் சமனாகின்றன . இவ்வாழ 
வித்தியாசம் குறைவாக இருக்குமாயின் , குறுமட்டச் 

சுவர் 
ஒன்றை ( bafile wall ) எழுப்பி , வழிப்பிக்கும் குறுமட்டச் சுவருக்கு 
மிடையே வரிசை வரிசையாக உராய்வுக் கட்டைகளை (friction 
blocks ) அமைக்கலாம் . நீர்த்துள்ளல் சீரிய முறையில் ஏற்படு 
மாயினும் , இக்கட்டைகள் அடிக்கடி , வேகமாக வரும் நீரின் 
தாக்குதலுக்கு ஆளாகி சேதமடைய வாய்ப்புண்டு . 


R 


YYY 


படம் 8-19 . துணை அணை 


188 


நீர்ப்பாசனம் 


8.15 . இரண்டாம் வகை 

நீர்த்துள்ளல் ஆழக்கோடு எப்பொழுதும் கீழ்முனை ஆழக் 
கோட்டிற்குக் கீழாகவேயிருத்தல் : 

இந் நிலையில் கீழ்முனை ஆழம் எப்பொழுதும் இணை ஆழத்திற்கு 
அதிகமாகவேயுள்ளது . 

எனவே , 

முழுமையான நீர்த்துள்ளல் 
ஏற்படா வகையில் , வேகமாக வரும் நீர் 

வரும் நீர் மூழ்கடிக்கப்பட்டு 
விடுகிறது . கீழ்க்கண்ட முறைகளை இவ்வகையில் பின்பற்றலாம் . 

( 1 ) நீர்த்துள்ளல் ஏற்பட வசதியாக வழிப்பியின் கீழ்முனையில் 
ஒரு சரிவுத் தரைத்தளத்தை யமைக்கலாம் . இத்தளம் ஆற்றுப் 
படுகைக்கு மேலேயே அமைக்கப்பட வேண்டும் . இவ்விதம் படுகை 
மட்டத்திற்கு மேலேயே தளம் அமைக்க வேண்டுவதால் , நிறைய 
கான்கிரீட் செலவழியும் . அதனால் செலவு அதிகரிக்க வாய்ப்புண்டு . 
( 2 ) படம் 8-20இல் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு உருளை 

( roller bucket ) யை அமைக்கலாம் . வழிப்பியின் 
கீழ்முனையை படுகை மட்டம் வரை அமைத்து அதன் முனையை 
மேல்நோக்கித் திருப்பிவிட்டு இவ்வாளி 

திருப்பிவிட்டு இவ்வாளி அமைக்கப்படுகிறது .. 
இவ்விதம் அமைப்பதால் இரு நீருருளைகள் ஏற்பட்டு அவற்றில் 
ஏற்படும் சுழற்சியிலேயே நீர்ச்சக்தி செலவழிக்கப்பட்டு விடுகிறது . 
இவ்வாளிகளிற் சில சமயங்களில் தக்கத் தடுப்புக் கட்டைகளை 
( baffle blocks ) ஏற்படுத்தலாம் . இக்கட்டைகள் , நீர் ஓரிடத்தில் 
பிரிக்கப்பட்டு , மற்றொரு இடத்தில் ஒன்றையொன்று நேருக்கு 
நேராக அணுகுமாறு அமைக்கப்பட்டுள்ளதால் , நீர்ப்பகுதிகள் 
ஒன்றையொன்று மோதுகின்றன. அதிலுண்டாகும் தாக்கு தலால் 
பெரும்பாலான நீர்ச்சக்தியை இழந்துவிடுகின்றன. 


வாளி 


இ 


- 


TYT 


படம் 8-20 . உருளை வாளி 


வழிப்பிகள் 


189 


8.16 . மூன்றாம் வகை 


குறைந்த பாய்வுகளில் நீர்த்துள்ளல் ஆழக்கோடு கீழ்முனை 
ஆழக்கோட்டிற்கு மேலாகவும் , கூடுதலான பாய்வுகளில் கீழாகவும் 
அமைந்திருத்தல் : 


பாய்வு குறைந்த நிலையில் , கீழ்முனை ஆழம் தகுந்த நீர்த் 
துள்ளலை ஏற்படுத்துவதற்கு இயலாததாகவும் , அதிகப் பாய்வுள்ள 
நேரத்தில் , நீர்த்துள்ளலை மூழ்கடிக்கக் கூடிய வகையிலும் கீழ்முனை 
ஆழம் உள்ளது . இப்பிரச்சினையைத் தீர்க்க கீ 

க் கண்ட - 
முறைகளைப் பின்பற்றலாம் . 


1 


( 1 ) ஆற்றுப்படுகைக்குச் சிறிது மேலும் , சிறிது கீழுமுள்ள 
வாறு ஒரு சரிவுத்தளத்தையமைக்கலாம் . குறைந்த பாய்வுள்ள 
நேரங்களில் தளத்தின் கீழ்மட்டத்திலும் , மிகைப்பாய்வுள்ள 
நேரங்களில் மேல்மட்டத்திலும் நீர்த்துள்ளல் ஏற்பட்டு நீர்ச்சக்தி 
குறைக்கப்படுகிறது . 

( 2 ) ஒரு குறுமட்டச் சிற்றணை அல்லது குறுமட்டத் தடுப்புச் 
சுவரை அமைக்கலாம் . இதனால் , குறைந்த பாய்வுள்ள காலங்களில் 
சிற்றணையின் மேற்புறத்திலுண்டாகும் நீர்மட்ட 

உயர்வினால் , 
நீர்த்துள்ளல் சீரிய முறையில் செயற்படும் . அதிகப்பாய்வுள்ள 
காலங்களில் , இச்சிற்றணை முற்றிலும் மூழ்கடிக்கப்படுவதால் அது 
( சிற்றணை ) செயற் திறனற்ற ( inefficient) நிலையில் இருந்துவிடும் . 


( 3 ) நீர் வேகம் கூடுதலில்லாமலிருப்பின் , தடுப்புக்கட்டைகளை 
( baffle blocks ) மிகை வரம்புநிலை வேகத்திலணுகும் நீரைப் பிரித்து , 
அதனால் ஒரு நீர் மட்ட உயர்வை ஏற்படுத்தும் வகையில் 
அமைக்கலாம் . இவ்வாறு கீழ்முனை ஆழம் உயர்வதால் ஒரு 
முழுமையான நீர்த்துள்ளல் ஏற்பட வாய்ப்புண்டு . ஆனால் 
மிகையான பாய்வு ஏற்படும் பொழுது , (உராய்வுகளினாலும் , நீர்க் 
கொந்தளிப்பினாலும் ( turbulence ) நீர்ச்சக்தி செலவழிக்கப் 
பட்டாலும் , நீர்த்துள்ளல் ஏற்படாமற் போகலாம் . 


8.17 . நான்காம் வகை 


குறைப் பாய்வுகளில் நீர்த்துள்ளல் ஆழக்கோடு கீழ்முனை 
ஆழக்கோட்டிற்குக் கீழாகவும் , மிகைப் பாய்வுகளில் மேலாகவும் 
அமைந்திருத்தல் : 


இந்நிலை ஏற்படுவது மிகவும் அரிது . எனினும் இந்நிலையில் 
கீழ்கண்ட முறைகளைப் பின்பற்றலாம் . 


190 


நீர்ப்பாசனம் 


( 1 ) சரியான ஒரு தரைத்தளத்தை ஆற்றுப் படுகைக்கு 
சிறிது மேலாகவும் , சிறிது கீழாகவும் உள்ளபடி அமைக்கலாம் . 
குறைப்பாய்வுக் காலங்களில் தளத்தின் மேற்பகுதியிலும் , மிகைப் 
பாய்வுக் காலங்களில் தளத்தின் கீழ்ப்பகுதியிலும் நீர்த்துள்ளல் 
ஏற்படும் . 


( 2 ) ஒரு துணைச் சிற்றணையை ஏற்படுத்தலாம் . ஆனால் 
குறைப்பாய்வுக் காலங்களில் இவற்றினால் பயன் ஏதும் ஏற்படுவ 
தில்லை . 


9 . மண் அணைகள் 
( EARTHEN DAMS ) 


9.1 . 


இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் வெகு காலத்திற்கு 
முன்பிருந்தே மண் அணைகள் கட்டப்பட்டு வந்துள்ளன . மண்ணில் 
( soil mechanics ) பற்றிய அறிவு பெறுவதற்கு முன்பாக இவ் 
வணைகள் செயற்முறை அனுபவத்தைக் கொண்டே கட்டப்பட்டன . 
ஆனாலும் , தற்போதைய மண்ணியல் அறிமுறைகளைக் கொண்டு 
100 முதல் 150 மீட்டர் உயரமுள்ள மண்ணணைகளைக் கூடக் 
கட்டமுடியும் . நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த உயரங் 
களில் கான்கிரீட் அணைகளைக்கூடக் கட்டத்தயங்கினர் . 


9-2 . மண்ணணைகளுக்குத் தகுந்த அடித்தளங்கள் 

மண்ணணைகளை எந்த விதமான அடித்தள அமைப்பிலும் 
தகுந்த முறையில் வடிவமைத்துக் கட்டமுடியும் , 

ஆனால் , 
அடித்தள மண்ணின் தரத்தை மிகவும் கவனமாக ஆராய்ந்து 
அதற்குத் தக்கவாறு மண்ணணையின் 

அமைப்பை 

உருவாக்க 
வேண்டும் . 


அடித்தளத்தின் தரத்தைப் பொதுவாக மூன்று விதமாகப் 
பிரிக்கலாம் . 


( 1 ) பாறையாலான அடித்தளம் 
( 2 ) மணற்கற்களாலான அடித்தளம் 
( 3 ) களிமண்ணாலான அடித்தளம் 


பாறையாலான அடித்தளத்தில் மண்ணணைகளை அமைப்ப 
தால் எவ்விதத் தொல்லையு மிருப்பதில்லை. மண்ணணையினால் 


192 


நீர்ப்பாசனம் 


ஏற்படக்கூடிய வெட்டுத் தகைவு (shear stress ) அடித்தளத்தில் 
அனுமதிக்கக்கூடிய விசைக்குள்ளாகவே இருக்கும் . மற்றும் , 
அடித்தளத்தில் ஏற்படும் நீர்க் கசிவும் ( seepage ) சொற்பம் . 
ஆயினும் பாறையின் மேல் அமையும் மண் அணை முற்றிலும் 
இணைந்து இருப்பது அரிது . ஆகையால் இக்கிடையில் நீர்க்கசிவு 
ஏற்படுவது சாத்தியமாகிறது . அவ்வாறு நீர்க்கசிவு ஏற்படாமல் 
தடுக்கவும் அடித்தளமும் மேல் அமையும் மண் அணையும் ஒட்டிச் 
சேரவும் அதனூடே ஆங்காங்கு தடைச் சுவர்கள் ( cut - off walls ) 
கட்டப்படுகின்றன . 


மணலும் சரளைகளும் உராய்வுத்தன்மை மிகுந்த ஒட்டிணை 
யில்லாப் ( non - cohesui) பொருள்கள் இவற்றின் வெட்டு விசையைத் 
தாங்கும் சக்தி (shearing strength ) அப்பொருள்களின் மீது செயற் 
படும் விசைக்கொப்ப உள்ளது . இவ்விதப் பொருள்களாலான 
அடித்தளத்தில் அணையை அமைக்கும் பொழுது , குத்து விசையும் 
( vertical force ) வெட்டு விசையும் அடித்தளத்தில் உண்டாகின்றன . 
அடித்தளத்தின் வெட்டு விசையை எதிர்க்கும் திறன் , அணையின் 
எடை அதிகரிக்க அதிகரிக்கக் கூடுதலாகிறது . இத்திறன் அணை 
கட்டும் சமயத்திலேயே இவ்விதத்தளங்களில் உண்டாகின்றன . 

மணலும் சரளைகளாலான அடித்தளம் அணையின் நிலைப்புத் 
தன்மை (stability ) யைப் பொருத்த வரையில் சிக்கலற்றதானாலும் , 
இவ்வகைத் தளங்கள் மிகவும் அதிக அளவு நீர்க்கசிவை ஏற்படுத்து 
கின்றன . இவ்வித அடித்தளங்களின் ஆழம் அதிகமாக இல்லாமலி 
ருந்தால் , ஒரு நீர்ப்புகா தடைச் சுவரை ( unpermeable cut off 
wall ) அமைத்துத் தீர்வு காணமுடியும் . 


களிமண்ணின் வெட்டு விசையை எதிர்க்கும் திறன் , ஒட்டி 
ணைத்தன்மையையும் ( cohesion ) உராய்வுத் தன்மையையும் 
பொருத்துள்ளது . ஒட்டிணைத் தன்மை தோராயமாக மாறிலி 
( constant ) யாக உள்ளது . ஆனால் உராய்வுத்தன்மை , அதன் மீது 
செயற்படும் விசையைப் பொருத்துள்ளது . மற்றும் ஒட்டிணையற்ற 
பொருள்களைப் போலல்லாது , களிமண்ணில் செயற்படும் விசையின் 
மிகக் குறைவான வீதத்திலேயே உராய்வு விசை உண்டாகிறது . 
மேலும் வெட்டு விசையை எதிர்க்கும் திறன் ‘ நீரகற்றலைப் 
(consolidation ) பொருத்துமுள்ள தால் , நீரகற்றல் நாட்பட்டுச் 
செயற்படுமேயானால் , இத்திறனும் நாட்பட்டுப் பெறப்படுகிறது . 
எனவே , களிமண்னாலான அடித்தளத்தில் அணையைக் கட்டும் 
பொழுது , குத்து விசையும் , வெட்டுவிசையும் செயற்படுகின்றன . 
வெட்டு விசையை எதிர்க்கும் திறனின் ஒட்டிணைத் தன்மையினால் 
ஏற்படும் திறன் மாறாமல் இருந்து , உராய்வுத் தன்மையினால் பெறப் 


மண் அணைகள் 


193 


திறன் மிகவும் குறைவான வீதத்திலேயே அதிகரிக்கின்றது 
எனவே , 

களிமண்ணாலான அடித்தளத்தின் நிலைப்புத்தன்மை 
ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலை உள்ளது . மாறாக ஒட்டிணை 
யையும்யில்லா அடித்தளத்தின் நிலைப்புத்தன்மைப் பற்றி ஆராய 
வேண்டிய அவசிய மேற்படுவதில்லை . 


பொதுவாக 


9.3 . மண்ணணைக்கு வேண்டிய பொருள்கள் 

மண் அணை கட்டுவதற்கு ஏராளமான அளவு மண் தேவைப் 
படுவதால் , கட்டு மிடத்திற்கு அருகிலுள்ள எல்லாவிதமான 
பொருள்களையும் உபயோகிக்க நேரிடும் . 

எந்த 
விதமான பொருள்களையும் கொண்டு தக்க முறையில் ஒரு. 
மண்ணணையை வடிவமைக்க முடியும் . உதாரணமாக , ஒட்டிணை 
யற்ற மணல் , சரளை போன்ற பொருள்களைக் கொண்டே ஒரு 
அணையை வடிவமைக்கலாம் . அதே போன்று , களிமண் போன்ற 
நீர்ப்புகா ஒட்டிணையுள்ள மண்வகையைக் கொண்டும் வடிவமைக் 
கலாம் . இவ்விதமாக ஒருவகைப் பொருள்களைக் கொண்டே 
கட்டப்படும் அணைகளுக்கு ‘ ஒரு படித்தான ( homogeneous ) அணை 
என்பர் . பொதுவாக இருவகைப் பொருள்களையும் உபயோகித்துக் 
கட்டுவது சிறந்தது . ஏனெனில் , ஒட்டிணையில்லாப் பொருள்கள் 
நிலைப்புத்தன்மையை அதிகரிக்கவும் , தகுந்த வடிகால் முறைகளுக் 
காகவும் , ஒட்டிணையுள்ள பொருள்கள் நீர்க்கசிவைத் தடுக்கவும் 
உதவுகின்றன . இவ்வாறு பலவிதமான பொருள்களைக் கொண்டு 
பல மண்டலங்களாக அமைத்துக் கட்டப்படும் அணைகளுக்கு ‘ பல 
படித்தான ( non - homogeneous ) அணைகள் என்பர் . 
9.4 . மண் அணைகளைப் பாதுகாப்பான முறையில் வடிவமைக்கும் 

பொழுது கவனத்திற் கொள்ள வேண்டியவை 

( 1 ) வெள்ள நீரினால் அணையின் மேல்மட்டத்தை எந்தச் 
சந்தர்ப்பத்திலும் தாண்டி ஒரு மேற்பாய்வை ஏற்படுத்துவது 
தவிர்க்கப்பட வேண்டும் . 

( 2 ) நீர்க்கசிவு மேற்கோடு ( seepaje line ) எச்சமயத்திலும் 
அணையின் கீழ்புறச் சரிவுக்கு உள்ளாகவேயிருத்தல் வேண்டும் . 
( 3 ) எந்த மோசமான சந்தர்ப்பங்களிலும் 

அணையின் 
மேற்புற , கீழ்ப்புற ( upstream and downstream ) ச் சரிவுகள் 
நிலைப்புத்தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும் . 

( 4 ) அடித்தளத்தில் வெட்டு விசை வரம்பு நிலைக்குட்பட்ட 
தாக இருக்க வேண்டும் . 


13 


194 


நீர்ப்பாசனம் 


( 5 ) மேற்புறத்திலிருந்து நீர் அணையினூடே இலகுவாகக் 
கீழ்ப்புறத்திற்குச் செல்வது தவிர்க்கப்படவேண்டும் . 

( 6 ) அணையும் , அடித்தளமும் வெளிவேகத்தினால் ( exit 
velocity ) சேதமடையாமல் அமைக்கப்படவேண்டும் . 

( 7 ) மேற்புறச் சரிவு அலையின் விசையினால் தாக்கப்படாதவா 
றும் கீழ்ப் | றச்சரிவு மழையினால் அரிக்கப்படாதவாறும்காக்கப்பட 
வேண்டும் . 


9.5 . மேற்பாய்வைத்தடுத்தல் ( Overtopping ) 

மண்ணணையில் மேற்பாய்வைத் தடுக்கக் கீழ்க்கண்ட முறை 
களைக் கையாளலாம் . 


( 1 ) வழிப்பியின் கொள்ளளவைக் கூடு தலாகக் 

கூடுதலாகக் கொண்டு 
வடிவமைத்தல் : 

பொதுவாக மண்ணணைகள் மேற்பாய்வினால் சேசதமடையக் 
கூடுமாதலால் , வெள்ளத்தைக் கூடுதலாகவே கணக்கிட்டுக் 
கொள்ள வேண்டும் . அதிக பட்ச வெள்ளத்தையும் , நீர் வரைப் 
படத்தையும் நிர்ணயித்த பின்னர் , வெள்ள வழிப்படுத்துதல் . 
(flood routing ) முறையினால் அதிகபட்ச வெள்ள மட்டத்தை 
நிர்ணயிக்க முடியும் . தகுந் தகட்டின்மை இடைவெளித் தூரத்தை 
{ free board ) க் கொண்டு அணையின் மேல்மட்டத்தை நிர்ணயிக்க 
லாம் . 


( 2 ) தகுந்த கட்டின்மை இடைவெளித்தூரம் அமைத்தல் . 

மொத்தக் கட்டின்மை இடைவெளித் தூரம் (total free 
board ) என்பது வழிப்பானின் மேல்மட்டத்திற்கும் அல்லது 
சாதாரண தேக்க மட்டத்திற்கும் அணையின் மேல்மட்டத்திற்கும் 
உள்ள இடை வெளித்தூரம் . இத்தூரம் இரு பாகங்கள் கொண்டது . 

( a ) மேற்கூறியபடி கணக்கிடப்பட்ட வழிப்பியின் மேல் 
மட்டத்திற்கும் , அதிகபட்ச வெள்ளமட்டத்திற்கும் உள்ள இடை 
வெளித்தூரம் , 


( b ) அதிகபட்ச வெள்ள மட்டத்திற்கும் மேலே , அலையின் 
உயரத்திற்குத் தகுந்தாற்போல அமைக்கப்படும் இடைவெளித் 
தூரம் (அணையின் மேல் மட்டம் வரை ) . 


அலை பின் உயரத்தை மாலிடர் ஸ்டீவன்ஸன் சூத்திரத்தைக் 
கொண்டு கணக்கிடலாம் . 


மண் அணைகள் 


195 


அதிகபட்ச வெள்ளமட்டத்திற்கு ( maximum flood level )) 
மேல் கணக்கிடப்பட்ட அலை உயரத்தை கட்டின்மை இடை 
வெளியாகக்கொண்டு மேல் மட்டத்தை நிர்ணயிக்கலாம் . 


9-6 . அணையின் சில மாதிரி குறுக்கு வெட்டுத் தோற்றமைப்புகள் 

அடித்தளத்தையும் , இலகுவாகக் கிடைக்கும் மற்ற பொருள் 
களையும் பொருத்து 

அணையின் அமைப்பு வடிவமைக்கப்பட 
வேண்டிய நிலையில் , அணையின் ஒரு அமைப்பை நியமனம் 
( standardise ) செய்ய இயலாது . ஆனாலும் , சில அமைப்புகளைத் 
தற்கோள் கொண்டு , அதன் நிலைப்புத்தன்மையை ஆராய்வதற்கு 
முடியும் . பொதுவாக அடித்தளத்தின் தரத்தைக் கீழ்க்கண்டவாறு 
பிரிக்கலாம் . 


மாதிரி- A : வெகு ஆழத்திற்கு நீர்ப்புகா வகையி 
அடித்தளம் . 

மாதிரி- B : சிறிது ஆழத்திற்கு நீர்ப்புகு நிலையிலும் , அதன் 
-அடியில் நீர்ப்புகா வண்ணம் அடித்தளம் அமைந்திருத்தல் . 

மாதிரி- C : வெகு ஆழத்திற்கு அடித்தளம் நீர்ப்புகு நிலையில் 
இருத்தல் . 


9-7 . மாதிரி- A வகை அணைகள் 

நீர்ப்புகா அடித்தளம் 

( 1 ) அணைகட்டு மிடத்தில் வண்டல் களியும் (( silty clay ) 
பெருமணலும் ( coarse sand ) கிடைப்பனவாகக் கொள்வோம் . 
இவ்வித விதிகளுக்குட்பட்டு படம் 9-1இல் காட்டப்பட்டுள்ளபடி 
ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம் . 

உயரமான அல்லது 


27 
: 1 


3 : / 


2 


2 


6 


SRI 


7 


படம் 9- !. மாதிரி A- வகை மண்ணணை 
1. களிமண் உள்ளுரு 5. நீர்ப்புகா அடித்தளம் 
2. பெருமணல் 

6. நீர்க்கசிவு மேற்கோடு 
3 : வடிகட்டி 

7. தேக்க முழுமட்டம் 
4. பாறைக்கீழ் முனை 


நீர்ப்பாசனம் 


196 


உயரமான அணைகளுக்கு , களிமண்ணாலான ஒரு உள்ளுருவை ( core ) 
ஏற்படுத்தி அதன் இருபுறங்களிலும் நீர்ப்புகு பெருமணலை 
நிரப்பலாம் . நீர்க்கசிவைச் சேகரித்து வெளியேற்றும் வகையில் 
அணையின் அடிமட்டத்தில் படத்தில் காட்டியுள்ளபடி பாறைக் 
கீழ்மு ? ன யை ( rock toe ) யும் , வடிகட்டி யை ( filter ) யும் அமைக்க 


வேண்டும் . 


மிகவும் குறைந்த உயரமுள்ள அணைகளில் , சரிவுள்ள 
நீர்ப்புகாப் போர்வை (imperveoius blanket ) அல்லது சரிவுள்ள 
உள்ளுருவை படம் 9-6இல் காட்டியுள்ளபடி அமைக்கலாம் . 

( 2 ) வண்டல் களிமண்மட்டும் அணைகட்டுவதற்குக் 
கிடைக்கும் 

பொருளாகவும் , அடித்தளம் களிமண்ணாகவும் 
மேற்கோள் கொள்வோம் . இவ்வகையில் அடித்தளத்தில் வெட்டு 
விசை பாதுகாப்பான நிலைக்குள்ளடங்கி இருக்குமாறு பார்த்துக் 
கொள்ள வேண்டும் . ஒரு படித்தான அணையை படம் 9-2இல் 
காட்டியுள்ளபடி . இந்நிலையில் வடிவமைக்கலாம் . இவ்வமைப்பில் 
மணல் சரளைகளாலான வடிகட்டி ( sand and gravel filter ) அணை 
யின் அடிமட்டத்தில் மேற்புறமாக வெகு தூரத்திற்கு அமைக்கப் 
பட்டிருப்பதைக் காணலாம் . பாறைக் கீழ்முனைக்கும் , வடிகட் 

. 
டிக்கும் வேண்டிய பொருள்களை வெளியிலிருந்து தருவிக்க 
நேரிடும் . அணையின் கீழ்ப்புறப் பகுதிகளில் நீர்க்கசிவு ஏற்படாத 
வகையிலும் , அணையில் நீரகற்றலைத் துரிதப்படுத்தும் வகையிலும் 
வடிகட்டி செயற்படுகிறது . மேலும் , அடித்தளக் களிமண்ணின் 
வெட்டு விசையை எதிர்க்கும் திறனையும் கடிதில் அடையத் 
துணை செய்கிறது . 


- 

பராபங்கய 
கா , சாரா ப Mam-ரா --- 
பாசாசா - காராசா பாடி 

A பாபாசா படி- * : -ாசா 
-ராடி: - is - WAM 
பாட்டா பா 

WIN 


2 


படம் 9-2 . 
1. நீர்க்கசிவு மேற் கோடு 4. புல்வெளித்தரை 
2. வண்டல் களிமண் 

5. பாறைக் கீழ் முனை 
3 . 

மணல் வடிகட்டி 


( 3 ) ஒரு கூடுதலான அளவுக்கு ஒட்டிணையில்லாப் 
பொருள்களை இலகுவில் வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடு 
மானால் , படம் 9-3 இல் காட்டியபடி அமைப்பைத் திருத்தி 


மண் அணைகள் 


197 


அமைத்துக்கொள்ளலாம் . இவ்வகை அமைப்பினால் ஒரு சீரிய 
வடிகால் அமைப்பு மேற்புறத்திலும் ஏற்படுத்தப்படுகிறது . இதனால் 
நீர்மட்டம் திடீரென்று குறைபடும் (sudden draw down ) சந்தர்ப் 
பங்களில் அணையில் ஏற்படும் ‘ மண்ணுள் அழுத்தத்தை க் ( pore 
pressure ) குறைக்கிறது . வடிகால் அமைப்பு சீரிய முறையிற் 
செயற்படுவதால் அணையின் பக்கச்சரிவுகளைக் கூடுதலாக அமைக் 
கவும் இவ்வமைப்பு வழிசெய்கிறது . 


4 


படம் 9-3 . 
1. நீர்ப்புகா மண்டலம் 4. தேக்க முழுமட்டம் 
2. பாறை கீழ் முனை 

5. வெட்டுக் குழிப்பாதை 
3. வடிகால் போர்வைகள் 


9.8 . மாதிரி B 


சிறிது ஆழத்திற்கு அடித்தளம் நீர்ப்புகு நிலையிலும் அதன் 
அடியில் நீர்ப்புகா நிலையிலும் இருத்தல் . 


( 1 ) மணலும் சரளையும் அணைக்கட்டருகிலேயே கிடைப்பதாகக் 
கொள்வோம் . அடித்தளம் 10 மீட்டர் 

ஆழத்திற்கு மணல் 
சரளையினால் ஆன தாகவும் அதனடியில் கெட்டிப்பாறையாகவும் 
உள்ளதாக தற்கோள் கொள்வோம் . வண்டல் களி வெளியிலிருந்து 
வெகு தூரத்திலிருந்து கொண்டுவர வேண்டி நேரிடுவதாகவும் 
கொள்வோம் . இவ்வித நிலையில் படம் 9.4 இல் காட்டியுள்ளபடி 
அணையை வடிவமைக்கலாம் . நீர்க்கசிவைத் தடுக்கும் வகையில் 
5 மீட்டர் கனத்தில் ஒரு உள்ளுருச் சுவரை ( core vall ) அமைக்க 
வேண்டும் . இவ்வுள்ளுருவை அடித்தளப்பாறை வரை கொண்டு 
சென்று தக்கவாறு இணைக்கப்பட வேண்டும் . இதற்காக , படத்தில் 
புள்ளிக் கோடிட்டுக் காட்டியுள்ளபடி முதலில் ஒரு குழிப் 
பாதையை ( trench ) வெட்டி , உள்ளுருவை அப்பாதையில் அமைத்த 
பிறகு மறுபடி மீதமுள்ள இடத்தில் மணல் , சரளைகளை நிரப்பி 
விடலாம் . இவ்வமைப்பில் , கீழ்ப்புறத்தில் பாறைக்கீழ்முனை 
அல்லது வடிகட்டி தேவைப்படுவதில்லை . ஏனெனில் , இவற்றின் 
பணிகளை நீர்ப்புகு அடித்தளமே செய்து விடும் . 


நீர்ப்பாசனம் 


198 


20 : 


2 


log 


55 


படம் 9.4 . மாதிரி B- வகை மண்ணணை 
1. களிமண் உள்ளுருச் சுவர் 4. நீர்க்கசிவு மேற்கோடு 

மணல் , சரளை மண்டலம் 5. நீர்ப்புகா அடித்தளம் 
3. தேக்க முழு மட்டம் 


2 . 


( 2 ) வண்டல் களி இலகுவில் கிடைக்காமற்போனால் , இதற்குப் 
பதிலாக உள்ளுருச் சுவரை ( corewall ) 1 மீட்டர் கனத்தில் R. C. 
யினால் கட்டலாம் . 


( 3 ) மாறாக ஒரு கூடுதலான அளவு 

வண்டல் களி சிறிது 
தூரத்திலிருந்து கொண்டு வர வேண்டியிருந்தால் மேலே 
கொடுக்கப்பட்ட வடிவமைப்பை படம் 9-5இல் காட்டியுள்ளபடி. 
சிறிது மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் . 


25 
:1 


3 : 


2 


2 


2 


1:11 


INNN 


படம் 9-5 . மாதிரி C- வகை 
1. தேக்க முழு மட்டம் 

3. நீர்க்கசிவு மேற்கோடு 
2 . மணல் மண்டலம் 

4. வண்டற் களி உள்ளுரு 


இவ்வமைப்பில் உள்ளுருச் சுவருக்குப் பதிலாக ஒரு . உள்ளுரு,, 
வைப் படத்தில் காட்டியுள்ளது போல அமைக்கலாம் . 


( 4 ) மாதிரி B ( 1 ) இல் கண்டுள்ள நிலையில் படம் 9-6இல் , 
காட்டப்பட்டுள்ளபடியும் ஒரு வடிவமைப்பை அமைக்க இயலும் . 


மண் அணைகள் 


199) 


A 


2 


3 


5 


WIFYST 


படம் 9.6 . 


1 . தேக்க முழு மட்டம் 
2. சரிந்த உள்ளுரு 
3. நீர்ப்புகு தளம் 


4. நீர்ப்புகு மண்டலம் 
5. நீர்ப்புகு அடித் தளம் 


9-9 . மாதிரி C 


வெகு ஆழத்திற்கு அடித்தளம் நீர்ப்புகு நிலையில் அமைந். 
திருத்தல் . 


இந்நிலையில் ஒரு முழுமையான தடுப்புக்காலை ( cut off trench ) 
அடித்தளத்தில் முழு ஆழத்திலும் அமைப்பது இயலாது . ஆகவே 
அடித்தளத்தில் நீர்க்கசிவை கீழ்க்கண்ட இம்முறைகளினால் 
தடுக்கலாம் . 


( 1 ) எஃகுத்தகடுகளாலான ஒரு முழுமையற்ற நீர் வெட்டுச் 
சுவரை ( partial cut off piles ) அணையின் மேற்புறத்தில் அமைக்க 
லாம் . இவ்வெட்டுச் சுவரின் உச்சிப்பகுதி 

அணையில் 

நன்கு 
இணைக்கப்பட்டும் , அடிப்பகுதி சிறிது ஆழத்திற்கு அடித்தளத்தில் 
இணைக்கப்பட்டும் இருக்க வேண்டும் . ஆனால் இம்முறை அவ்வளவு 
சீரிய முறையில் செயற்படுவதாகத் தெரியவில்லை . 


( 2 ) கிடைநிலையில் ஒரு நீர்ப்புகாப் போர்வையை (impervious 
blanket ) அமைத்தல் . படம் 9-7 இல் இவ்வகை அமைப்பைக் 
காணலாம் . இவ்வமைப்பில் களிமண்ணாலான ஒரு உள்ளுருவும் 
அதனையொட்டி ஒரு நீண்ட கிடைநிலைக்களிமண் போர்வையும் 
அமைக்கப்பட்டுள்ளது . இவ்வமைப்பில் அடித்தளத்தில் நீர்க்கசிவு 
ஏற்படுவதைத் தடுக்க இயலாமற் போகிறது . ஆகவே அடித் 

ஏற்படும் நீர்க்கசிவையும் அணையில் ஏற்படும் நீர்க் 
கசிவையும் சேகரித்து வெளியேற்ற சரளையாலான ஒரு வடிகட்டி 
யையும் அமைக்க வேண்டும் . 


தளத்தில் 


200 


நீர்ப்பாசனம் 


3 


2 . 


சுனை 


படம் 9.7 . 
தேக்க முழு மட்டம் 

4. களி மண் உள்ளுரு 
2. களிமண் போர்வை 

5 நீர்க்கசிவு மேற்கோடு 
3 . மணல் பெருமணல் மண்டலம் 


பொதுவாக , போர்வையின் கனத்தை 1 முதல் 3 மீட்டர் 
வரையிலும் , அதன் நீளத்தை நீர் ஆழத்தைப் போன்று 10 
மடங்காகவும் அமைப்பது நல்லது . 


9-10 . மண்ணணைகளில் வடிகால் அமைப்புகள் 

நீர்க்கசிவு மேற் கோட்டை (seepage line ) கீழ்ப்புறச் சரிவுக் 
குள்ளாக வைத்திருக்கும் வகையில் மண் அணைகளில் வடிகால் 
அமைப்புகளை அமைப்பது அவசியமாகிறது . பொதுவாக , அணையின் 
உயரத்தில் நான்கில் ஒரு பங்கு அல்லது மூன்றில் ஒரு பங்கு 
உயரத்திற்காவது பாறைக் கீழ்முனையை அமைப்பது நல்லது . 
பாறைகள் அடைபட்டுப் போகாமல் இருப்பதற்காக , இப்பாறைக் 
கீழ்முனையைச் சுற்றிலும் அணையிலிருந்தும் அடித்தளத்திலிருந்தும் 
பாறை முனை வரை கற்களின் கனமும் (size) , நீர்ப்புகுத் தன்மை 
யும் படிப்படியாகக் கூடும் வகையில் தரம் பிரிக்கப்பட்ட ( graded ) 
கற்களைக் கொண்டு அடுக்கடுக்காக ( inlayers ). அமைத்து ஒரு வடி 
கட்டியை அமைக்கலாம் . படம் 9-8இல் காண்க . 


5 


6 


படம் 5-8 . வடி கட்டி அமைப்பு 

1 , 2 , 3 , 4. வடிகட்டி எண்கள் 
5. அணைப் பகுதி 

6. அடித்தளம் 


மண் அணைகள் 


201 


வடிகட்டிக்கு வேண்டிய பொருள்களைத் தேர்ந்தெடுக்க 
கீழ்க்கண்ட இருமுறைகளைப் பின்பற்றலாம் . 

( 1 ) டெர்ஸாகி முறை ( Terzaghi s method ) 

( 2 ) - க்ரீகர் , ஜஸ்டின் , ஹைண்ட்ஸ் முறை ( Creager , Justin & 
Hinds method ) 


( 1 ) டெர்ஸாகி முறை : 

படம் 9-8இல் பாறைக் கீழ்முனையை 4 அடுக்குகளாக அமைக் 
கப்பட்டுள்ளது . இதில் கற்களின் கனம் ( size ) அணைப்பகுதியிலி 
ருந்தும் , அடித்தளத்திலிருந்தும் படிப்படியாக முறையே ( 1 ) , ( 2 ) , 
{ 3 ) , ( 4 ) அடுக்கு என்ற முறையில் கூடுகின்றன . அடுக்கு 2 ஐ 
எடுத்துக் கொண்டால் , அடுக்கு 1 “வெளிப்புறம் என்றும் , 
அடுக்கு 2 , உட்புறம் என்றும் குறிக்கப்படுகிறது . இதே போன்று 
அடுக்கு 3 - க்கு அடுக்கு 2 , வெளிப்புறம் என்று குறிக்கப்படும் . 

மற்றும் கற்களின் தரம் பின் கண்டவாறு குறிக்கப்படும் . 
D | 5- என்பது , ஒரு தரத்தைக் குறிக்கும் . 

Di5 = 3 செ . மீ . எனக் கொள்வோம் . அந்த ரகக் கற்களில் 
15 விழுக்காடு 3 செ . மீ . கனத்திற்குக் குறைவாகவே இருக்கும் 
எனப் பொருள் கொள்ள வேண்டும் . இதே போன்று D85 விழுக் 
காடு 10 செ . மீ . எனக் கொண்டால் , அந்த ரகக்குவியலில் 85 
விழுக்காடு 10 செ . மீ . கனத்திற்குக் குறைவாகவே இருக்கும் . 
மேற்கண்ட குறிப்புகளைக் கவனத்திற் கொண்டு , 

டெர்ஸாகி 
முறையை எளிதில் புரிந்து கொள்ளலாம் . 
டெர்ஸாகி வழி : 
D15 ‘உட்புறம் 

D , 5 உட்புறம் 

( 9-1 ) 
D , 5 வெளிப்புறம் D85 வெளிப்புறம் 


4 


க்ரீகர் , ஜஸ்டின் , ஹைண்ட்ஸ் முறை : 


D15 உட்புறம் 

= 9 
D , 5 வெளிப்புறம் 


9 ... 


( 9.2 ) 


உதாரணம் : அடுக்கு 4 இல் உள்ள பாறைகளின் D / 5 == 15 செ.மீ. 
கனமுள்ளது எனக் கொள்வோம் . அதாவது , அடுக்கு 4 லுள்ள 
பாறைகளில் 15 விழுக்காடு 15 செ . மீ . கனத்திற்குள்ளாகவும் , 
85 விழுக்காடு 15 செ . மீ . கனத்திற்கு மேலுள்ளதாகவும் பொருள் 
கொள்ள வேண்டும் . 


202 


நீர்ப்பாசனம் 


9 


ஆகவே , சூத்திரம் ( 9-2 ) ன்படி : 

D15 உட்புறம் 
D , வெளிப்புறம் 
D | 5 ( 4 ஆவது அடுக்கு ) 

= 9 
அதாவது , ]) ( 3 ஆவது அடுக்கு ) 


15 


ஃ D ; 5 ( 3 ஆவது அடுக்கு ) 


= 1.7 செ.மீ. 


9 


அதாவது , 3 ஆவது அடுக்கில் உள்ள பொருள்களில் 15 விழுக் 
காடு 1-7 செ . மீ . கனத்திற்குக் குறைவாக இருக்க வேண்டும் . 


இதே போன்று மற்ற அடுக்குகளில் உள்ள பொருள்களின் 
தரத்தையும் நிர்ணயிக்கலாம் . கிடைநிலை வடிகட்டி அடித் 
தளத்திலிருந்து நீர்க்கசிவை அகற்ற வேண்டிய சந்தர்ப்பங்களிலும் 
அடித்தளத்தில் நீரகற்றலைத் துரிதமாக்கும் வகையிலும் , அணையி 
லுள்ள நீர்க்கசிவைச் சேகரிக்கும் வகையிலும் துணை புரிகின்றன. 


இவ் வடிகட்டிகள் கீழ்ச்சரிவின் கிடைநிலைத் தூரத்தில் 30 
அல்லது 50 விழுக்காடு 

பாறைக் கீழ்முனையிலிருந்து 
அணையினுள் அமைக்கப்பட வேண்டும் . 


வரை 


9-11 . நீர்க்கசிவு மேற்கோட்டை நிர்ணயித்தல் 


அணையின் மேற்புறத்தில் நீர் தேக்கப்படுவதால் மேற்புறச் 
சரிவில் நீர் நிலையியலழுத்தம் (hydrostatic water pressure ) ஏற்படு 
கிறது . கீழ்ப்புறச் சரிவில் நீர் நிலையியலழுத்தம் இல்லை . இதனால் , 
அணையினூடே நீர்க்கசிவு ஏற்படுகிறது . இந் நீர்க்கசிவு நீர்வழிக் 
கோடு ( stream line ) களுக்கொப்ப ஏற்படுகின்றன . இவ்வாறு 
அணைகளின் குறுக்கே ஏற்படும் நீர்வழிக் கோடுகளின் மேல்மட்டக் 
கோடு பொதுவாக நீர்க்கசிவு மேற்கோடு 

அழைக்கப் 
படுகிறது . இந்நீர்க்கசிவுக் கோடுக்குக் கீழேயுள்ள பகுதியில் நீர் 
நிலையியலழுத்தம் மிகையாகவும் நீர்க்கசிவுக் கோட்டில் நீர் 
நிலையியலழுத்தம் பூச்சியமாகவும் உள்ளது . 

நீர்க்கசிவு மேற்கோட்டை நிர்ணயிப்பதன் அவசியம் பின் 
வருமாறு : 


( 1 ) நீர்க்கசிவு மேற்கோடு எவ்வகையிலும் கீழ்ப்புறச்சரிவை 
வெட்டி , அதனால் கீழ்முனைக்கு ஏதும் சேதம் ஏற்படா வண்ணம் 
பாதுகாக்கலாம் . 


200 


மண் அணைகள் 


203* 


( 2 ) நிலைப்புத்தன்மையை ஆராய்வதற்கு தவியாக நீர்க்கசிவு 
மேற்கோட்டிற்குக் கீழேயுள்ள ஈரமண் உள்ள மண்டலத்தையும் , 
அதற்கு மேலேயுள்ள உலர்ந்த மண் மண்டலத்தையும் பிரிக்க 
முடியும் . 


( 3 ) பாய்வு வலையை ( flow net ) அமைத்து அதன் மூலம் 
கசிவின் அளவை நிர்ணயிக்க முடிகிறது . 

ஒரு படித்தான அணையில் பாய்வுவலை இரு ‘ ஒரே குவியப்பர 
வளைவுக்கணங்களை ( two sets of confoeal paralbolas ) க் கொண்டது 
என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . படம் 9-9இல் ஒரு கற்பித 
அமைப்புப் பாய்வு வலை காட்டப்பட்டுள்ளது . 


* 


A 


படம் 


9.9 . 


1. தேக்க முழு மட்டம் 
2. உதிரிப் பாறை 


3. நீர் வலை 

கிடைநிலை வடிகால் அமைப்பு 


\ , 


இவ்வமைப்பில் , ஒரு கிடைநிலை வடிகாலமைப்பும் மேற் 
புறத்தில் பரவளைவு உருவை (pacalbolic shape ) ஒட்டி அடுக்கப் 
பட்டுள்ள உதிரிப்பாறை 

உதிரிப்பாறை மண்டலமும் காட்டப்பட்டுள்ளது .. 
இம்மாதிரியான அமைப்பில் நீர்வழிக் கோடுகள் பரவளைவுகளாக 
( parabolas ) க் காட்டப்பட்டுள்ளன. சம அழுத்தக் கோடுகளும் 
( equipotential lines ) பரவளைவுகளாக , ஆனால் புள்ளிக் கோடிட்டுக் 
காட்டப்பட்டுள்ளன. இவ்விரு பரவளைவுக் கணங்களுக்கும் 
பொருந்தும் குவியம் , (focus ) புள்ளி F ஆகக்காட்டப்பட்டுள்ளது . 
இப்புள்ளி F வடிகால் ஆரம்பமாகும் இடத்திலுள்ளது கவனத் 
திற்குரியது . 

ஆனால் நடை முறையில் அணைகள் இவ்வாறு அமைக்கப்படு 
வதில்லை . எனவே , நீர்க்கசிவுக் கோடும் நடைமுறைக் கொப்ப 
சிறிது மாற்றப்பட வேண்டும் . 


படம் 9-10இல் ஒரு படித்தான அணையின் குறுக்கு வெட்டுத் 
தோற்றம் காட்டப்பட்டுள்ளது . இவ்வகை அணைகளில் நீர் வழிக் 


204 


நீர்ப்பாசனம் 


கோடுகள் உண்மையான பரவளைவைக் கொண்டனவாக இரா . 
ஆனால் குவியத்திற்கு அருகில் இவை பரவளைவுருவைக் கொண் 
டனவாக இருக்கின்றன எனக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . ஆகவே 
கீழ்க்கண்ட முறையினால் நீர்க்கசிவு மேற்கோட்டை நிர்ணயிக்க 
லாம் . 


நீர்க்கசிவு மேற்கோடு BGH யை நிர்ணயித்தல் : 


A 


E 


h 


G 


T 


F 


S 


படம் 9-10 . நீர்க்கசிவு மேற்கோட்டை நிர்ணயித்தல் 

XX- இயக்த வரை 


( 1 ) புள்ளி F : 
குறிக்கப்படும் . 


குவியம் 


வடிகட்டியின் 


ஆரம்பத்தில் 


( 2 ) புள்ளி • B : நீர்மட்டக் கோடும் , அணையின் மேற்புறச் 
சரிவும் சந்திக்கு மிடம் . 
( 3 ) புள்ளி A : AB = 0 • 3 DB 

கஸக்ராண்டி 
Casagrade ) கண்டு பிடித்துள்ளார் . எனவே புள்ளி 1 யை நிர்ண 
யிக்கலாம் . 


என 


( 4 ) FC = இயக்குவரை தூரம் , ( Directrix distance ) 


S == \ b + h - _b 


( 9-3 ) 


படத்திலிருந்து b , h ஆகியவை தெரியுமாதலால் S யைக் 
கணக்கிட்டு புள்ளி C யை நிர்ணயிக்கலாம் . 


( அல்லது A யை மையமாகக் கொண்டும் , AF யை 

ஆரமாகக் 
கொண்டும் ஒரு வில் ( arc ) வரைந்தால் , அது AB பின் தொடர்ச்சிக் 
கோட்டை E என்னும் புள்ளியில் வெட்டுகிறது . E இல் வரையப் 
படும் குத்துக்கோடு அடிமட்டத்தை C இல் வெட்டும் . 


( 5 ) புள்ளி • H : FC யின் மையப்புள்ளி . 


மண் அணைகள் 


205 


( 6 ) புள்ளி G : F இல் செங்குத்தான கோடு வரையவும் . 
அக்கோட்டில் FG யை FC க்கு சமனாக வைத்து , புள்ளி G யை 
நிர்ணயிக்கலாம் . 


( 7 ) மற்ற புள்ளிகள் : A G H வளைக்கோட்டில் உள்ள 
எந்தப் புள்ளியிலிருந்தும் F க்கு உள்ள தூரம் , அப்புள்ளியிலிருந்து 
இயக்குவரைக் கோட்டுவரையுள்ள கிடைநிலைத் தூரத்துக்குச் 
சமம் . இது பரவளைவின் குணாதிசயம் ( property ) . இவ்விதியை 
உபயோகித்து AGH இல் உள்ள மற்றப் புள்ளிகளையும் குறிக்கலாம் . 


உதாரணம் : F ( 1 ) = ( 1 ) ( 2 ) . 

இவ்வாறு குறிக்கப்பட்டப் பல புள்ளிகளைச் சேர்த்து AGH 
பரவளைவை வரைய முடியும் . நீர்வழிக் கோட்டின் குணாதிசயப்படி , 
B யிலிருந்து சரிவுப் பக்கத்திற்கு குத்து நிலையில் ஆரம்பித்து , AGH 
பரவளைவை மெதுவாக இணையும்படி ஒரு வளைவுக் கோட்டை 
வரைந்தால் , கசிவுக்கோடு BGH கிடைக்கப்பெறுகிறது . 

BGH என்ற நீர்க்கசிவு மேற்கோட்டிற்கு இடப்புற மண்ட 
லத்தை ஈரமண்டலம் என்றும் , வலப்புற மண்டலத்தை உலர் 
மண்டலம் என்றும் பிரிக்கலாம் . 


நீர்க்கசிவு மேற் கோட்டை நிர்ணயித்த பிறகு , கசிவுப் பாய்வு 
வீதத்தைப் பாய்வுவலை ஆய்வு மூலம் கண்டு பிடிக்கலாம் . மேலும் 
அணையின் நிலைப்புத்தன்மையையும் கண்டு பிடிக்கலாம் . 

பாய்வுவலை ஆய்வு முறைகள் ‘ பாயுபொருளியக்கவியல் ” 
( fluid mechanics ) சம்பந்தப்பட்டவை . நிலைப்புத் தன்மையைக் 
கணக்கிடும் முறைகள் ‘ மண்ணியல் ( soil mechanics ) சம்பந்தப் 
பட்டவை . 

இக்காரணங்களாலும் , இவற்றைப் பற்றிய 
விவாதங்கள் இப்புத்தகத்தின் குறிக்கோளுக்குப் புறம்பானவை 
என்று கருதுவதாலும் , இவ்விவாதங்கள் கொடுக்கப்படவில்லை . 


10. கண்மாய்க்கரை மேடுகள் 


( TANK BUNDS ) 


10-1 . கண்மாய் 


தமிழ் நாட்டில் டெல்டாப் பிரதேசங்களை அல்லது கழிமுகப் 
பிரதேசங்களைத் தவிர மற்ற இடங்களில் பொதுவாகக் கண்மாய்ப் 
பாசனத்தைக் காணலாம் . கண்மாயை சில இடங்களில் குளம் , 
ஏரி எனப் பெயரிட்டு அழைக்கிறார்கள் . மழை நீரினால் சேமிக்கப் 
படும் நீரைக் கொண்டு பாசனம் செய்கிறார்கள் . இப்பொழுது 
நீர்ப்பாசனத் திட்டங்களினால் , கால்வாயின் மூலமும் இவற்றால் 
நீரை நிரப்புகிறார்கள் . 


கண்மாயின் கரைகள் பொதுவாக கரைமேடுகள் ( lbunds ) என 
அழைக்கப்படுகின்றன . சுமார் 12 மீட்டர் உயரத்துக்குள்ளாக 
இவ்வகை மேடுகள் 

மேடுகள் அமைந்துள்ளன . 12 மீட்டருக்கு அதிக 
உயரமுள்ள கரைகள் மண்ணணைகள் எனக் 

குறிப்பிடப்படு 
கின்றன . அத்தியாயம் -9 இல் மண்ணணைகளைப் பற்றிய விரிவான 
விளக்கம் தரப்பட்டுள்ளது . 


கரை மேடுகளைச் சிறிய மண்ணணைகள் எனக்கொள்ளலாம் . 
ஆகவே பொதுவாக மண்ணணைகளுக்குப் பொருந்தும் விவாதங் 
கள் கரைமேடுகளுக்கும் பொருந்தும் . ஆகவே இங்கு கரை மேடு 
களைப் பற்றி மிகவும் சுருக்கமாக விளக்கம் தரப்பட்டுள்ளது . 


10-2 . கரைமேடுகளின் விதங்கள் 


மாதிரி . A : 


படித்தான மேடு . இவ்வகை மிகவும் 
சாதாரணமாகப் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன . இம்மேடு 
ஒரே வகை மண்ணால் ஆனது . 


கண்மாய்க்கரை மேடுகள் 


207 


மாதிரி- B : நீர்ப்புகா உள்ளுருவை அமைத்து அதன்மேல் 
நிலைப்புத் தன்மை அதிகம் கொண்ட மூடி மண்டலத்தை ( casing ) 
அமைக்கிறார்கள் . 


மாதிரி- C : நீர்ப்புகா உள்ளுருச் சுவரை அமைத்து ( களிமண் 
சுவர் அல்லது செங்கற் சுவர் ) அதன்மேல் கரை அமைக்கப்படுகிறது . 


10-3 . கரைமேடுகள் சேதமடையக் சாரணிகள் 


( 1 ) நீர்க்கசிவு 


( 2 ) சரிதல் அல்லது வழுக்கு தல் (slipping ) 
( 3 ) மேற்பாய்வேற்படுதல் ( over topping ) 
( 4 ) அலைகளினால் அரிக்கப்படுதல் 


நீர்க்கசிவு அடித்தளத்தில் அல்லது கரைமேட்டின் பகுதிகளில் 
ஏற்படும் பொழுது அதனுடன் மண் துகள்களையும் இழுத்துச் 
செல்ல வாய்ப்புண்டு . இதனால் ஏற்படும் இடைவெளிகள் 
நாளடைவில் பெரிதாக்கப்பட்டு ஒரு குழாயமைப்பு ( piping ) 
ஏற்படக்கூடும் . பெரிதாக்கப்பட்ட இடைவெளிகளின் காரணமாக 
கரையில் புதையிறக்கம் ( settlement ) ஏற்படக்கூடும் . கரையின் 
மேல்மட்டம் குறையும் பொழுது கட்டின்மை இடைவெளி ( free 
board ) குறைந்து மேற்பாய்வு ஏற்படுவதால் கரையில் அரிப்பு 
ஏற்பட்டு சேதமடையக் கூடும் . 


குழாயமைப்பு கரையில் ஏற்படுவதற்கு மற்ற காரணங்களு 
முண்டு . கரையில் வெடிப்புகள் ஏற்படுவதாலும் , பெருச்சாளி 
போன்றவை துளைகள் ஏற்படுத்துவதாலும் , அல்லது மக்கிப்போன 
மரவேர்களினாலும் இடைவெளிகள் கரையில் ஏற்படுகின்றன . 


நீர்க்கசிவைக் கட்டுப்படுத்தும் வகையில் கீழ்க்கண்ட பணிகளை 
மேற்கொள்ளலாம் : 


( 1 ) கரைமேடுகளை வெடிப்பு ஏற்படாத வகை பில் தகுந்த 
மண் வகைகளைக் கொண்டு அமைக்கலாம் . 


( 2 ) கரைமேடுகளின் பக்கச்சரிவுகளை பெருச்சாளிகள் சேதம் 
விளைவிக்கா வண்ணம் தக்கப் பொருள்களைக் கொண்டு பலப்படுத் 
தலாம் . 

( 3 ) கரையின் பக்கங்களிலும் , மேல் மட்டத்திலும் , மரம் 
வளர்ப்பதைத் தடை செய்யலாம் . மாறாக , மரங்களை வெட்டும் 


208 


நீர்ப்பாசனம் 


பொழுது, வேரை முற்றிலும் அகற்றி அதில் நல்ல மண்ணை 
நிரப்பிக் கெட்டிப்படுத்தலாம் . 


உராய்வு விசையாலும் , ஒட்டிணைப்பு விசையாலும் நிலை 
நிறுத்த முடியாத அளவுக்குச் சரிவைக் கொண்ட கரைகளில் 
சரிதல் (sliping ) ஏற்படுகிறது . ஆகவே கரையின் பக்கச்சரிவு 
களில் சரி தலைத் தடுக்கும் வகையில் சரிவுகளை அமைக்கலாம் . 


நீர்மட்டம் உயரும் பொழுது சில சமயங்களில் கரையின் மேல் 
நீர்ப்பாய்வு ஏற்பட வழியுண்டு . இதைத் தவிர்க்கக் குறிப்பிட்ட 
அளவுக்கு மிஞ்சிய நீரைத் தக்க பாதுகாப்பான முறையில் 
கரையின் மேல் வழிந்தோடச் செய்வதற்காக ‘ மிஞ்சியப்பணிகளை 
அல்லது மறுகால் பணிகளை ( surplus works ) அமைக்கலாம் . 
மிஞ்சியப் பணிகளில் முக்கியமானது ‘ மிஞ்சியச் சிற்றணை (surplus 
veir ) . இதனை சில இடங்களில் ‘மறுகால் என அழைப்பர் . 


கரைகள் , அலைகளின் தாக்குதலாலும் , 

மழை நீரினாலும் 
அரிக்கப்பட்டு சேதமடையலாம் . இதனைத் தவிர்க்கும் வகையில் 
நீர்ப்புகாத் தளங்களைச் ( revetment pitching ) சரிவுகளில் 
அமைக்கலாம் . 


01 


10-4 . கரைமேடுகளின் திட்டவரை அளவுகள் 


அட்டவணை 10.1 இல் சாதாரணமாகத் திட்டவரையாக 
( standard ) ஏற்கப்பட்டுள்ள அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


அட்டவணை 10-1 . 


வரிசை எண் 


அதிக பட்ச 
நீர் ஆழம் 

மீ. 


கட்டின்மை 
உயரம் 
மீ . 


மேட்டின் 
மேல்மட்ட அகலம் 


1 


1.5 முதல் 3 


1 


1.2 


2 


3 முதல் 4-5 


12 


1.5 


3 


4-5 முதல் 6 


1.5 


1.8 


6 க்கு மேல் 


1.8 


2.7 


கண்மாய்க்கரை மேடுகள் 


209 


கரைகளின் பக்கச்சரிவை , 2.5 மீட்டருக்கு அதிகமில்லாத நீர் 
ஆழங்களில் 11 : 1 ஆகவும் , 2.5 மீட்டருக்கு அதிகமுள்ள நீர் 
ஆழங்களில் 2 : 1 ஆகவும் அமைக்கலாம் . 


( 1 } : 1 = 1 } கிடைநிலைத் தூரத்திற்கு 1 குத்து நிலைத் தூரம் ) 


பல நாடுகளில் , நீர்ப்பக்கச்சரிவுகளில் தளம் அமைக்கப்பட் 
டிருந்த போதிலும் கீழ்ப்புறச் சுவரைவிடக் குறைந்த சரிவுகளை 
அமைக்கிறார்கள் . ஏனெனில் நீர்ப்பக்கச் சரிவுகளில் மண் ஈரமாக 
உள்ள தால் சரிதல் ஏற்படக் கூடுதலான வாய்ப்புண்டு . தமிழ் 
நாட்டில் ஆயிரக்கணக்கான கரைமேடுகள் 13 : 1 என்ற சரிவைக் 
கொண்டு அமைக்கப்பட்டுள்ள தானாலும் , சரிதல் ஏற்பட்டது 
மிகவும் குறைவு . ஆகவே தமிழ் நாட்டைப் பொருத்தளவில் 
13 : 1 சரிவே போதுமானது . 


10-5 . மாதிரி A வகைக் கரைமேடு 


படம் 10-1 , 10-2இல் இவ்வகை மேடுகளின் குறுக்கு வெட்டுத் 
தோற்றங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளன . படத்திலுள்ள புள்ளிக் 
கோடுகள் அரிப்பு ஏற்படுவ தனால் மண்சரிந்துள்ள நிலையைக் 
காட்டுகின்றன . மேல்மட்டம் கூரிய முனைகளை இழந்தும் , கீழ்ப்பக்கச் 
சரிவு கூடுதலாவதையும் காணலாம் . அடிக்கடி கரையைப் பழுது 
பார்த்து முந்தைய உருவில் கொண்டுவர வேண்டும் .. 


H 


தே.. 


FE 


000 


படம் 10- !. மாதிரி A- வகைக் கரை மேடு 
அ . நீ . ம . = அதிக பட்ச நீர் மட்டம் 
தே . மு . ம . = தேக்க முழு மட்டம் 
( அளவுகள் மீட்டரில் ) 


14 


210 


நீர்ப்பாசனம் 


F 


1.2 


A 


2 


ப - 


12 


5.4 4.8 


- 


படம் ! ( - ) மாதிரி - வகைக் கரை மேடு 
A = அதிக பட்ச நீர் மட்டம் 
B தேக்க முழு மட்டம் ( அளவுகள் மீட்டரில் ) 


10-6 . மாதிரி 3 வகைக் கரைமேடு 
படம் 10-3இல் இவ்வகை மேட்டின் குறுக்கு 

குறுக்கு வெட்டுத் 
தோற்றம் காட்டப்பட்டுள்ளது . படம் 

10-2 இல் உள்ள நீர் 
ஆழத்திற்கு இவ்வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது . 

தரை மட்டத்திலிருந்து 1 முதல் 1.2 மீட்டர் ஆழத்திற்கு 
கரிசல் மண் (1>lick cottonscil ) பூமியாகவும் அதன் கீழே மணற் 
பாங்கான மண் வகையும் கொண்ட இடங்களில் இவ்வகையை 
அமைக்கலாம் . கரிசல் மண்ணைக் கொண்டு ஒரு படித்தான 
( homogeneous ) மேட்டை அமைத்தால் , நீர் வற்றியுள்ள போது 
வெடிப்புகளும் (cucks , நீர் நிறைந்துள்ள போது சரிதலும் 
( sliping ) ஏற்படும் . மணற்பாங்கான மண்ணைக் கொண்டு ஒரு 
படித்தான மேட்டை அமைத்தால் , நீர்க்கசிவினால் அதிக அளவு 
நீரிழப்பு ஏற்படும் . எனவே படம் 10-3இல் காட்டியுள்ளபடி 
மேட்டை அமைத்து இப்பிரச்சினைக்குத் தீர்வு காணலாம் . 


4.2 


2 


R 


5.4 4.8 


S 


TYP 


படம் 10-3.1 மாதிரி B- வகைக் கரைமேடு 
P = அந். ம . 

R = உள்ளுரு 
Q- தே . மு . ம . 

S == மூடி மண்டலம் 
( அளவுகள் மீட்டரில் ) 


கண்மாய்கரை மேடுகள் 


211 


10-7 . மாதிரி C வகைக் கரைமேடு 

படம் 10-4 இல் இவ்வகைக் காட்டப்பட்டுள்ளது . நீர்ப்புகாக் 
களிமண் வகை அரிதாகக் கிடைக்கும் இடங்களில் சிக்கனமாக 
இவ்வகை யை அமைக்கலாம் . மாதிரி B வகையிலிருந்து 
உள்ளுருவைப் பொருத்த மட்டில் இவ்வகை வேறுபடுகிறது . 
புள்ளிக் கோடிட்ட மண்டலம் B- வகையிலுள்ள உள்ளுருவைக் 
காட்டுகிறது . உள்ளுருச்சுவர் அமைக்கத் தேவைப்படும் மண்ணின் 
அளவு குறைபடுவதைக் காணலாம் . 


-8 - 


- 
என 


6.6 


3.3 


1S 


R 


1.8 


படம் 10. 1 . 
மாதிரி C- வகைக்கரை மேடு 
P = அ . நீ . ம . R = வெட்டுக் குழிப் பாதை 
Q = தே . மு . ம . 


10-8 . நீர்க்கசிவு மேற்கோடு ( Seepage line ) 


இக்கோடு ( seepage line , creeping line , phreatic line , satur 
ation gradient line , hydraulic gradient line ) எனப் பல பெயர்கள் 
கொண்டு ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றன . அத்தியாயம் 9 இல் 
கசிவுக்கோட்டை நிர்ணயிக்கும் முறை 

விளக்கப்பட்டுள்ளது . 
இம்முறை சமீப காலத்தில் தான் ( சுமார் 20 வருடங்களுக்குள்ளாக ) 
பின்பற்றப்பட்டு வருகிறது . இதற்கு முன்னால் 10-5 இல் விளக்கப் 
பட்டபடி இக்கோட்டை நிர்ணயித்து வந்தனர் ( இம்முறை 
இன்னமும் புழக்கத்தில் இருந்து வருகிறது ) . 


தமிழ் நாட்டைப் பொருத்தவரை நீர்க்கசிவு மேற் கோட்டை 
1 : 4 ஆக எடுத்துக்கொள்கின்றனர் . 


கரைமேட்டை வடிவமைக்கும் பொழுது இக்கோடு மேட்டின் 
ருவமைப்புக்குள் (profile ) விழுமாறும் க்கோட்டிற்கும் 



1 . பாட 


212 


நீர்ப்பாசனம் 


கீழ்ப்புறச் சரிவுக்கும் உள்ள இடைவெளி 45 முதல் 90 செ . மீ .. 
இருக்குமாறும் உரு அமைக்கப்பட வேண்டும் . 


படம் 10-5 . நீர்க்கவுசி மேற்கோடு 
P = தே . மு . ம . 
Q = 45 முதல் 90 செ . மீ . 


மாதிரி B வகை உள்ளுருவில் இக்கோடு சுமாராக 1 : 3 என்ற 
சரிவில் இருக்கும் என்றும் , நீர்ப்புகு மண்டலத்தில் இச்சரிவு 1 : 6 
என்றும் மேற்கோள் கொள்ளப்பட்டு வருகிறது . 


படம் 10-6இல் காண்க . 


1.8 


2 


* 


ii 
ப- 


12 : 1 


7y7 


777 


படம் 10-6 . 


உள்ளுருவில் கசிவுக் கோடு 
P = தே . மு.ம. 
Q = நீர்க்கசிவு மேற்கோடு 


10-9 . கரைமேட்டின் வெளிச்சரிவில் வடிகால் அமைப்பு 

வடிகால் அமைப்பதன் அவசியத்தை அத்தியாயம் 9 இல் 
காணலாம் . நீர் நிறைந்துள்ள பொழுது மிகவும் மிருதுவாக 
ஆகும் மண்வகைகளைக் கொண்டு கட்டப்படும் கரை மேடுகளுக்கு 
இவ்வடிகால் அமைப்பு மிகவும் அவசியம் . நீர்க்கசிவுக் கோட்டை 
இவ்வடிகால் அமைப்புகள் தன் வழியில் கவர்ந்து ( attracts ) கரை 
மேட்டின் பகுதிகளை உலர்ந்த நிலையில் வைத்திருக்கத் துணை 
செய்கின்றன . 


கண்மாய்க்கரை மேடுகள் 


213 


படம் 10-7 , படம் 10-8களில் வடிகால் அமைப்புகள் காட்டப் 
பட்டுள்ளன . படங்கள் தானே விளக்கும் வகையில் உள்ளன . 


3 


S 


T 


AL 


// ban 


படம் 10-7 
P = தே . மு . ம . 
Q = குறுக்கு வடிகால் 
R = நெடுக்கை வடிகால் 
S = உதிரிக்கற்கள் 
T = வடிகால் அமைப்பின் கிடை நிலைத் தோற்றம் 


TNA 


St4 



படம் 10-8 . வடிகால் அமைப்பு 

P = உள்ளுருச் சுவர் Q = வடிகால் 
10-10 . உடைப்புப் பகுதிகள் ( Breaching sections ) 

பல ஏரிகள் அல்லது கண்மாய்களில் சிக்கனத்தை முன்னிட்டு 
வெள்ளத்தை வெளியேற்ற ‘ மிஞ்சியப் பணிகளை (surplus works) 


நீர்ப்பாசனம் 


214 


அமைப்பதில்லை . இவ்விதக் கண்மாய்க் கரை மேடுகளில் ஒரு 
குறிப்பிட்ட பகுதி வேண்டு மென்றே பவவீனமாகவும் , உயரம் 
குறைந்ததாகவும் அமைக்கப்படுகிறது . வெள்ளக் காலத்தில் 
இப்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் அதனூடே பாய்ந்து 
வெளியேறி விடுவதால் , மற்றப்பகுதிகளில் சேதம் ஏற்படாமல் 
வகை செய்யப்படுகிறது . இப்பகுதிகள் உடைப்புப் பகுதிகள் என 
அழைக்கப்படுகின்றன . 


10-11 . மேட்டுச்சரிவுகளில் சரிவுத்தளம் அமைத்தல் 
பிட்சிங் அல்லது 

சரிவுத்தளம் அமைப்பதன் அவசியம் 
அத்தியாயம் 9 இல் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது . எனவே கரை 
மேடுகளில் அமைக்கப்படும் சரிவுத்தளத்தைப் பற்றித் தனியாக 
ஏதும் விளக்கம் தேவையில்லை . படம் 10-9இல் ஒரு மாதிரித்தளம் 
காட்டப்பட்டுள்ளது . 


S 


SE 


AWPM 


0.2 


0.2 


| 


P 


படம் 10-9 . சரிவுத்தளம் 
P. உதிரிக்கற்கள் R. மணற் பாகம் 
Q. முழு ஆழக் கற்கள் S. கரைமேடு 

( அளவுகள் மீட்டரில் ) 


சரிவுத்தளத்தின் மேல்மட்டத்தை அதிகபட்ச நீர் மட்டத்தின் 
( அ . நீ . ம . ) மேல் 30 செ . மீ . இடைவெளியில் அமைக்கவேண்டும் . 
சில சமயங்களில் கரைமேட்டின் மேல் மட்டம் வரை கூட அமைக் 
கலாம் . 


சரிவுத் தளத்தில் படத்தில் காட்டியுள்ளபடி நிறைய முழு 
ஆழக் கற்களை ( through stones ) உபயோகப்படுத்த வேண்டும் . 


கண்மாய்க்கரை மேடுகள் 


215 


10-12 . கரைமேட்டில் இணைப்புகள் 


கரை மேட்டை அமைக்கும் முறை பொதுவாக மண்ணணை 
களைப் போலவே உள்ளது . எ ! வே அதைப்பற்றிய விளக்கம் 
தரப்படவில்லை. 


பழைய கரைமேடுகளில் புது மேடுகளை இணைக்கும் பொழுது 
படம் 10-10இல் காட்டியுள்ளப் : அமைக்கவேண்டும் . 


P 


S 


P 


படம் 10-10 கரை மேட்டில் இணைப்புகள் 
P. பழைய மேடு 

Q. புது மேடு 
R. பழைய மேட்டின் விளிம்பு S. குறுக்கு வெட்டுத்தோற்றம் 
T. கிடை நிலைத் தோற்றம் ( அளவுகள் மீட்டரில் ) 


பழைய கரைமேடுகளின் அகலத்தைக் கூட்ட வேண்டுமானால் 
பழைய சரிவை மாடிப்படி போன்ற அமைப்பில் வெட்டி ( படம் 
10-11இல் காண்க ) , அதன்மேல் புதுக் 

அமைக்க 
வேண்டும் . மண்ணைப் போடுவதற்கு முன் வெட்டிவிடப்பட்ட 
தளத்தை நீர் தெளித்து நன்றாக ஈரமாக்கவேண்டும் . 


கரையை 


THAN 


படம் 10.11 . 
P. பழைய மேடு 

Q. புதிய இணைப்பு 


216 


நீர்ப்பாசனம் 


10-13 . கண்மாய் மதகுகள் ( Tank sluice ) 

கண்மாயில் தேக்கி வைக்கப்பட்ட நீரை வயற்கால்வாய்களில் 
( field chanels) பாய்ச்சுவதற்காக கண்மாயில் மதகுகள் அமைக்கப் 
படுகின்றன . இம்மதகுகளின் நுழைவாயிலில் நீர்ப்பாய்வைக் 
கட்டுப்படுத்தும் வகையில் பொறிகள் அமைக்கப்படுகின்றன . 
கண்மாய் மதகுகளின் நுழைவாயிலை , கரை மேட்டின் நீர்ப்பக்கச் 
சரிவில் ஒரு சுவரைக் கட்டி அதன் அடியில் அமைக்கலாம் . அல்லது 
நுழைவாயிலை ஒரு கிணறு போன்ற அமைப்பைக் கட்டி , அதன் 
அடியில் அமைக்கலாம் . இக்கிணறு போன்ற அமைப்பு நுழை 
வாய்க் கிணறு (tower head ) என அழைக்கப்படுகிறது . இவ்விரு 
அமைப்புகளின் குறுக்கு வெட்டுத் தோற்றங்களை முறையே படம் 
10-12 , 10-13 களில் காணலாம் . 


l 


2 


பு 


1. கரை 


படம் 10-12 . சுண்மாய் மதகு 

4. அடைப்புக்கட்டையை இயக்கும் கம்பி 
2. மதகுக் குழாய் 5. தலைமைச் சுவர் 
3. அடைப்புக் கட்டை 


| 


படம் 10-13 . நுழைவாய்க் கிணறு கொண்ட மதகு 
1. கரை 

4. அடைப்பானை இயக்கும் கம்பி 
2. மதகுக்குழாய் 5. நுழைவாய்க் கிணறு 
3. அடைப்பி 


கண்மாய்க்கரை மேடுகள் 

217 
10-14 . நுழைவாய்க் கிணறு கொண்ட கண்மாய் மதகு ( Tank 

sluice with tower head )) 


இதன் பல்வேறு பாகங்களையும் , அதன் வடிவமைப்பு அம்சங் 
களையும் விளக்கும் வகையில் கீழ்க்கண்ட வடிவமைப்பு மாதிரிக் 
கணக்குக் கொடுக்கப்பட்டுள்ளது . 


மாதிரிக் கணக்கு : 


கீழ்க்கண்ட குறிப்புகளைக் கொண்டு ஒரு 

கண்மாய் மதகை 
வடிவமை : 
பாசன நிலப்பரப்பு ( ஆயக்கட்டு ) = 200 ஹெக்டேர் 

ஹெக்டேர் 
நீர்த்தேவை 

= 1000 

க்யூமெக் 
கரை மேட்டின் மேல்மட்ட அகலம் = 2 மீ . 
பக்கச் சரிவுகள் 

- 2 : 1 
மேல்மட்டம் 

+50.000 ( மீ . ) 
தரை மட்டம் 

+ 44 + 500 
கட்டிறக்கமான அடித்தள மட்டம் = + 43-500 
நுழை வாயில் மதகின் தள மட்டம் = +44.000 
அதிகபட்ச நீர்மட்டம் (அ . நீ . ம . ) 

+48.000 
தேக்க முழுமட்டம் ( தே . மு , ம . ) 

+ 47-000 
குறைந்தபட்ச சராசரி தேக்கமட்டம் + 45 • 000 
கால்வாயின் படுகை மட்டம் 

- + 44-000 
முழுப்பாய்வு மட்டம் 

+ 44 500 
கால்வாய்ப் படுகை அகலம் 

= 1.25 மீ . 
கால்வாய்க் கரையின் பக்கச்சரிவு 

13 : 1 
கால்வாய்க் கரையின் மேல்மட்டம் 

+45.000 


- 


- 


வடிவமைப்பு வகை : 
( 1 ) ஆயக்கட் அல்லது பாசனப் பரப்பு = 200 ஹெக்டேர் 

ஹெக்டேர் 
நீர்த்தேவை 

= 1000 

க்யூமெக் 


ஃ நீர்ப்பாய்வு 


200 
1000 


0.20 க்யூமெக் 


( 2 ) மதகில் , பாசனத்திற்குத் தேவையான நீர் குறைந்த 
பட்ச தேக்க மட்டத்திலும் கிடைக்குமாறு நுழைவாயிலை அமைக்க 


218 


நீர்ப்பாசனம் 


வேண்டும் . எனவே , இவ்வாறு நுழைவாயிலின் குறுக்குப் பாய்வை 
நிர்ணயித்தால் , தேக்க முழுமட்டத்திலும் நிச்சயமாக வேண்டிய 
நீர்ப்பாய்வைப் பெறமுடியும் . 


- 


+ 45 • 000 


குறைந்தபட்ச நீர்த்தேக்க மட்டம் 
நுழைவாயிலின் தள மட்டம் 
நீர்ப்பாய்வை ஏற்படுத்தும் ஆழம் 


+ 44.000 


. 


45-44 


- 


1 மீ . 


என்றாலும் , 0.25 மீட்டர் ஆழத்திற் கொப்ப நுழைவாயில் 
பொதுவாக வடிவமைக்கப்படுகிறது . இதற்கு அதிகமான பாய்வு 
ஏற்படும் நிலையில் , நுழைவாயிலின் துவாரத்தைத் தக்க முறையில் 
உடுப்படுத்தி வேண்டிய பாய்வைப் பெறலாம் . 

பாய்வு விதத்தை சூத்திரம் 10-1இன் துணைகொண்டு கணக் 
கிடலாம் . 


( ) = C. . A. V2y - H 


( 10-1 ) 


இங்கு . = பாய்வு வீதம் ( க்யூ மெக் ) 


- 
- 


Cd பாய்வுக் குணகம் 

நுழை வாயிலின் குறுக்குப் பரப்பளவு ச . மீ . ) 

நீர்ப்பாய்வை ஏற்படுத்தும் ஆழம் ( மீ . ) 
3 

புவியீர்ப்பு முடுக்கம் 
தேன் மதிப்பைப் பொதுவாக 0.60 எனக் கொள்ளலாம் . 


+ 
- 


எனவே , 0 • 20 -- 0 * 60 A 12 / 9.81 10 • 25 


WAR 
-- 


0-15 ச . மீ . 


இப்பரப்பளவை ஒரு வட்ட உருவாகக் கொண்டால் , இவ் 
வட்டத்தின் விட்டம் 45 செ . மீ . ஆகும் . இவ்வட்ட உருவான 
துவாரத்தை அமைத்து அதில் தடுப்பானை இயக்கும் வகையிலும் , 
பழுதுபார்ப்பதற்காக ஒரு ஆள் உள்ளே புகுந்து 

வெளியில் 
வருவதற்கும் ஏற்ப , 60 செ . மீ . X 75 செ . மீ . ஆக 
பரப்பளவை அமைக்கலாம் . 

மதகின் 

நுழைவாயிலில் 
இடைத்திரைக்கல்லை ( diaphragm stone ) அமைத்து அதில் 45 
செ . மீ . விட்டமுள்ள துவாரத்தை அமைக்கவேண்டும் .. 
துவாரத்தின் பரப்பை வேண்டுமளவுக்கு திறப்பதற்கு , 
முன்னால் ஒரு தடுப்பானைப் பொருத்த வேண்டும் . 


மதகின் 


அதன் 


12 


200 450.00 


50-0045 செ.மீ கற்தளம் 


2 


15 செ.மீ சரளை 


125 


+48.00 அ.நீ.ம 
+ 47-0c_ தே.மு.ம 


2 


உதிரிக்கற் சரிவுத் 

தளம் 30 செ.மீ 
கரை மேல் -145-50 

கனம் 
மட்டம் 


250 


+46.50 

65 


3 


R.C. கூரை 


/ 5 செ.மீ கணம் 


+44.90 


கட்டம் 


படுகை 144.0 

+43.50 


75 


45 


+ 44-50 

+440 
43.40 


53.4 
200 


மரக்கதவு 


சரி 


சரிவ : / 


A. நெடுக்கை வெட்டுத் 

தோற்றம் 


கைட்டி பபூச்சு 
10 செ.மீ. கணய 


கரை 


Ico 


மேர் மட்டம் +45.50 


P 


T 


கரை 
மேல் 
மட்டம் 
+ 50-00 


சரிவு 2 : / 


500 


சரிவு 2 : / 


தரை மட்டம் 
+44.50 


난 


20o 


485 


டி . 


மையக்கோடு 


அறுகும் 
170 கால்வாய் 


நட் 


60 


X 


45 


TOO 


TH 


- 


+ 


30 


50 


5. கிடை நிலைப்படம் . 


திருகி 


கிணற்று முடி 

R.C. தளம் 


t / 8.30 


45 


145-50 


/ 25 


46.50 


45 


744.90 


30 


65 


30 


14 


100 


bo 


100 


+44.06 1175 


+44.00 


+43.404 


* 


+43.40 


t44-00 
+43.40 


320 


320 


படம் . 10-14 
கண்மாய் மதகு 

° ! 2 3 4 5 மீ 
அளவு த்திட்டம் 


C. XX, வெட்டுத்தோற்றம் 


D. மதகுக் குழாய் 


. கிணற்றின் வெட்டுத் தோற்றம் . 


குறிப்பு : 


அளவுகள் 


செ . மீ.ல் 


கண்மாய்க்கரை மேடுகள் 


219 


( 3 ) மதகுக் குழாய் ( sluice barrel ) 


இக்குழாய்ப்பகுதி கரைமேட்டின் அடிப்பாகத்தில் புதைக்கப் 
பட்ட நிலையிலுள்ளது . இக்குழாய்ப்பாதை வட்டவடிவக் குழாய் 
களைக் கொண்டு அமைக்கப்படலாம் . அல்லது இரு செங்கற் 
சுவர்களை 60 செ.மீ. இடைவெளியில் , 75 செ . மீ . உயரத்திற்கு 
அமைத்து அதன்மேல் ஒரு கான்கிரீட் ( R.G.C.) தளத்தை 
அமைத்துக் கட்டலாம் . இக்கணக்கில் , பின் சொல்லப்பட்ட 
வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது . 

இக்குழாயின் குறுக்கு அளவுகள் == 60 x 75 செ . மீ . இதற்கு, 
60 செ . மீ . கனத்தில் ஒரு கான்கிரீட் அடித்தளம் 

அமைக்க 
வேண்டும் . மதகுக் குழாய்ப்பாதையின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
படம் 10 • 14 ( D ) இல் காட்டப்பட்டுள்ளது . 


( 4 ) நுழைவாய்க் கிணறு ! படம் 10-14 { E இல் காட்டப் 
பட்டுள்ளபடி , நுழைவாயில் தடுப்பானை 

இயக்குவதற்கு 
உதவியாக இக்கிணறமைப்புக் கட்டப்பட வேண்டும் . 


இக்கிணற்றின் விட்டம் 1,25 மீ.க்குக் குறையாமல் இருக்க 
வேண்டும் . இதன் மேல் மட்டம் அதிக பட்ச நீர் மட்டத்திற்கு 
மேல் 30 செ.மீ. இருக்க வேண்டும் .. 

( குறிப்பு : கிணற்று உரையின் கனம் , கான்கிரீட் தளத்தின் 
கனம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் வகைகள் இங்கு தரப்படவில்லை . 
பொதுவாக நீரியல் வடிவமைப்புகள் ( lhydraulic designs ) மட்டுமே 
தரப்பட்டுள்ளன . மிக விரிவான வடிவமைப்பு விவரங்கள் இப் 
புத்தகத்தின் குறிக்கோளுக்குப் புறம்பானவை ) . 

படம் 10-14இல் மேலே கண்ட வடிவமைப்பின் வரைபடம் 
காட்டப்பட்டுள்ளது . 


10-15 . கண்மாய் மிஞ்சியப் பணிகள் ( Tank surplus works ) 

கண்மாயில் ஒரு குறிப்பிட்ட அளவு தேக்கத்திற்குமேல் மிஞ் 
சிய நீரைப் பாதுகாப்பான முறையில் வெளியேற்ற அமைக்கப்படும் 
பணிகள் ‘மிஞ்சியப் பணிகள் ( surplus work ) என அழைக்கப்படு 


கின்றன . 


மிஞ்சியப் பணிகளின் வகைகள் ! 
( 1 ) மிஞ்சியச் சிற்றணை அல்லது மறுகால் (surplus veir 
( 2 ) மட்ட வெளியேற்றிகள் ( flush escapes) 


220 


நீர்ப்பாசனம் 


என 


10-15 . மிஞ்சியச் சிற்றணை அல்லது மறுகால் 

சிற்றணையின் மேல் மட்டம் நீர்த்தேக்க முழு மட்டம் எனப்படு 
கிறது . இம்மட்டத்தில் பாய்வு ஏற்படுவதில்லை . கண்மாயில் நீர் 
அதிகரிக்கும் பொழுது உபரி நீர் சிற்றணை பின்மேல் பாய்ந்தோடும் . 
அதிக பட்ச வெள்ள சமயத்தில் , சிற்றணையின் மீது பாய்வை ஏற் 
படுத்துவதற்குரிய நீர்மட்டம் அதிக பட்ச நீர் மட்டம் ( அ.நீ.ம. ) 
( maximum water level , M.V.L. ) அழைக்கப்படுகிறது . 
பொதுவாக இரு கண்மாய்களிலும் , மித அளவுக் கண்மாய்களிலும் 
இவ்விரு மட்டங்களுக்குமுள்ள வித்தியாசம் 30 செ.மீ. முதல் 60 
செ . மீ . வரை அமைக்கப்படுகிறது . 

இவ்வகைச் சிற்றணை பல விதங்களில் ஆற்றின் குறுக்கே கட் 
டப்படும் சிற்றணைகளை ( river weirs ) ஒத்துள்ளன . இவ்விரு வகை 
களுக்குமுள்ள வித்தியாசங்கள் அல்லது வேறுபாடுகள் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளன . 

( 1 ) ஆற்றுச் சிற்றணை ( rive ! weir )யின் அடித்தள மண்வகை 
மணற்பாங்கானது . அதில் உண்டாகும் நீர்க்கசிவைத் தடுக்கும் 
வகையிலும் , உயர் தூக்கி விசையை ( uplift force ) எதிர்த்துச் செயற் 
படும் வகையிலும் இதன் அடித்தளம் வடிவமைக்கப்படுகிறது . 
ஆனால் மிஞ்சியச் சிற்றணையின் அடித்தளமண் மணற்பாங்காக 
இருப்பதில்லை . 


( 2 ) ஆற்றுச் சிற்றணை பில் கீழ்முனை நீர் ( tail water ) உண்டு . 
ஆனால் மிஞ்சியச் சிற்றணையில் கீழ்முனை நீர் இருப்பதில்லை . 

( 3 ) ஆற்றுச் சிற்றணை பிலுள்ள பாய்வைவிட மிஞ்சியச் சிற் 
றணையில் பாய்வு மிக மிகக் குறைவு . 

( 4 ) மிஞ்சியச் சிற்றணையில் வருடத்திற்கு ஏதாவது சில மணி 
நேரங்களில் மட்டுமே பாய்வு ஏற்படலாம் . ஆனால் ஆற்றுச் சிற் 
றணையில் அடிக்கடி மேற்பாய்வு ஏற்படும் . 


10-17 . மிஞ்சியச் சிற்றணை வகைகள் 


ஆற்றுச் சிற்றணை வகைகளைப் போலவே , மிஞ்சியச் சிற்றணை 
வகைகளும் உள்ளன . 

மாதிரி A ; மிஞ்சியச் சிற்றணையின் உடற்சுவர் ( body wall ) 
‘ குத்து வீழ்ச் சிற்றணை யின் அமைப்புக் கொண்டது . நீர் இதன் 
மீது பாய்ந்து நீர்த்தாரையாகக் கிடை நிலை பிலுள்ள தளத்தில் 
பாய்ந்து செல்கிறது . படம் 10-15 காண்க . 


AAA 


கண்மாய்க்கரை மேடுகள் 


221 


5 


Son 


2 


3 


----------- 
பார்கவா 

ராகவாது 
க ...-- . ni...il . 

* 
நகை -- 
மாக 
antats -------- 

-IN ------ 

T 


படம் 10-15 . 

மாதிரி A- வகை மிஞ்சியச் சிற்றணை 
1. உதரிக்கற்தளம் 

4. உடற்சுவர் 
2 , கட்டிட வகைத்தளம் 5. சரிவுத்தளம் 
3. அடித்தளம் 

6 . தே . மு . ம . 


மாதிரி B : சிற்றணையின் மேல் மட்டத்திலிருந்து ஒரு சரி 
வான தளத்தில் நீர் பாய்ந்து செல்கிறது . 


5 


. 


r 


- 


--- 


படம் 1-1F . 
மாதிரி-B வகை மிஞ்சியச் சிற்றணை 
1. தே.மு.ம 2. அணைக்கல் 

3. களிமண் 
4. உடற் சுவர் 5. சரிவுத்தளம் 


மாதிரி C : B யைப் போலவேயுள்ளது . ஆனால் சரிவுத் தளம் 
உதிரிக் கற்களாலானது . 

2 


கடவ 


T 


Wa 


ப 


SRMHIN ப்பபம் 


nirways . 


Puty 


4 


படம் 10.17 . 
மாதிரி C- வகை மிஞ்சியச்சிற்றணை 
1. தே . மு . ம . 

5. தரை மட்டம் 
2. அணைக்கல் 

6. உதிரிக்கற்கள் 
3. உடற் சுவர் 

7. சரிவுத்தளம் 
4. அடித்தளம் 

8. உதிரிக்கற்தளம் 


222 


நீர்ப்பாசனம் 


மாடு D : இவ்வகைச் சிற்றணையின் கீழ்ப்புறத் தளம் மாடிப் 
படி போன்ற அமைப்பு கொண்டது . 


2 


- 


TN" . " 


TO 


Tag 


5 


(6 . 


படம் 10. 18 . 
மாதிரி ) வகை மிஞ்சியச்சிற்றணை 

தரைத்தளம் 
ணக்கல் 

7. கட்டிட வகைத்தளம் 
3. இறகச் சுவர் 

களிமண் 
+ திரும்புச்சுவர் 

தரை மட்டம் 
> 

4 த்தளம் 


10-18 . சிற்றணைக் தத் தகுந்த இடங்கள் 

மாதிரி A : பாறைப் பாங்கான இடங்களிலும் , வீழ்ச்சி ( drop 
or fall ) 60 செ.மீ. முதல் 75 செ.மீ. வரையுள்ள இடங்களிலும் இவ் 
வகை அமைக்கப்படலாம் . சுவர் பலமாக அமைக்கப்படின் , வீழ்ச் 
சியை 1 மீ . வரைகூட அமைக்கலாம் . நீர் மெத்தை ( water 
Cushion ) அமைக்கப்பட்ட சிற்றணைகளில் வீழ்ச்சியை இன்னமும் 
அதிகமாக அமைக்கலாம் . 

பாதிரி 13 யும் ( யும் : இவ்வகைச் சிற்றணைகள் சில இடங்களில் 
கட்டப்பட்டுள்ள போதிலும் , இவ்வகைச் சிற்றணைகளின் கீழ்முனை 
யில் அரிப்பு ஏற்படுவதால் , அவ்வளவாக இச்சிற்றணைகள் கண்மாய் 
களுக்குச் சிபாரிசு செய்யப்படுவதில்லை . 


மாதி ? } } : 3 மீட்டருக்கு அதிகமுள்ள வீழ்ச்சிகளில் 

ச்சிகளில் இவ் 
வகைச் சிற்றணைகள் கட்டப்படுகின்றன . 

மிஞ்சியச் சிற்றணை பின் பல பகுதிகளை விளக்கும் வகையில் ஒரு 
மாதிரி வடிவமைப்புக் கணக்கு பத்தி 10-24 இல் கொடுக்கப்பட் 
டுள்ளது . 


10.19 . மட்ட வெளியேற்றிகள் ( Flush escapes ) 


தேக்க முழு மட்டத்தின் அளவிலேயே அதிக தூரம் ( கண்மாய் 
கரை மேல்மட்டம் ) இயற்கையான தரை மட்டம் அமைந்திருந்து , 


கண்மாய்க்கரை மேடுகள் 


223 


* 


தரையின் சரிவு நீர்ப்பாய்வைக் கடிதில் வடித்து விடும் வகையிலும் 
அமைந்துள்ள இடங்களில் மட்ட வெளியேற்றிகளை அமைக்க 
லாம் . இயற்கையான தரை , பாறைப்பாங்கான நிலையில் அல்லது 
அரிப்பு ஏற்படாத நிலையில் அமைந்திருந்தால் , கட்டிட அமைப்பு 
கள் ஏதும் தேவைப்படுவதில்லை . மிஞ்சியக் கால்வாயின் (surplus 
channel) திறந்தத் தலைமை முனையாக ( open head ) மட்ட வெளி 
யேற்றியைக் கருதலாம் . இவ்வகைய இயற்கை வெளியேற்றி 
( natruralescape ) என்பர் . 

படம் 10-19இல் இவ்வகை வெளியேற்றியின் அமைப்பு காட் 
டப்பட்டுள்ளது . இயற்கையான தரைத்தளம் கெட்டியாக இல்லாத 
நிலையில் வெளியேற்றியின் தரை மட்டத்தைப் படம் 10-19இல் 
காட்டியுள்ளபடி பிட்சிங் செய்யவேண்டும் . 


Y 


பா 


5 


ISIVE 


------- 
--- 


ETTIES 


SUTTURINUM 


* 


படம் 

10-19 . முழுமட்ட வெளியேற்றி 
. 

அ . நீ , ம . 
2. நெடுக்கை வெட்டுத் தோற்றம் 
3. அடித்தளம் (வெளியேற்றி மேல் மட்டம் ) 
4 . மணல் பகுதி 
5. குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
6. இயற்கைத் தரை 


10.20 . மிஞ்சியக் கால்வாப் ( Surplus Channel ) 

மிஞ்சியச் சிற்றணையின் மீது வழிந்தோடும் நீர் தக்க முறையில் 
வெளியேற்றப் படவேண்டும் . சிற்றணைக்குக் கீழ்ப்புறமுள்ள 
இயற்கையான தரை ( natural ground ) சிற்றணைக்குச் செங்குத் 
தான திசையில் ஒரு சரிவைக் கொண்டிருந்தால் , இத்தரையில் 
உள்ள புல் , பூண்டுகளை அகற்றி சிறிது தூரத்திற்குப் பக்கக் கரைகளை 


224 


நீர்ப்பாசனம் 


அமைத்து , நீரைப் பாதுகாப்பாக வெளியேற்றிவிட முடியும் . 
மாறாக , படம் 10-20இல் காட்டியுள்ளபடி , சிற்றணையின் அச்சு 
உருவரைக் கோடு (lines of contour ) களுக்குச் செங்குத்தாக 
அமைந்திருக்குமானால் மேற்கூறிய படி , இயற்கையான கால்வாய் 
அமைப்பு கிடைக்க வழியில்லாமற் போகிறது . இந்நிலை பில் , வெளி 
யேறும் நீர் கீழ்ப்புறம் முழுவதும் பரவிப் பாய்ந்து , அங்குள்ள 
விளை நிலங்களுக்குச் சேதத்தை விளைவிக்கக்கூடும் . 


ஆகவே , செயற்கையாக ஒரு கால்வாயை வெட்டி அமைக்க 
வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது . இக்கால்வாய் மிஞ்சியச் சிற்றணை 
யிலிருந்து அமைக்கப்படுவதால் , இது மிஞ்சியக் கால்வாய் என 
அழைக்கப்படுகிறது . இவ்வமைப்பு படம் 10-20இல் காட்டப் 
பட்டுள்ளது . 


50 


3 


5 


4 


S 


49 


IS 


50 


படம் 10-20 . மிஞ்சியக் கால்வாய் 


1. சிற்றணை 
2 . கால் வாய் 
3. கால் வாய்க் கரை 


உருவரைக் கோடுகள் 
உதிரிக் கற்சரிவு 


5 . 


--- 


கண்மாய்க்கரை மேடுகள் 


225 


10-21 . குழுக்கண்மாய்கள் ( Groups of tanks ) 

தமிழ் நாட்டிலுள்ள கண்மாய்கள் அல்லது குளங்கள் பெரும் 
பாலும் இவ்வகையைச் சேர்ந்தவை .. உயர் நிலைகளிலுள்ள கண் 
மாயிலிருந்து மிஞ்சிய நீரைக் கீழ் மட்டத்திலுள்ள கண்மாய் 
பெறுகிறது . மறுபடி இக்கண்மாயின் மிஞ்சிய நீர் இதற்கும் 
தாழ் நிலையிலுள்ள கண்மாய்க்குச் செல்கிறது . இவ்வகைக் கண் 
மாய்கள் குழுக்கண்மாய்கள் எனப்படுகின்றன . 

உயர் நிலையுள்ள கண்மாயிலிருந்து நீரைப் பெறாமலும் , தாழ் 
நிலையிலுள்ள கண்மாய்க்கு மிஞ்சிய நீரைப் பாய்ச்சாமலும் உள்ள 
கண்மாய் தனிப்பட்ட கண்மாய் ( isolated tank ) எனப்படுகிறது . 

படம் 10-21இல் குழுக்கண்மாய்களும் , தனிப்பட்ட கண்மாயும் 
காட்டப்பட்டுள்ளன . 


2 


2 


2 


2 


-- 


-ட 
-4 ) 


-- 


- பாய 


--- 


- 


படம் 10-21 . குழுக்கண்மாய்கள் 
1. தனிக்கண்மாய் 
2. குழுக்கண்மாய்கள் 
3 . 

ஆறு 


குழுக்கண்மாய்கள் வகை சிக்கனமாக நீரை உபயோகப்படுத் 
தும் வகையிற் சிறந்த முறையில் பணியாற்றுகிறது . குழுக்கண் 
மாய்களின் நீர்ப்பிடிப்பி ( catchment ) இருவிதமாகப் பிரிக்கப் 
படுகிறது . 


15 


226 


நீர்ப்பாசனம் 


( 1 ) கட்டின்மை நீர்ப்பிடிப்பி ( free catchment ) 
( 2 ) மொத்த நீர்ப்பிடிப்பி ( combined catchment ) 

குழுக்கண்மாய்களில் அடங்கிய ஒரு கண்மாயின் மேல் மட்டத் 
திலுள்ள நீர்ப்பிடிப்பியின் மொத்தப் பரப்பு , மொத்த நீர்ப்பிடிப்பி 
எனப்படும் . அக்கண்மாயில் மட்டும் தனியாக நீர்ப்பாய்வை ஏற் 
படுத்தும் நீர்ப்பிடிப்பி கட்டின்மை நீர்ப்பிடிப்பு எனப்படும் . 
எனவே , குழுக்கண்மாயிலுள்ள தனித்தனிக் கண்மாயின் கட்டின்மை 
நீர்ப்பிடிப்பியின் கூட்டுத் தொகை , மொத்த நீர்ப்பிடிப்பி என 
அறியலாம் . 

மொத்த நீர்ப்பிடிப்பியின் பரப்புக்கும் , கட்டின்மை நீர்ப்பிடிப் 
பியின் பரப்புக்குமுள்ள வித்தியாசம் ‘ தடைப்பட்ட நீர்ப்பிடிப்பி 
( intercepted catchment ) எனப்படுகிறது . 


10-22 . குழுக்கண்மாய்களின் குறைபாடு 

குழுக்கண்மாய்களில் உயர் நிலையிலுள்ள ஏதேனும் ஒரு கண் 
மாயில் உடைப்பு ஏற்பட்டால் , கீழுள்ள கண்மாய்களில் திடீ 
ரென்று மிகைப்பாய்வு ஏற்பட்டு , அவற்றிலும் உடைப்புகள் ஏற் 
படக்கூடும் . எனவே , பழுது பார்க்கும் பொழுது எல்லாக் கண் 
மாய்களையும் ஒரே சமயத்தில் பழுது பார்க்க வேண்டும் . இவ்வாறு 
தொடர்ச்சியாக உடைப்பு ஏற்படுவது , தாழ் நிலையிலுள்ள கண் 
மாய்களின் ‘ வெள்ளத்தை மிதப்படுத்தும் திறனை ( flood modera 
ting capacity ) ப் பொருத்தது . உதாரணமாக உயர் நிலையிலுள்ள 
மிகச் சிறிய கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டாலும் , கீழ்மட்டத்தி 
லுள்ள 

மிகப் பெரிய கண்மாய்களில் உடைப்பு ஏற்படுவதில்லை . 
தக்க உடைப்புப் பகுதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் இக்குறை 
பாட்டை நிவிர்த்தி செய்ய முடியும் . 


10-23 . நீர்ப்பிடிப்பியின் மூலம் வெளிப்பாய்வை கணக்கிடும் முறை 

ரைவ் ( Ryve ) சூத்திரம் : ( தனிப்பட்ட கண்மாய் ) அதிகபட்ச 
மழைப் பாய்வு , Q = CM ) 

( 10-2 ) 
இங்கு பாய்வு , ( க்யூமெக் ) 

C ரைவ் குணகம் , 
= 6-75 முதல் 15 வரை ( நீர்ப்பிடிப்பியின் தரத்தைப் 

பொருத்து ) 
M நீர்ப்பிடிப்பியின் மொத்தப் பரப்பளவு 

( சதுர கிலோ மீட்டர் ) 


காக 
தபாயாக 


கண்மாய்க்கரை மேடுகள் 


227 


குழுக்கண்மாய்கள் : 


- 


cm ? / 3 


குழுக்கண்மாய்களிலுள்ள ஒரு கண்மாயின் பாய்வை ரைவின் 
திருத்தப்பட்ட சூத்திரத்தைக் கொண்டு அறியலாம் . 
ரைவின் திருத்தப்பட்ட சூத்திரம் ( Ryve s modified formula ) : 
Q CM2 / 3 

( 10-3 ) 
இங்கு , 

Q = பாய்வு வீதம் ( க்யூமெக் ) 
M = மொத்தப் பிடிப்பியின் பரப்பு ( ச.கி.மீ. ) 
C = ரைவ் குணகம் 

தடைப்பட்ட பிடிப்பியின் பரப்பு ( ச.கி.மீ. ) 
C இன் மதிப்பில் 3 முதல் , பங்கு . 


m 


- 


10-24 . 


மாதிரி வடிவமைப்புக் கணக்கு 


அடியிற்கண்ட விவரங்களைக் கொண்டு குழுக்கண்மாய்களுக் 
குட்பட்ட ஒரு கண்மாயின் மிஞ்சியச் சிற்றணையை வடிவமை . 


மொத்த நீர்ப்பிடிப்பி 

25.89 ச.கி.மீ. 
தடைப்பட்ட நீர்ப்பிடிப்பி = 20.71 ச.கி.மீ. 
தேக்க முழு மட்டம் = + 22 • 000 ( மீ ) 
அதிக பட்ச நீர் மட்டம் +22.750 
தரை மட்டம் 

= +21.000 
தரை சிற்றணையின் கீழ்ப்புறத்தில் சுமார் 6 மீட்டர் தூரத்தில் 
மட்டம் + 20 • 000 அடையும் வகையில் சரிவு கொண்டுள்ளது . 

கரை மேட்டின் மேல் மட்ட அகலம் 2 மீ . 
மேல் மட்டம் 

+ 24 • 500 
பக்கச் சரிவு 

= 2 : 1 
கட்டிறக்கமான அடித்தள மட்டம் + 19-500 


- 


வடிவமைப்பு வகை : 
( 1 ) மொத்த நீர்ப்பிடிப்பி 

= 25.89 ச.கி.மீ. 
தடைப்பட்ட நீர்ப்பிடிப்பி = 20.71 ச.கி.மீ. 
சூத்திரம் 103இன் படி , 
பாய்வு வீதம் , Q = CM293 -cm2 !3 


228 


நீர்ப்பாசனம் 


இன் மதிப்பை 10 என மேற்கோள் கொள்வோம் . ஃஇன் 
மதிப்பு 10 == 2.5 எனவும் எடுத்துக் கொள்வோம் . 


3Q 


10 x 25.8913--2.5x 20-71-13 


Vi | 


பாபா 


68 6 க்யூமெக் . 
( 2 ) சிற்றணையின் நீளம் : 
தேக்க முழு மட்டம் 

+ 22 • 000 
அதிக பட்ச நீர் மட்டம் + 22-750 
ஃ நீர்ப்பாய்வை ஏற்படுத்தும் ஆழம் , H == 22 • 75-22 : 00 

= 0.75 மீ . 


- 


தற்காலிகமாக நீரை அதிக பட்ச நீர் மட்டம் வரையில் தேக்கி 
வைப்பதற்காக , சிற்றணையின் மேல் மட்டத்தில் தடுப்பி ( crest 
shutters ) களைப் பொருத்தலாம் . இத்தடுப்பிகளைப் பொருத்துவதற் 
காக வரிப்பள்ளங்களைக் கொண்ட அணைக்கற்களை (dam stones ) 
1 மீட்டர் இடைவெளிகளில் அமைக்க வேண்டும் . இவ்வணைக் கற் 
களின் குறுக்களவு 15 செ.மீ. x 15 செ.மீ. ஆக 
சாதாரணமாக 
அமைக்கப்படுகின்றன . 

அணையின் மேற்பாய்வை கீழ்க்கண்ட சூத்திரத்தின்மூலம் 
கணக்கிடலாம் . 


Q 


2 } 3 C . L. 2g . H32 


( 10-4 / 


-காக 


ங்கு , 

Q பாய்வு வீதம் , ( க்யூமெக் ) 
Cd பாய்வுக்குணகம் ( 0.562 ) 
L அணையின் நீளம் 

H அ . நீ.ம.- தே.மு.ம. ( மீ ) 
ஆகவே 68 6 = 213 x 0 * 562 x LX 12 x9* 81X ( 0• 75 ) 3/2 


பகா 


-4 


3L 


63.00 ம் 


ஒவ்வொரு மீட்டரிலும் ஒரு கல்லை ஊன்ற வேண்டுவதால் 
ஏற்படும் மொத்த இடைவெளிகள் 63 . 

ஃ தேவைப்படும் அணைக்கற்கள் 
63-1 = 62 . 
ஃ அணையின் மொத்த நீளம் 

63.00+ ( 62 x 0 • 15 ) = 72.30 மீ . 


- 


* 


கண்மாய்க்கரை மேடுகள் 


229 


எனவே , சிற்றணையின் நீளத்தை 72 • 50 மீ . 
கலாம் . 


ஆக அமைக் 


( 3 ) சிற்றணையின் உடற்சுவர் ( body wall ) : 
சிற்றணை மேல் மட்டம் 

+22.00 ( தே.மு.ம. ) 
அணைக்கல்லின் மேல் மட்டம் = + 22 • 75 ( அ . நீ.ம. ) 
தரை மட்டம் 

= +21 : 00 
கட்டிறக்கமான அடித்தளம் = + 19-50 

அடித்தளத்தை 0.50 மீட்டர் ஆழத்திற்கு கட்டிறக்கமான 
அடித்தள மண்ணிற்குக் கீழ் அமைக்க வேண்டும். 

எனவே கான்கிரீட் தளத்தின் அடிமட்டம் +19.00 
கான்கிரீட் அடித்தளத்தை 60 செ.மீ. ஆக அமைக்கவேண்டும் . 
ஃகான்கிரீட் தளத்தின் மேல் மட்டம் = + 19-60 
ஃஉடற் சுவரின் உயரம் = + 22 • 00-19-60 

2.40 மீ . 


( 4 ) சிற்றணையின மேல் மட்ட அகலம் : ( a ) 

மேல் மட்ட அகலம் , a = 0 * 55 ( VH + \ h ) 


... 


( 10-5 ) 


* a 


- 


இங்கு h என்பது உடற்சுவரின் உயரம் . 

0 * 55 ( 10.75 + 12 • 40 ) 

1.33 மீ . 
a யை 1-30 மீ . என அமைக்கலாம் . 


( 5 ) சிற்றணை உடற் சுவரின் அடிமட்ட அகலம் : ( b ) 

சிற்றணையின் உரு , நீர் விசையினால் உண்டாகும் திருப்புத் 
திறனை ( moment ) அதனுடைய சொந்த எடையினால் தாங்குமாறு 
வடிவமைக்கப்பட வேண்டும் . 
நீர்விசையின் திருப்புத்திறன் , Mw 8 ( h + s ) 

( 10.6 ) 


6 


இங்கு M. = திருப்புத் திறன் ( கி.கிராம் - மீட்டர் )) 

1000 கி.கி. 
= நீரின் அலகு எடை 


8 


- 


( 1000 கி.கி.) 


h 


- 


உடற் சுவரின் உயரம் ( மீ . ) 
தடுப்பியின் உயரம் ( அ.நீ.ம.- தே.மு.ம. ) 


S 


= 


நீர்ப்பாசனம் 


230 


உடற்சுவரின் எதிர்க்கும் திருப்புத்திறன் , -- Mb 
Mb 

as ( 51) X 2bh + 2ah ) + Wh ( b + ab ) 


( 10-7) 


24 


குறிப்பு : M., M ; ஆகிய திருப்புத்திறன்கள் அடிமட்ட அகலம் , 
b இன் நடு : பகுதியின் கீழ்முனைப்புள்ளியில் கணக்கெடுக்கப்பட் 
டவை . படம் 10-22 காண்க . 


சூத்திரம் 10-7 இல் , 

M உடற்சுவரின் எடையினாலும் , குத்து நிலை நீர்விசை 
களாலும் ஏற்படும் எதிர் திருப்புத்திறன் 


- 


8 


நீரின் அலகு எடை 


( 


1000 கி.கி. 

க.மீ. 


3 


b . 


அடிமட்ட அகலம் , மீ . 
மேல்மட்ட அகலம் , மீ . ( 1-30 மீ . இக்கணக்கில் ) 
தடுப்பி உயரம் , மீ . ( 75 செ.மீ. 

) 
உடற் சுவர் உயரம் , மீ . ( 2:40 மீ . 

) 


h 


பய 


2250 கி.கி 


உடற்சுவரின் அலகு எடை 


தயா 


Mw 


N 


( 10-8 ) 


-கா 


சூத்திரம் 10-6 , 10.7 ஆகியவற்றைச் சமனப் படுத்தி , இன் 
மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் . 


a , s , h , W , 8 ஆகியவற்றின் மதிப்புகளை சூத்திரம் 10-8இல் 
பொருத்தினால் கிடைக்கும் சமன்பாடு சுருக்கப்படின் , அடியிற் 
கண்ட சமன்பாடு கிடைக்கிறது . 


31.11 ) 3 + 37 • 91 ) + 786 


-யா 


250 


இதிலிருந்து 1 


2.2 மீ . 


( 6 ) கரையொட்டுச் சுவர் , இறக்கைச் சுவர் , 

( Abutment , \\ ing wall , Rerurn vall ) : 


, 


திரும்புச் சுவர் 


ச்சுவர்களின் மேல் மட்டம் 50 செ.மீ. ஆக அமைக்கப்படு 
கிறது . 

ச் சுவர்களின் முன் பக்கச் சரிவுகள் ) : 1 ஆக அமைக்கப் 
படுகின்றன . 


தே.மு.ம 

+220 


50 


கரை +24.50 
மல்மட்டம் TNA 


+24 : 50 


3 


7250 


-III 


22.00 


தரை 


+ 2 /-00 


2010 


ல் 


+ / 9.60 
+ / 9.00 5 


+ / 9.60 
+19.00 


க 


தரை+21.00 

7 
/ 
YV 
/// 1/9-00 


நெடுக்கை வெட்டுத் தோற்றம் 


தோற்ற 


முன் முகப்புத் தோற்றம் 


1 


37 
350 


172+23.05 


தரை 21-00 


00:6 
/ 
+ 


f 


200 


சரியா 
17 : 


+23.05 


Bosooooo 


+24.50 
அ.நீம 
22-75 


மட பயனUS! 

77 


சரிவு 2 : 7 


அளக்கல் 


மையககாடு 


+22.00 


200 


கய y 


1240 


- 


240 
+24.50 


130 


- 


காண்க 


A 


- 
003 


சிற்றணையிள் 
வெட்டுத்தோற்றம்காள்கரீ தளம் 


தளம் 


+ 2 / .o 


ப 


99 


கான்கரீட் 
தாம் 


00://--- 


500-7 


osbut 


A - 1 


+20.00 


G 


120 


60 


75 


F 


09 


-- 


300 


ரிப்ராப் 
+20.00 


0/+ 


+24 : 50 


ம pை oo 


aberleri 


இ 


123-05 
AYYA 


+20.00 


கிடை நிலப்படம் 


+19.00 


B 


மட்டம 


+2 / - ( 10 
TXYT 


Bo + 19.60 


L 


. 


+960 
+ / 9-00 


/ 20 + 19: 00 


-260 


+1960 
L2004 / 1900 


படம் . 
10.22 


மிஞ்சிய ச்சிற்றணை 

4 மீட்டர் 
அளவுத்திட்டம் 


XX- கு.வ. 
தோற்றம் 


YY . ( கு . 
தோற்றம் 


ZZ - கு.வெ 
தோற்றம் 


குறிப்பு : 
அள ) கள 

செ .பீல 


கண்மாய்க்கரை மேடுகள் 


231 


படம் 10-22இல் இச்சுவர்கள் முறையே AB , ( AF , BD ) , ( FG , DE ) 
ஆகக்குறிக்கப்பட்டுள்ளன . 

( 7 ) கரையொட்டுச் சுவர் : இச்சுவர் கரைக்கும் உடற்சுவ 
ருக்கும் இடையில் அமைக்கப்படும் சுவர் . 


( 


இதன் மேல் மட்டம் கரையின் மேல்மட்டளவிலேயே அமைக் 
கப்பட வேண்டும் . ( அதாவது +24 : 50 இல் ) கரையின் மேல்மட்ட 
அகலம் கரையொட்டுச் சுவரின் நீளமாக அமைய வேண்டும் . 

இச்சுவரின் உயரம் = 24-50 - 19-60 == 4-90மீ . 
சுவரின் அடிமட்ட அகலம் == 0• 4X சுவரின் உயரம் 

= 0 •4X4 90 = 1-96 மீ . 

= 2 • 00 மீ . ஆகக்கொள்ளலாம் . 
( 8 ) இறக்கைச் சுவர்கள் : கரையொட்டுச் சுவருக்கு மேற் 
புறமும் , கீழ்ப்புறமும் அமைக்கப்படுகின்றன . இவற்றின் மேல் 
மட்டச்சரிவு கரையின் பக்கச்சரிவை ஒத்து இருக்கவேண்டும் . 
கிடைநிலைச்சரிவு ( splay or flare ) 1 இல் 3 ஆக மேற்புறத்தில் 
அமைக்கலாம் . மேற்புறத்திலுள்ள இறக்கைச்சுவரின் மட்டம் 
அதிகபட்ச நீர்மட்டத்திலிருந்து 30 செ . மீ . உயரத்திற்கு , சரிவின் 
முடிவில் இருக்க வேண்டும் . 
ஆகவே மேற்புற இறக்கைச்சுவரின் 

== 22 • 75 + 0.30 
சரிவின் முடிவில் உள்ளமட்டம் 

= + 23.05 
இந்த இறக்கைச்சுவர் + 24 + 50 இலிருந்து +23 : 05 வரை ஒரு 
சரிவான மேற்தளத்தைக் கொண்டுள்ளது . இந்த இடம் C ஆக 
படத்தில் குறிக்கப்பட்டுள்ளது . 
C இல் இச்சுவரின் அடிமட்ட அகலம் 

= 0-40 ( 23-05-19-60 ) 
= 1 • 38 மீ . 


| 


ஆகவே அகலத்தை 1 * 40 மீ . ஆக அமைக்கலாம் . 

( 9 ) படத்தில் CD பகுதியின் மேல்மட்டம் கிடைநிலையி 
லுள்ளது . கிடைநிலை இறக்கைச்சுவர் எனப்படும் . 

இக்கிடைநிலை இறக்கைச்சுவரின் மேல்மட்டம் அதிகபட்ச நீர் 
மட்டத்திற்குமேல் 30 செ . மீ . அமைக்கப்பட வேண்டும் . 


11. பங்கீட்டுப் பணிகள் 
( DISTRIBUTION WORKS ) 


11-1 . பங்கீட்டுப்பணிகள் 

தலைமைப்பணிகளிலிருந்து நீரைக் கால்வாய்கள் மூலம் 
எடுத்துச் சென்று வயல்களுக்குப் பாய்ச்சுவதற்காக அமைக்கப் 
படும் பணிகள் பங்கீட்டுப்பணிகள் எனப்படுவன . இப்பணிகளில் 
முக்கியமானவை பங்கீட்டுக்கால்வாய்கள் . 


. 


11-2 . பங்கீட்டுக் கால்வாய்களின் வகைகள் 

( 1 ) பெருவாய்க்கால் ( அல்லது கால்வாய் ) ( main canal or 
channel ) : தலைமைப்பணிகளிலிருந்து நீரை எடுத்துச் செல்லும் 
வாய்க்கால் அல்லது கால்வாய் பெருவாய்க்கால் எனப்படும் . 

( 2 ) கிளைக்கால்வாய் ( branch canal ) : பெருவாய்க்காலி 
லிருந்து அல்லது வேறு கிளைக்கால்வாயிலிருந்து பிரிந்து 8 க்யூமெக் 
குக்குறையாமல் பாய்வு வீதத்தைக் கொண்ட கால்வாய் கிளைக் 
கால்வாய் எனப்படும் . 

( 3 ) பங்கீட்டுக் கால்வாய் ( distributory canal ) : பெரு 
வாய்க்கால் , கிளைக்கால்வாய் அல்லது வேறு பங்கீட்டுக் கால்வாயி 
லிருந்து பிரிந்து செல்லும் கால்வாய் பங்கீட்டுக்கால்வாய் எனப் 
படும் . பங்கீட்டுக்கால்வாயின் பாய்வு வீதம் 8 க்யூமெக்குகளுக்குக் 
குறைவு . 


( a ) பங்கீட்டுப் பெருகால்வாய் ( major distributory ): இதன் 
பாய்வு வீதம் 8 முதல் 0 * 67 க்யூமெக் வரை . 


( b ) பங்கீட்டுச் சிறுகால்வாய் ( minor distributory ) : இதன் 
பாய்வு வீதம் 0.67 க்யூமெக்கிற்கும் குறைவு . 


234 


நீர்ப்பாசனம் 


( 4 ) வயற்கால்வாய்கள் அல்லது வயற்போதிகள் (( field 
channels }} field bodhhies ) : இவை வயற் சொந்தக்காரர்களால் 
வெட்டக்கூடியவை . இவை அரசுக்குச் சொந்தமானவை அல்ல . 
அரசுக்குச் சொந்தமான கால்வாயிலிருந்து நீரைத் தனித்தனி 
வயலுக்குப் பாய்ச்சக்கூடிய வகையில் இவை அமைக்கப்படுகின்றன . 

வயற் போதிகள் 0.03 க்யூமெக்கிற்கும் குறைவான பாய்வு 
வீதத்தைக் கொண்டவை . 


11-3 . பாசனக் கால்வாய்களின் பாதைகளை நிர்ணயித்தல் 

இக்கால்வாய்களின் பாதைகள் நிலத்தின் உருவரை ( contour ) க் 
கொப்ப கீழ்க்கண்ட மூன்று விதங்களில் அமைக்கப்படுகின்றன . 

( 1 ) உருவரைக் கால்வாய் ( contour canal ) 
( 2 ) மேட்டுச்சிக் கால்வாய் ( water shed or ridge canal ) 
( 3 ) பக்கச்சரிவுக் கால்வாய் ( side slope canal )) 

( 1 ) உருவரைக் கால்வாய் : இக்கால்வாய்கள் நிலப்பரப்பின் 
உருவரைக் கோடுகளை ஒட்டி அமைக்கப்படுகின் . 

இக்கால் 
வாயின் சரிவு தேவையான நீர் வேகத்தை அடையும் வகையில் 
நிர்ணயிக்கப்படுகிறது . இயற்கையான சிற்றாறுகள் , காட்டாறுகள் , 
ஓடைகள் ஆகியவை நிலத்தின் உருவரைக்கோடுகளுக்கு நெட்டாங் 
காகப் பொதுவாகப் பாய்வதால் உருவரைக் கால்வாய்கள் அடிக் 
கடி இயற்கை ஓடைகளை (natural drains ) க் கடக்க நேரிடும் . 

உருவரைக் கால்வாய்கள் எப்பொழுதும் உருவரைக்கோடு 
களைக் கட்டாயமாக ஒட்டியே அமைக்கப்பட வேண்டும் என்பது 
அவசியமில்லை . சில சந்தர்ப்பங்களில் சிக்கனத்தை முன்னிட்டு 
உருவரைக் கோடுகளின் மத்தியில் உள்ள மேடுகளின் ( spiers ) 
ஊடேயும் அல்லது பள்ளத்தாக்கின் குறுக்கேயும் குறுக்கு வழிப் 
பாதையில் இவை எடுத்துச் செல்லப்படுகின்றன . எனவே ஆழமாக 
வெட்டப்பட்ட பகுதிகளிலும் , உயரமாக அமைக்கப்பட்ட 
மேட்டுக்கரைகளிலும் ( embankments) இக்கால்வாய்கள் எடுத்துச் 
செல்லப்பட நேரிடும் . 

( 2 ) மேட்டுச்சிக்கால்வாய் : மேட்டுச்சிக் கால்வாய் இயற்கை 
யாக அமைந்துள்ள மேடுகளின் உச்சிக்கோட்டிற்கு ( water shed 
line or ridge line ) ஒப்ப அமைக்கப்படுகின்றன . ஆகவே 
இயற்கையான ஓடைகள் இவற்றைக் கடக்க நேரிடுவதில்லை . 

( 3 ) பக்கச்சரிவுக்கால்வாய் : உருவரைக் கோடுகளுக்கு. 
நெட்டாங்கு (transverse ) ப் பாதையில் இவை அமைக்கப்படு 


பங்கீட்டுப் பணிகள் 


235 


கின்றன . பள்ளத்தாக்கின் நீர்ப்பாதையிலும் ( water course ) 
மேட்டுச்சிகளிலும் இப்பாதைகள் அமைவதில்லை . எனவே பக்கச் 
சரிவுக் கால்வாயின் பாதை பொதுவாக இயற்கையான வடிகால் 
ஓடைகளின் பாதைக்கிணையாக அமைகின்றன . எனவே , இவ்வகைக் 
கால்வாய்களும் இயற்கையான வடிகால் ஓடைகளைக் 

கடக்க 
சந்தர்ப்பம் ஏற்படுவதில்லை . 
படம் 11.1 இல் இக்கால்வாய் அமைப்புகள் 

க்கால்வாய் அமைப்புகள் காட்டப்பட் 
டுள்ளன . 


5 


S 


5 


22 . 


75 


6 


150 


/ 0o 


125 


1 . 


படம் 11.1 கால்வாய் அமைப்புகள் 

உபநதி 
உருவரைக்கால் வாய் 5 பக்கக்கரைக்கால்வாய் 
மேட்டுச்சிக்கால்வாய் 

6 . 

உருவரைக்கோடுகள் 


2 


3 


11-4 . பங்கீட்டு முறையில் கால்வாய்களின் பாதைகளை வடிவமைக் 

கும்பொழுது கவனிக்க வேண்டியவை 


( 1 ) கால்வாயின் ஆதிக்கம் ( command of canel ) : பங்கீட்டு 
முறையை நிர்ணயிக்கும் பொழுது இயற்கையான ஓடைகளைப் 


236 


நீர்ப்பாசனம் 


பாதிக்காத வண்ணம் , ஒரு அதிகபட்ச அளவு நிலப்பரப்புக்குச் 
சிக்கனமான முறையில் 

பாசன நீரை அளிக்கும் வகையில் 
வடிவமைக்க வேண்டும் . இவ்வாறு ஒரு கால்வாயினால் நீர்ப் 
பாசன வசதி அளிக்கக்கூடிய நிலப்பரப்பு அக்கால்வாயின் ஆதிக்கத் 
திற்குட்பட்ட பரப்பு ( command area ) எனப்படுகிறது . மேட்டுச் சிக் 
கால்வாயிலிருந்து நீர் இரு பக்கச்சரிவுகளிலும் எளிதில் நீர்ப்பாசன 
வசதி அளிக்கக்கூடுமாதலால் ஆதிக்கத்திற்குட்பட்ட பரப்பிலுள்ள 
எல்லா மேட்டுச்சிகளிலும் ( ஒன்றுவிடாமல் ) மேட்டுச்சிக்கால்வாய் 
களை அமைப்பது இன்றியமையாதது . 


பக்கச்சரிவுக் கால்வாய்கள் இயற்கை வடிகால் ஓடைகளைக் 
கடப்பதில்லையாதலால் இவை சிக்கனத்திற்குப் பெரிதும் உதவு 
கின்றன . இவற்றின் பாதை மிகக் குறைந்த நீளத்தில் பள்ளத் 
தாக்கை அடையும் வகையில் அமைக்கப்படவேண்டும் . 

உருவரைக் கால்வாய்கள் நீர்ப்பிடிப்பியின் சரிவில் 
அமைக்கப்படுவதால் , நீர்ப்பிடிப்பியின் மொத்தப் பரப்பளவுக்கும் 
பாசனவசதி அளிக்க இயலாதவை . சிற்சில சந்தர்ப்பங்களைத் 
தவிர , இக்கால்வாய்கள் பொதுவாக கால்வாயின் ஒரு பக்கத்தி 
லுள்ள ( தாழ் நிலை பிலுள்ள ) நிலப்பரப்புக்கு மட்டும் பாசன வசதி 
அளிக்கக் கூடியவை . 


அமைக்கப் 


( 2 ) பெருவாய்க்கால்களை உருவரைக்கால்வாயாக அமைத்தல் : 
பொதுவாகப் பள்ளத்தாக்கில் தேக்கிப்பணிகள் 
பட்டு நீர்மட்டம் உயர்த்தப்படுகிறது . இவ்வுயர்மட்ட நிலையிலி 
ருந்து பெருவாய்க்கால் உருவரைக் கோடுகளுக்கொப்ப எடுத்துச் 
செல்லப்பட வேண்டும் . இதனால் மிகையான 

ஆதிக்கத்தைப் 
பெருவாய்க்கால் பெறக்கூடும் . நேரடிப்பாசன முறையில் , இவ் 
வுருவரைக் கால்வாய்கள் பிரிப்புப்பணியிலிருந்து சிறிது தூரத் 
திற்கு நிலத்தில் பெருமளவு வெட்டப்பட்டு ( deep cutting ) 
அமைக்கப்பட்டக் கால்வாய்களாக இருக்கின்றன . இந்நிலையில் 
அவற்றிலிருந்து நீர்ப்பாசன வசதி 

வசதி ஏதும் கிடைக்கமாட்டா . 
இக்கால்வாய் சிறிது தூரத்திற்குப் பிறகு அதன் மட்டத்திற் 
கேற்ற உருவரைக் கோட்டிற்கிணையாக வந்து சேரும்பொழுது 
அதன் ஒரு பக்கப் பாய்வு ஆரம்பமாகும் . அதிலிருந்துபல கிளைக் 
கால்வால்களும் பங்கீட்டுக்கால்வாய்களும் பிரிந்து சென்று பாசனம் 
அமையும் . நில அமைப்புக்கு ஏற்ப இந்த வாய்க்காலே சிறிது 
தூரத்திற்குப் 

மேட்டுச்சியை அடைந்து மேட்டுச்சிக் 
கால்வாயாக மாறி அதன் இருபுறங்களிலும் பாசனம் அமைய 
லாம் . 


பிறகு 


பங்கீட்டுப் பணிகள் 


237 


( 3 ) உருவரைக்கால்வாயிலிருந்து செல்லும் பிரிகால்வாய்கள் 
( ofitakes ) : கிளைக்கால்வாய்களும் , பங்கீட்டுக் கால்வாய்களும் 
உருவரைக் கால்வாயிலிருந்து பிரிக்கப்படுகின்றன . உருவரைக் 
கால்வாய் அடிக்கடி பள்ளத்தாக்கையும் மேட்டையும் கடந்து 
செல்கின்றன என்று ஏற்கனவே கண்டோம் . இவ்வாறு மேட்டைக் 
கடப்பதற்குச் சிறிது முன்னால் பிரிகால்வாய்கள் வெட்டப்படு 
கின்றன . படம் 11.1 காண்க . இப்பிரிக்கால்வாய்கள் மேட்டுச்சிக் 
கால்வாய்களாக அமைகின்றன . 
( 4 ) உருவரைக் கால்வாய்ப் பாதை : 

பாதைகளைத் 
தற்கோள் கொண்டு , கீழ்க்கண்ட் காரணிகளை ஆராய்ந்து , சிக்கன 
மான ஒரு பாதையைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . 


( a ) மண்வேலை ( earth work ) களின் செலவு . 


( b ) ஒவ்வொரு பாதைக்கும் தேவையான நிலத்தை வாங்கும் 
( acquisition ) செலவு . 

( c ) வெவ்வேறு பாதைகளுக்குண்டான பங்கீட்டுக் கால்வாய் , 
கிளைக் கால்வாய் ஆகியவற்றின் மொத்தச்செலவு . 

( d ) ஒவ்வொரு பாதையிலும் அமைக்கப்படும் குறுக்கு வடி 
கால் பணிகளின் ( cross drainage vorks ) செல 4 . 


( e ) குறுக்கு வழியில் உருவரைக்கால்வாயை எடுத்துச் செல்வ 
தால் சேமிக்கப்படும் நீர் ஆழம் ( head ) . 


உருவரைக் கால்வாயின் மேற்பகுதிகளில் இவ்வாறு பல பாதை 
களை ஆராய்ந்து சிக்கனமான ஒரு பாதையைத் தேர்ந்தெடுத்தல் 
மிகவும் அவசியமானது . 


படம் 11-1இல் நிழற்கோடிட்ட பகுதியில் நிலம் நீர்ப்பாசனம் 
செய்யப்படுவதற்கு இயலாது என்பதைக் கவனிக்கவும் . 

( 5 ) வயற்கால்வாய்களை அமைக்கும் பொழுது கவனிக்கவேண்டி 
யவை : நெல் வயற்களைச் சரிவுத் தரையில் கிடை நிலையிலுள்ள 
பரப்புகளாகச் செய்து வயலைச் சுற்றிலும் வரப்புகளை ( turf bunds) 
அமைக்கிறார்கள் . ஒவ்வொரு வயலுக்கும் ஒரு வயற்கால்வாயை 
அமைப்பது என்பது முடியாத காரியம் . ஆகவே பல வயற் பரப்புத் 
தொகுப்புகளுக்கு வேண்டிய நீரை எடுத்துச் செல்லும் வகையில் 
உயர் நிலையிலுள்ள வயலையொட்டி வயற்கால்வாய் அமைக்கப்பட 
வேண்டும் . உயர்நிலையிலுள்ள வயலுக்கு இக்கால்வாய் மூலம் நீர் 
பாய்ச்சப்படும் . பிறகு , இவ்வயலிலிருந்து நீர் வடிந்து அடுத்த கீழ் 


நீர்ப்பாசனம் 


238 


நிலையிலுள்ள வயலுக்கு நீர் பாய்கிறது . தை வயலுக்கு வயல் 
பாசனம் (field to field irrigation ) என்பர் . 

வயற்கால்வாய்களைப் பொதுவாக உருவரைக் கால்வாய்களாக 
அமைக்க வேண்டும் . 


மேலும் கவனத்திற்குரியவை . 

( a ) இக்கால்வாய்கள் வயல் எல்கைகளையொட்டி அமைக்கப் 
பட வேண்டும் . 


( } ) ) எல்லா வயல்களிலும் நீர் பாயும்படி இருக்கவேண்டும் . 

(( c ) தேவைப்படுமானால் , உயர்நிலை , தாழ்நிலை வயல்களுக்குத் 
தனிக் கால்வாய்களை அமைக்கலாம் . 


( d ) ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு வெளியேற்றியை 
அமைத்து , ஒரு வயற்கால்வாயை அமைக்க வேண்டும் . 


11-5 . கால்வாய்களின் சில திட்ட வரை அளவுகள் 

தமிழ் நாட்டைப் பொருத்தவரை கால்வாய்க்கரைகளின் 
மேல் மட்ட அகலம் , உயரம் , பெரம் ( berm ) களின் அகலம் , விலைக்கு 
வேண்டிய 

நிலத்தின் அகலம் ஆகியவை அட்டவணை 
11.1 இல் காட்டியுள்ளபடி திட்டவரை செய்யப்பட்டுள்ளன. 

நீர்க்கசிவு மேற்கோட்டின் அளவு சரிவு 1 இல் 4 ஆக எடுத்துக் 
கொள்ளலாம் . 


வாங்க 


கரையின் பக்கச் சரிவு 1 ) : 1 


பள்ள ( cutting ) சரிவு 1 : 1 


கால்வாய்களின் கரைகளில் போக்குவரத்துப் பாதை அமைக் 
கப்படுமானால் கரையின் மேல் மட்ட அகலம் 4-5 மீட்டருக்குக் 
குறையாமல் இருக்க வேண்டும் . 


11-6 . ஈடு செய்யப்பட்ட பள்ள ஆழம் ( Balancing depth of 

cutting ) 
கால்வாய் அமைப்பதற்காக தரை மட்டத்தில் வெட்டப்படும் 
பள்ளத்திலிருந்து ( cutting ) எடுக்கப்படும் மண்ணின் அளவு 
களை அமைப்பதற்குத் தேவையான மண்ணின் அளவுக்குச் சமமா 
னால் , க்கால்வாய் 

ஈடு செய்யப்பட்ட பள்ள ஆழத்தை க் 
கொண்டுள்ளது என்பர் . 


கரை 


அட்டவணை 


11.1 


திட்டவரை 
அளவுகள் 


ar 


பெரு 
, 
கிளை 
வாய்க் 

கால்கள் 


பங்கீட்டுப் 
பெரு 
வாய்க் 

கால்கள் 


பங்கீட்டுச் 
சிறு 
கால் 

வாய்கள் 


கால்வாயின் பகுதி 


Q 
135 
முதல் 
27 
27 
முதல் 
1 
8 
முதல் 
4 
4 

முதல்0.6710.67முதல்0.270.27க்யூமெக் 
க்யூமெக் 
வரை 
ச்யூமெக் 
வரை 

க்யூமெக் 
வரை 
க்யூமெக் 
வரை 
க்யூமெக் 
வரை 
கிற்கும் 
கீழ் 


பாடி 


அதிகப் 
பட்ச 
, 
கரையின் 
மேல்மட்ட 
அகலம் 
. 
மீ 
. 


4.5 


1.8 


1.8 


1.8 


1.2 


10.9 


SIMHANNVINNAA 


பWNNANIப 


"சாராசார்பMIMAMMAN 


கட்டின்மை 
உயரம் 
, 

( 
Q 
க்யூமெக் 
d 
= 
நீர் 
ஆழம் 
) 


(1.2+Q 

To +d 


13+ 


1.2+d 

2 


1.2+d 

2 


0.6+d 


0.6 
+ 
3 


*) 


0.6+d 


0.6+ 


0.6+d 


2) 


நீர்க் 
கசிவுக் 
கோட்டின் 
மீது 
மண் 
ஆழம் 
( 
மீ 
. 
) 


1,2 


0.9 


( 
0.3 


1)3 


{1.3 


0.3 


செய்யப்பட்ட 
ஆழத் திற்குமதிகமாகவெட்டப் 
பட்டக் 
கால்வாய்களுக்கு 
வாங்க 
வேண்டிய நிலஅகலம்மீ 


4.5 


1.5 
மீட்டருக்குக் 
குறையாமல் 
, 
தரைக்கு 
மேலுள்ள 

கரையின் 
உயரத்தில் 
பாதி 


N 


பா 


ஈடுசெய்யப்பட்ட 
ஆழத் 

திற்குக் 
குறைவாக வெட்டப்பட்டுள்ளகால் 
வாய்களின் 
கரைக்கருகில் வாங்கவேண்டியநிலம்,மீ. 


கரையின் உயரம் 

+ 4.5மீ. 


கரையின்உயரம்+4.5மீ. 


நீர்ப்பாசனம் 


240 


ஈடு செய்யப்பட்ட பள்ள ஆழத்தை விடக் கூடுதலான ஆழத் 
தைக் கொண்ட கால்வாயில் மீதமுள்ள மண்ணைக் கரையை அகலப் 
படுத்துவதற்கு உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர , உயரத்தைக் 
கூட்ட உபயோகிக்கக் கூடாது . 

சூத்திரம் 11-3 ஐக் கொண்டு ஈடு செய்யப்பட்ட பள்ள ஆழத் 
தைக் கண்டு பிடிக்கலாம் . 


h.D 


h 


3 
TANS 


b 


படம் 11-2 , ஈடு செய்யப்பட்ட பள்ள ஆழம் 
1. கரை 

2 . பள்ளம் 


3. தரை மட்டம் 


படம் 11-2 இல் ஈடு செய்யப்பட்ட பள்ள ஆழம் கொண்ட 
கால்வாயின் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது . 


இதில் , 


= 


} ) 


- 


கால்வாய்ப் பள்ளத்தின் அடிமட்ட அகலம் = 
கால்வாய்ப் பள்ள ஆழம் 
கரை உயரம் , பள்ள அடிமட்டத்திலிருந்து h 
கரையின் மேல் மட்ட அகலம் 

B 
பள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணின் அளவு இரு ஒரே 
மாதிரியான கரைகளை அமைக்கவுதவும் மண்ணளவுக்குச் சமம் . 
3 பள்ளத்தின் குறுக்குப் பரப்பு கரைகளின் குறுக்குப் 

பரப்பளவு 


( l ) + D ) D 


2 


B + 1 } h - D ) (h - D) 


( 11-1 ) 


11-2 ) 


சுருக்கின் 

D ( 3h + B Fb } = h ( B + sh ) 
அல்லது , 

} } ( B + 1 + 5_h ) 

( 3h + B + 0.5 ) ) 
இங்கு ) என்பது ஈடு செய்யப்பட்ட பள்ள ஆழம் . 


( 11-3 ) 


பங்கீட்டுப் பணிகள் 


24T 


11-7 . பெர்ம் கள் ( Berms ) 

பள்ளம் வெட்டிக் கால்வாய் அமைக்கும் பொழுது கரைகளின் 
மேல் மட்டத்தின் மையக் கோடுகளை இணையாக நிலைநிறுத்தும் 
பொழுது , பள்ளத்தின் விளிம்புக்கும் கரையின் நீர்ப்பக்கச் சரிவின் 
அடிமுனைக்கும் உள்ள இடைவெளியைக் கூட்டியோ , குறைத்தோ 
அமைக்க வேண்டிய 

வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது . இடைவெளியை 
பெர்ம் கள் என்பர் . கரையின் பக்கச்சரிவு 11 : 1 இல் அமைக்கப் 
பட்டு , கால்வாயின் பக்கச் சரிவை 1 : 1 இல் அமைக்கப்படுவதும் இப் 
பெர்ம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாகும் . ஈடு செய்யப்பட்ட பள்ள 
ஆழத்தைவிட பள்ள ஆழம் குறையும் பொழுது இந்த பெர்மின் 


நட் 
- 


முழுப்பாய்வு மட்டம் ) 


- 


கரை 


12 மீ 


8 


st12 மீ . 
பொம் 


la 3 


பள்ளம் 


தரை மட்டம் 


b 


FE + : 2ty 


பய. 

IN - 


பெர்ம் 


d 
பள்ளம் 


படம் 11-3 . பெர்ம்களின் அமைப்புகள் 
அகலம் கூடுகிறது . மாறாக ஈடு செய்யப்பட்ட பள்ள ஆழத்தைவிட 
பள்ள ஆழம் ( depth of cutting ) கூடும் பொழுது , பெர்மின் அகலம் 
குறைகிறது . மண்படிவினால் பிற்பாடு கால்வாயின் குறுக்குப் பரப் 
பளவு குறைந்துவிடாமல் இருக்கவும் , கரையில் சரிவு ஏற்பட்டு 
மண் கால்வாயினுள் விழுவதைத் தடுக்கவும் , கால்வாய் நடை 

16 


242 


நீர்ப்பாசனம் 


முறை நிலையை அடையும் வகையில் அதில் மாறுதலை ஏற்படுத்திக் 
கொள்ளவும் பெர்ம்கள் மிகவும் உதவுகின்றன . 


* 


angry 


3 


படம் 11.4 . பெர்மில் மண்படிவு ஏற்படுதல் 
1. மண்படிவு 

3. கரை 
2. நீர் மட்டம் 


படம் 11-3 ( a ) இல் கால்வாய் தரை மட்டத்தில் கரைகளில் 
{ cmbankment ) அமைக்கப்பட்டது . 

படம் 11.3( b ) இல் கால்வாய் பாதி ஆழம் பள்ளத்திலும் பாதி 
ஆழம் கரையிலும் அமைக்கப்பட்டுள்ளது . 

படம் 11.3 ( c ) இல் கால்வாய் முழு ஆழமும் பள்ளத்தில் 
அமைந்துள்ளது . 

மேற்கூரிய வகைகளில் , கால்வாய்களின் நியமமான அளவு 
பெர்ம்கள் இடப்பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது . 

இக்கால்வாய் 5.4 க்யூமெக் பாய்வு வீதத்திற்கு வடிவமைக்கப் 
பட்டுள்ளது . 

கால்வாயின் படுகை அகலம் 3.6 மீ . 
நீர் ஆழம் 

1.5 மீ . 
11.3 ( a ) இல் பள்ள ஆழம் ( depth of cutting ) = 0 
11.3 ( b ) இல் பள்ள ஆழம் 

= 0.75 மீ . 
11.3 ( c ) இல் பள்ள ஆழம் 

1.5 மீ . 


ந m 


எனவே திட்டவரை அல்லது நியமமான பெர்மின் அகலம் , 
11.3 ( a ) இல் : 

1 • 2 + d 1 • 2 மீ . 

2 


* 


11.3 ( b ) இல் : 


1 • 2 + 0.75 = 1 • 575 மீ . 


11-3 ( c ) இல் : 


1-2--1 5 


- 


1 95 மீ . 


2 


பங்கீட்டுப் பணிகள் 


243 


பெர்மை அமைக்கும் விதத்தைப் படத்திலுள்ள வரை கோடு 
களின் மூலம் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் . படங்கள் 11-3 
( a ) . ( b ) , ( c ) இல் படுகை மட்டத்திலிருந்து கரையின் மேல் மட்ட 
உயரம் மாறிலியாகவும் கரைகளின் மேல் மட்ட மையக்கோடு 
இணையாகவும் உள்ளதைக் கவனிக்கவும் . 


படம் 11-4இல் மண் படிவு ஏற்படுவதன் விளைவு காட்டப்பட் 
டுள்ளது . இதனால் கால்வாயின் பக்கச் சரிவு 1 : 1 ஆக மா 

மாறி 
விடும் . கால்வாயை புதிதாக வெட்டும் பொழுது 1 : 1 சரிவில் 
வெட்டினாலும் , கால்வாயை வடிவமைக்கும் பொழுது ( அறி முறை 
யில் ) } : 1 எனக் கொண்டு பாய்வு வீதங்களைக் கணக்கிட 
வேண்டும் . 

கால்வாயின் குறுக்கு வெட்டுச் சரிவுகளை வடிவமைக்கும் முறை 
அத்தியாயம் 5 இல் விளக்கப்பட்டுள்ளது . 


11-8 . வளைவான பாதையில் கால்வாய் அமைத்தல் 

வளைவான பாதையில் கால்வாயை அமைக்கும்பொழுது ஒரு 
வட்ட வடிவமான வில்லின் அமைப்பிலிருக்க வேண்டும் . இவ்வளை 
வின் ஆரத்தை எவ் வெளவுக்கெவ்வளவு பெரிதாக அமைக்க முடி 
யுமோ , அந்த அளவுக்கு அமைக்க வேண்டும் . குறைந்த அளவு 
ஆரம் படுகை அகலத்தைப் போல் 20 மடங்காவது இருக்க 
வேண்டும் . 


குறைந்த பட்ச ஆரம் ( படுகையின் மையத்திலிருந்து ): 


பெருவாய்க்கால் 


: 


15 X படுகை அகலம் 


சிறுவாய்க்கால் : 

10 x படுகை அகலம் 
{ 0 * 67 க்யூமெக்கிற்குக் குறைவாக ) 

படுகையில் ஒரு உயர் மட்டத்தை ( super clevation ) வளைவின் 
உட்பகுதியில் ஏற்படுத்தி வெளிப்பக்கத்திற்கு ஒரு சரிவு அமைக்க 
வேண்டும் . 


11.9 . சிக்கனமான குறுக்கு வெட்டமைப்பு ( Economical cross 

section ) . 
ஒரு குறிப்பிட்ட நீர்ப்பாய்வை யடைவதற்குக் குறைந்த 
அளவு வெட்ட வேண்டிய கால்வாய் குறுக்கு வெட்டமைப்பு சிக்கன 
மான குறுக்கு வெட்டமைப்பாகும் . 


நீர்ப்பாசனம் 


244 


( 11.4 ) 


செஸி ( Chezy ) சூத்திரப்படி , 

v = c + R S 
இங்கு நீரின் வேகம் 


= செஸியின் குணகம் 
R = நீர் ஆரம் 
S படுகைச் சரிவு 


வாயை 


( A ) .s . 


A \ } . 
P 

.S . C 


( 11.5 } 


... 


அல்லது Q = C.A 


... 


( 11.6 ) 


P 


ங்கு Q = பாய்வு வீதம் 
AL 

குறுக்குப் பரப்பளவு 
கால்வாயை வடிவமைக்கும் பொழுது மண்படிவு மண்ணரிப்பு இல் 
லாத ( non silting , nonscowring ) நீர்வேகம் நிர்ணயிக்கப்படுவதால் 

= AL 


யின் குறுக்கு வெட்டுப் பரப்பைப் பலவிதங்களில் அமைக்கலாம் . 
எனினும் , குறைந்த அளவு நீரொட்டுச் சுற்றளவு கொண்ட 
அமைப்பு சரிவுத்தளங்களை அமைப்பதற்கும் , நீர்க்கசிவைக் குறைக் 
கும் வகையிலும் சிக்கனத்தை ஏற்படுத்துகின்றன . பொதுவாகக் 
கால்வாய்கள் சரிவக உருவில் அமைக்கப்படுகின்றன . 


படம் 11-5இல் காட்டியுள்ளபடி ஒரு அமைப்பைத் தற்கோன் 
கொள்வோம் . 


D 


படம் - 11.5 . 


பங்கீட்டுப் பணிகள் 


245 


A 


பார்ட 


( b + nDID 


.. 


( 11-7 ) 


P 


1+ 2D < n + 1 


( 11.8 ) 


( 11-9 ) 


: 


சூத்திரம் ( 11-7 ) இலிருந்து b = 

b = A 
--nD 
எனவே P A 
-nD + 2Dyne + 1 


- 


( 11-10 ) 


G + 


P குறைந்த பட்சமாக இருக்க வேண்டுமானால் , 

dP 
dD 


0 


dP 
dD 


- A 
Da - +2\ n +1 


0 


A 


சுருக்கின் 


2 < n + 1 


D2 + n = 


( b + nDID 

+ } ] 


2vn3 +1 


அல்லது 


I) + D + nD ) 

2 


-= D_n + 1 


( b + 2nD ) 

2 


பாடி 


Dina + 1 


( 11-11 ) 


சிக்கனக் கால்வாயின் b , D , n சார்பு முறை சூத்திரம் 
( 11-11 ) இன் படி அமைய வேண்டும் . 


11-10 . போக்கு வரத்துப் பாதையைக் கால்வாய்க் கரையில் 

அமைத்தல் 

கால்வாய் முறைகளைச் சீரிய முறையிற் பராமரிக்கவும் , கட்டுப் 
படுத்தவும் , கால்வாயின் எந்த இடத்தையும் எளிதில் அணுகும் 
வகையிலும் கால்வாயின் கரைகளில் ஏதேனும் ஒரு பக்கத்தில் 
அல்லது இரு பக்கங்களில் போக்குவரத்துப் பாதையை அமைத்தல் 
அவசியம் . பங்கீட்டுச் சிறு கால்வாய்களில் ( minor distributories) 
இவ்வகைப் பாதைகளை அமைப்பதில்லை . இப்பாதைகள் பராமரிப் 
புக்குத் தேவையான பொருள்களைக் கொண்டு செல்லவும் , மற்றும் 
பொதுமக்கள் போக்குவரத்துக்கும் உதவுகின்றன . 

பெரு வாய்க்கால்களில் இப்பாதைகளின் அகலத்தை 6 மீட்ட 
ராகவும் , கிளைக் கால்வாய்களில் 4.5 மீட்டராகவும் , பங்கீட்டுப் 
பெரு வாய்க்கால்களில் 40 மீட்டராகவும் அமைக்கலாம் . 


: 


246 


நீர்ப்பாசனம் 


கால்வாய்ச் சாலைகளைப் பொதுவாக மண்ணைக் கொண்டே 
அமைக்கப்படுகின்றன . 


11-11 . வெட்டுக் குழிகள் ( Borrow pits ) 
கரைகளை அமைப்பதற்குத் தேவையான மண் , 

கால்வாய் 
வெட்டிய பள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணளவை விடக் 
குறைவாக இருப்பின் , புதிய பள்ளங்களை வெட்டி அவற்றிலிருந்து 
எடுத்த மண்ணை உபயோகப்படுத்த நேரிடும் . இவ்வாறு வெட்டப் 
படும் பள்ளங்கள் வெட்டுப் பள்ளங்கள் எனப்படுகின்றன . 
வெட்டுப் பள்ளங்களில் மழை நீர் தேங்கி , கொசுக்கள் உற்பத்தி 
யாவதற்கு நேரிடுமாதலால் , இவைகளைக் கூடுமானவரைத் தவிர்க்க 
வேண்டும் . தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் வெட்டுப் பள்ளங் 
களை படுகையிலும் , பெர்ம்களிலும் முதலில் வெட்ட வேண்டும் . 
கால்வாயின் அமைப்பை இவை எவ்விதத்திலும் கெடுக்காமல் ,, 
பிற்பாடு மண்படிவினால் மூடப்பட்டு விடுகின்றன . 


படுகையில் அதன் அகலத்தில் பாதி அளவில் படம் 11-6இல் 
காட்டியுள்ளதுபோல குழிகளை வெட்டலாம் . 


-- 


ஆடி 


1 


தமி 


L 


42 


T 


Y 


படம் 11-6 . வெட்டுக் குழிகள் 


நீர்ப்பாதையின் போக்கில் ஒரு குழியின் நீளத்தில் பாதியளவு 
தூரம் இடைவெளி விட்டு மற்றொரு குழியை வெட்ட வேண்டும் . 
இது மண்படிவிற்கு மிகவும் உதவுகிறது . பெர்ம்கள் மிகவும் அகல 
மாக உள்ள டங்களில் இவ்வகைப் பள்ளங்களை பெர்ம்களிலும் 


பங்கீட்டுப் பணிகள் 


247 


வெட்டலாம் . இவ்வாறு கால்வாயினுள் வெட்டி எடுக்கப்படும் 
மண் போதாமற் போனால் கால்வாயின் வெளிப்பக்கங்களிலிருந்து 
பள்ளம் வெட்டி மண்ணை எடுக்க வேண்டும் . கரையின் வெளிமுனை 
யிலிருந்து 4-5 மீ . தூரத்துக்கு அப்பால் தான் இக்குழிகளை வெட்ட 
வேண்டும் . அவற்றின் ஆழம் 30 செ.மீ.க்கு குறைவாகவே இருக்க 
வேண்டும் . இப்பள்ளங்களைத் தக்க முறையில் இயற்கை வடிகால் 
களுடன் இணைத்து இவற்றில் நீர்த்தேக்கம் ஏற்படுவதைத் தவிர்க்க 
வேண்டும் . 


11-12 , உதவாக்கரை மேடுகள் (Spoil banks ) 

மேற்கூறிய வகைக்கு மாறாக , வெட்டியெடுக்கப்பட்ட மண் 
கரை , சாலை இவற்றை அமைத்த பிறகும் மீதி இருக்குமானால் , அம் 
மண்ணைத் தக்க முறையில் வெளியேற்ற வேண்டும் . இவற்றைக் 
கொண்டு , கால்வாயின் அருகிலுள்ள இயற்கையான தாழ் நிலங் 
களில் நிரப்பலாம் . ஆனால் இம்முறையில் இவ்விடங்களுக்கு 
மண்ணை எடுத்துச் செல்லும் செலவு கூடுதலாகிறது . எனவே இம் 
மண்ணைக் கொண்டு படம் 11-7இல் காட்டியுள்ளபடி உதவாக்கரை 
மேடுகளை அமைக்கலாம் . 


4 


6 


4 


5 


5 


2 


படம் 11-7 . உதவாக்கரை மேடுகள் 
1. குறுக்கு வெட்டுத் தோற்றம் 

4. பாதை 
2. கிடைநிலைப் படம் 

5. உதவாக்கரை மேடு , 
3. கால்வாய் 

6. வடிகால் 


248 


நீர்ப்பாசனம் 


இக்கரை மேடுகளின் நாலா பக்கங்களிலும் தக்க சரிவுகளை 
அமைக்க வேண்டும் . படத்தில் காட்டியுள்ளது போல வடிகால் 
அமைப்புகளையும் ஏற்படுத்த வேண்டும் . 


11-13 , நீர்ச்சிக்கல் ( Water logging ) 

மண்ணின் அடிப்பகுதியில் வேர் ஊன்றியுள்ள ஆழத்திற்கு 
மண்ணின் நுண்ணியத் துவாரங்களின் வழியே குறைமண்ணீர் 

றிஞ்சப்பட்டு காபிலரி ( capillary ) மண்டலம் உயருவதால் , மண் 
ணின் துவாரங்கள் அடைபட்டு காற்றுப்புகா நிலையை அடைகின் 
றன . இந்நிலையின் , மண் ‘ நீர்ச்சிக்கல் நிலையை அடைந்துள்ளது 
எனப்படுகிறது . இவ்வாறு காற்றுப் புகாமல் அடைபடுவதால் , 
இம்மண்ணில் பயிர் விளைச்சல் மிகவும் குன்றி விடுகிறது . தரையின் 
அடியில் நில நீர் மட்டத்தின் ( water table ) மீது காபிலரி மண்டலம் 
அமைகிறது . இம் மண்டலத்தின் ஆழம் மண்ணின் தரத்தைப் 
பொருத்துள்ளது . களிமண் போன்ற 

களிமண் போன்ற மண் வகையில் இதன் ஆழம் 
கூடுதலாகவும் , மணற்பாங்கான இடங்களில் குறைவாகவும் இருக் 
கும் . உதாரணமாக ஒரு பயிர் தரை மட்டத்திலிருந்து 60 செ.மீ. 
ஆழத்தில் நீர்ச்சிக்கல் ஏற்பட்டால் கெடுகிறது எனக் 

கொள்ள 
வேண்டும் . நில நீர் மட்டத்திலிருந்து காப்பிலரி மண்டலத்தின் 
ஆழம் இவ்விடத்தில் 120 செ . மீ . ஆக இருந்தால் , நில நீர் மட்டம் 
தரை 

மட்டத்திலிருந்து 180 செ . மீ . ஆழத்திற்குக்கீழ் வரும் 
பொழுது நீர்ச்சிக்கல் ஆரம்பமாகிறது . 


நீர்ச்சிக்கல் ஏற்படும் பொழுது கீழ்க்கண்ட காரணங்களினால் 
பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது . 


( 1 ) பயிரின் வேர் மண்டலத்தில் ( root zone ) காற்று நுழை 
யாமல் இருப்பது : 


மண்ணின் சத்துக்களை வேர் உறிஞ்சிக் கொள்ளும் வகையில் 
மாற்றியமைக்க வல்ல நுண்ணிய கிருமிகள் ( baeteria ) கா 
புகா நிலையில் உயிரிழந்து விடுகின்றன . எனவே பயிர்களின் வளர்ச்சி 
குன்றிவிடுகிறது . 


( 2 ) நிலத்தைப் பதப்படுத்துவதற்கு ஏற்படும் தடைகள் : 

நிலத்தை உழுவதற்கும் , விதைகள் முளை விடுவதற்கும் ஏற்ற 
சூழ்நிலை எப்பொழுதும் 

மண்ணிற் கிடைக்காமற் 
போகிறது . 


ஈரமான 


பங்கீட்டுப் பணிகள் 


249 


( 3 ) இயற்கைப் புற்பூண்டுகளினால் ஏற்படும் தொல்லைகள் : 

எப்பொழுதும் ஈரமாகவே உள்ள இடங்களில் சில புற்பூண்டு 
கள் அபரிமிதமாக விளைவதால் , இவ்வகை நீர்த்தாவரங்கள் விளை 
பயிருக்கு வேண்டிய சத்தை உறிஞ்சி விடுகின்றன . இதனால் பயிர் 
வளர்ச்சி குன்றி விடுகிறது . அடிக்கடி களையெடுத்தல் இந்நிலையில் 
மிகவும் அவசியம் . 

( 4 ) நீர்ச்சிக்கலடைந்துள்ள மண்ணில் , நீர் தொடர்ச்சியாக 
நில நீர் மட்டத்திலிருந்து தரைமட்டத்திற்குப் பாய்வைக் கொண் 
டுள்ளது . நீர் தரை மட்டத்திலிருந்து ஆவியாகிப் போவதால் , 
இப்பாய்வு ஒரு தொடர்ச்சியைக் கொண்டுள்ளது . நீர் மேலே வரும் 
பொழுது மண்ணிலுள்ள உப்பு நீரில் கரைந்து மேலே வருகிறது . 
நீர் ஆவியாகப் போன உடன் உப்பு மேல் மட்டத்திலேயே நின்று 
விடும் . இதனால் வேர் மண்டலத்தில் உப்புத்தன்மை மிகுந்து , 
சாரச்சத்து ( alkalinity ) அதிகரிப்பதால் , பயிரின் வளர்ச்சி குன்றி 
விடுகிறது . 
11-14 . நீர்ச்சிக்கல் உண்டாகக் காரணங்கள் 

படம் 11-8இல் காட்டியுள்ளது போல உள்ள ஒரு நில அமைப் 
பில் நீர்ப்புகா மண்டலத்தின்மீது (impervious zone ) நீர்மேசைக் 
குள்ளடங்கிய குறை மண்ணீர்த் தேக்கமும் ( underground 
reservoir ) நிலநீர் மட்டத்தின் மீதுள்ள காப்பிலரி ( capillary ) மண் 
டலமும் காட்டப்பட்டுள்ளது . மேட்டுப்பாங்கான நிலத்தை ஒட்டி 
இருபுறமும் ஆறுகள் காட்டப்பட்டுள்ளன . மழை நீர் பல வழி 


5 


4 


2 


TNIMA 


3 
படம் 11.8 . 


2. நீர்ச்சிக்கற் பகுதிகள் 
3. கட்டிறக்கமான தளம் 
4 , நிலநீர்த் தேக்கம் 

5. நீர் மேசை 
களில் குறை மண்ணீர்த் தேக்கத்தைக் கடைசியில் வந்தடைகிறது . 
நில நீர் மட்டத்தின் மேற்பரப்பு தோராயமாக தரைப் பரப்பை 


250 


நீர்ப்பாசனம் 


ஒத்து அமைந்துள்ளதைக் காணலாம் . நீர்த் தேக்கத்திலுள்ள நீர் 
தரைப்பாய்வைப் போல (surface flow ) அல்லது மிகக் குறைந்த 
வேகத்துடன் வெளியேற்றப்படுகிறது . சில சமயங்களில் இவ்விடங் 
களில் கிணறுகள் வெட்டப்பட்டு அதன் மூலமும் நீர் வெளியேற்றப் 
படுகிறது . ஆகவே தேக்க உட்பாய்வுக்கும் ( inflow ) வெளிப்பாய் 
வுக்கும் ( out flow ) ஒரு சமநிலை ஏற்படக்கூடும் . பருவக்காலத்தைப் 
பொருத்து நில நீர் மட்டம் உயர்ந்தும் , தாழ்ந்தும் செயற்படுவதா 
னாலும் , சராசரியாக ஒரு சமநிலை மட்டத்தை நீர்மேசை பெற் 
றுள்ளது . நில நீர் மட்டத்தின் இரு ஓரங்களிலும் நில நீர் மட்டம் 
தரைக்கருகில் இருப்பின் , அதன் மேலுள்ள காப்பிலரி மண்டலம் 
பயிர்களின் வேர் மண்டலத்தினுள் புக வாய்ப்புண்டு . இந்நிலையில் 
இவ்விடங்களில் நீர்ச்சிக்கல் ஏற்படுகிறது . 


11-15 . நீர்ச்சிக்கலைத் தவிர்க்கும் வழிகள் 

நீர்ச்சிக்கல் ஏற்கனவேயுள்ள இடங்களில் நீர்ச்சிக்கலின் விளைவு 
களை நீக்கும் வகையிலும் , நீர்ச்சிக்கலைத் தவிர்க்கும் வகையிலும் 
அடியிற்கண்ட முறைகளைப் பின்பற்றலாம் . 


( 1 ) நீர்ப்பாசன வாய்க்காலிலிருந்து அல்லது இயற்கையான 
ஓடைகளிலிருந்து நில நீர் மட்டத்திற்கு நீர் வந்து சேருவதைத் 
தடுத்தல் : 


( a ) கால்வாய்களை வடிவமைக்கும் பொழுது இவ்விடங்களில் 
அவற்றை எவ்வளவு குறைந்த மட்டத்தில் எடுத்துச் செல்ல முடி 
யுமோ அந்த அளவுக்குக் குறைந்த மட்டத்தில் எடுத்துச் செல்லக் 
கூடுமாறு வடிவமைக்க வேண்டும் . 


( b ) கால்வாய்களின் படுகையிலும் , பக்கச் சரிவுகளிலும் நீர்ப் 
புகாத்தளத்தை அமைக்கலாம் . 


( c ) கால்வாய்களில் தக்க வடிகால் அமைப்புகளை ஏற்படுத்தி , 
நீர் , நில நீர்மட்டத்திற் புகாவண்ணம் தடுக்கலாம் . 

( 2 ) தரையிலுள்ள வயல்களிலிருந்து நில நீர் மட்டத்திற்கு 
நீர்க்கசிவைத் தடுத்தல் : 

( a ) வயல்களுக்குள்ள போதிகளிலும் நீர்ப்புகாத் தளங்களை 
அமைத்தல் . 

( b ) ஒரு வருடத்தில் பாசனம் செய்யப்படக்கூடிய விளை நிலங் 
களில் 40 அல்லது 50 விழுக்காடு வயற்பரப்புகளில் மட்டுமே 
வேளாண்மை செய்தல் . 


பங்கீட்டுப் பணிகள் 


251 


( 3 ) பயிர் வளர்ச்சிக்குத் தேவையானதும் , 

தேவையானதும் , அத்தியாவசிய 
மானதுமுள்ள நீர் அளவை மட்டுமே உபயோகித்து வேளாண்மை 
செய்தல் . தேவைக்கு மீறிய நீரை உபயோகிப்பதால் விளைச்சலும் 
குறைகிறது . மிஞ்சிய நீர் , நில நீர் மட்டத்திற்குச் சென்று நீர்ச் 
சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பளிக்கிறது . வேளாண்மை முறைகளில் 
சீர்திருத்தங்களைச் செய்து அதில் ஈடுபட்டுள்ளவர்களுக்குப் புதிய 
முறைகளைப் பயன்படுத்துவதின் அவசியத்தை அறிவித்தல் . 


( 4 ) நில நீர் மட்டத்திலிருந்து கூடுதலான அளவு வெளிப் 
பாய்வை ஏற்படுத்துதல் : 
( a ) வடிகால்களை நீர்ச்சிக்கல் ஏற்பட்டுள்ள 

இடங்களில் 
அமைத்து நீரை எளிதில் வெளியேற்றலாம் . இதனால் நில நீர் 
மட்டம் குறைந்து நீர்ச்சிக்கல் தவிர்க்கப்படுகிறது . 


( b ) மழைநீர் , நீர் மேசையிற் சேராத வண்ணம் தரையின் 
மேற்பரப்புகளில் பல வடிகால்வாய்களை அமைத்து நீரை ஆற் 
றுக்கு நேராகப் பாய்ச்சி விடுதல் . இயற்கையாக உள்ள வடிகால் 
ஓடைகளைச் சீர்ப்படுத்தியும் இப்பணிகளை செயலாற்ற முடியும் . 

( c ) பம்புகளை ( pumps ) க் கொண்டு நில நீர் மட்டத்திலுள்ள 
நீரைத் தக்க முறையில் வெளியேற்றி விடுதல் , இது சிக்கனமான 
முறையாகப் பெரும்பாலும் அமைவதில்லை . 


11-16 . கால்வாய்களில் நீர்ப்புகாத்தளம் அமைத்தல் ( Lining ) 

கால்வாய்களில் நீர்ப்பு காத்தளத்தைப் படுகையிலும் , பக்கச் 
சரிவுகளிலும் அமைப்பதால் பெறப்படும் பயன்கள் : 

( 1 ) கால்வாயிலுள்ள நீர்க்கசிவைத் தடுத்து அதனால் சேமித்த 
நீரைக்கொண்டு ஒரு கூடுதலான நிலப்பரப்புக்கு நீர்ப்பாசனம் 
செய்ய முடிகிறது . 

( 2 ) நீர் மேசையில் நீர் சேமிப்பைக் குறைத்து , நீர்ச்சிக்கலைத் 
தவிர்க்க முடிகிறது . 

( 3 ) கரை , படுகை ஆகியவற்றின் பராமரிப்புச் செலவு , 
குறைகிறது . 

( 4 ) தளம் அமைப்பதன் மூலம் குறைந்த சரிவைக் கொண்ட 
கால்வாயை வடிவமைக்க முடியுமாதலால் , கால்வாய்ன் ஆதிக் 
கத்தைக் கூட்டமுடிகிறது . 

( 5 ) கால்வாயில் புற்பூண்டுகள் முளைப்பது தவிர்க்கப்படுகிறது .. 


252 


நீர்ப்பாசனம் 


11-17 . தள வகைகள் 


( 1 ) கான்கிரீட் தளம் . 
( 2 ) ஷாட்கிரீட் தளம் ( shotcrete lining ) . 
( 3 ) செங்கற் தளம் . 
( 4 ) தார்வகைத் தளம் ( asphaltic lining ) . 
( 5 ) மண்வகைத் தளங்கள் . 
( 6 ) கற்தளங்கள் . 


11-18 . கான்கிரீட் தளம் 


கான்கிரீட் தளம் நம் நாட்டில் மிகவும் அரிதாகப் பயன்படுத் 
தப்படுகின்றன . கான்கிரீட் 

தளம் 

அமைப்பதன் செலவு 
மிகவும் 

கூடுதலாக இருப்பது இதற்குக் காரணம் . மேலும் 
நீர்ப்பாசனத் திட்டங்களினால் அரசுக்கு நீர் வரியின் மூலம் வருவா 
யும் மிகக் குறைவு . 


கால்வாயின் படுகையும் , பக்கச் சரிவுகளும் நன்றாக இறுக்கப் 
பட்ட நிலையில் தான் இத் தளங்களை அமைக்கவேண்டும் . கான்கிரீட் 
தளத்தின் தடிப்பை 5 முதல் 10 செ . மீ. வரை அமைக்கலாம் . 
கான்கிரீட் தளம் அமைக்கப்படும் கால்வாயின் பக்கச்சரிவு 13 : 1 , 
1 : 1 விகிதத்தில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் . பெரும்பாலும் 
எஃகுக் கம்பிகளை உபயோகிக்கவேண்டிய அவசியம் ஏற்படுவதில்லை . 
வெப்பத்தகைவுகளினால் சேதம் ஏற்படுவதைத் தவிர்க்கும் வகை 
யில் அமைப்பிணைப்புகளை ( construction joints ) அமைப்பது 
அவசியம் . 


11-19 . ஷாட்கிரீட் தளம் : 

படுகையிலும் சரிவிலும் விசையுடன் சிமெண்டுக் காரையைச் 
செலுத்தும் முறை ஷாட்கிரீட் எனப்படுகிறது . 0.5 மி.மீ. க்குக் 
குறைந்த கனமுள்ள மணலிற் சிமெண்டைக் கலந்து ஷாட்கிரீட் 
சிமெண்டுக் காரை தயாரிக்கப்படுகிறது . கான்கிரீட்டைவிட ஒரு 
கூடுதலான விகிதம் சிமெண்டு ஷாட்கிரீட்டுக்குத் 

டு ஷாட்கிரீட்டுக்குத் தேவைப் 
படுகிறது . 

ஷாட்கிரீட் தளத்தை அமைக்கத்தக்க அடித்தளம் 
அமைக்கவேண்டிய அவசியமில்லை . எவ்விதமான மண்வகைகளி 
லும் இவ்வகைத் தளத்தை அமைக்கமுடியும் . ஷாட்கிரீட் தளத்தை 
4 செ . மீ . கனத்தில் அமைக்கலாம் . 


பங்கீட்டுப் பணிகள் 


253 


11-20 . செங்கற்தளம் 


நம் நாட்டில் செங்கற்தளம் பெருவாரியான இடங்களில் 
அமைக்கப்படுகின்றன. இதை 30 செ.மீ. x 15 செ.மீ. x 7.5 செ.மீ. 
அளவுள்ள செங்கல் ஓடுகளைக் கோண்டு அமைக்கலாம் . ஒரு 
தளத்தை முதலில் அமைத்து அதன் மேல் 1.5 செ.மீ. தடிப்பில் 
1 : 3 சிமெண்டுக் காரையினால் தளம் அமைத்து அதன் மேல் மறுபடி 
ஒரு செங்கல் ஓட்டுத் தளத்தை அமைக்கவேண்டும் . 3.5 மீ . சதுர 
மாக 6 மி.மீ. எஃகுக் கம்பிகளை ஓடுகளினூடே படலாக அமைத் 
தால் தளம் மிக வலுப்பெறுகிறது என அனுபவ பூர்வமாகக் 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . 

கான்கிரீட் தளத்தைவிட நம்நாட்டுச் சூழ்நிலைக்கு செங்கல் 
ஓட்டுத் தளம் மிகவும் பொருத்தமானது . சிக்கனமானதும் கூட . 
இவ்வகைத் தளத்தின் சில நிறைகள் கீழே தரப்பட்டுள்ளன . 

( 1 ) திறமையற்ற கொத்தனார்கள் கூட இவ்வேலையைச் செவ் 
வனே செய்ய முடியும் . 


( 2 ) இணைப்புகளை அமைக்க 
தில்லை . 


வேண்டிய அவசியமேற்படுவ 


( 3 ) கற்கள் அரிதாகக் கிடைக்கும் இடங்களிலும் இவ்வகைத் 
தளத்தை யமைக்கலாம் . 

(( 4 ) சேதமேற்பட்டால் அதைப் பழுது பார்ப்பது வெகு 


எளிது . 


( 5 ) வளைவு கொண்டுள்ள அமைப்புகளிலும் இவ்வகைத் 
தளத்தை அமைப்புப் படல்கள் (form work ) இன்றி எளிதில் 
அமைக்க முடியும் . 


11-21 . தார்வகைத் தளங்கள் 

தார்வகைத் தளங்கள் இருவிதமாக அமைக்கப்படுகின்றன . 

( 1 ) தாரினால் ( asphalt ) தயார் செய்யப்பட்ட பாய்கள் இப் 
போது இந்தியாவில் தயாராகின்றன . தளத்திலேயே இப்பாய்களை 
உண்டாக்கலாம் . தாரை உருக்கி 150 சென்டிகிரேட் வெப்பத்தில் 
தயாரிக்கப்பட்ட அடித்தளப் பரப்பில் 6 மி.மீ. கனத்திற்குத் 
தெளித்து (sprayed ) அதன் மேல் 20 செ.மீ. கனத்திற்கு மண்ணைப் 
போட்டு மூடி விடவேண்டும் . எனவே கால்வாயை அமைக்கும் 
பொழுது இத்தடிப்பிற்கு இடம் விட்டு அமைச்கவேண்டும் . 


நீர்ப்பாசனம் 


254 


( 2 ) தார்க் கான்கிரீட் ( asphaltic concrete ) தளம் : 

சரளை , மண் , உருக்கிய தார் இவற்றைச் சூடாக்கிக் கலந்தால் 
தார்க் கான்கிரீட் கிடைக்கிறது . சிமெண்ட் கான்கிரீட்டுக்குப் 
பதிலாக இவ்வகைக் கான்கிரீட்டைப் பயன்படுத்தித் தளம் 
அமைக்கலாம் . 


11-22 . மண்வகைத் தளங்கள் 
( 1 ) நல்ல களிமண்ணைச் சேறாக்கி 30 செ . மீ . 

கனத்தில் 
படுகையிலும் , சரிவுகளிலும் பூசி அதன் மேல் 30 செ.ம். கனத்தில் 
மண்ணைப் போட்டு மூடிவிட்டால் , இத்தளம் அமைந்துவிடும் . 
களிமண் மிகையாகக் கிடைக்குமிடங்களில் இத்தளம் மிகவும் 
சிக்கனமாக அமைகிறது . 

( 2 ) நீர்ப்புகு தலை மிகக் குறைவாகவுள்ளவாறு தரம்பிரிக்கப் 
பட்ட மண் வகையைக்கொண்டு 30 செ.மீ. முதல் 90 செ.மீ. வரை 
தளத்தை அமைத்து அதைக் கெட்டிப்படுத்தலாம் . 

( 3 ) மண்ணில் சிமெண்டை நீருடன் கலந்து மட்சிமெண்டை 
{ soil cenent ) த் தயாரிக்கலாம் . மண்வகையை , 200 நெம்பர் 
சல்லடையில் 35 விழுக்காடு புகுந்துவிடும் வகையில் 
நுண்ணிய வகை மண்ணைக் கொண்ட தாகத் தயாரிக்கவேண்டும் . 
மண்ணின் அளவில் 2 முதல் 8 விழுக்காடு சிமெண்டை உப 
யோகப்படுத்தலாம் . இவ்வாறு தயாரிக்கப்பட்ட மண் சிமெண் 
டைத் தளமாக அமைத்து அதைக் கெட்டிப் படுத்திய பின் , 7 நாட் 
களுக்கு அத்தளத்தின் மீது கொஞ்சம் ஈரம் இருக்குமாறு செய்ய 
வேண்டும் . இவ்வகைத் தளம் மிகவும் 

முறையில் 
செயற்படுகின்றன . 


உள்ள 


11.23 . கற்தளங்கள் ( Stone lining ) 

கற்பாறைகள் மிகுதியாகக் கிடைக்குமிடங்களில் கற்தளங் 
களை யமைக்கலாம் . கற்பாறைகளை சிமெண்டுக் காரை அல்லது 
சுண்ணாம்புக் காரையைக்கொண்டு தளத்தின் மீது பரப்பலாம் .. 
இத்தளத்தின் தடிப்பு 30 செ.மீ. 

முதல் 

45 செ.மீ. வரை 
இருக்கலாம் . 


- 


11-24 . நீர்ச்சிக்கலுள்ள பகுதிகளில் வடிகால் அமைத்தல் : 

( 1 ) திறந்த வடிகால்கள் 

தரைச் சரிவுகளில் வாய்க்கால்களைத் தக்க டைவெளிகளில் 
அமைப்பதன் மூலம் மழைநீரையும் , வயற்பரப்புகளில் உபயோகப் 


பங்கீட்டுப் பணிகள் 


255 


படுத்தப்பட்டபின் மிஞ்சிய நீரையும் , தரையினுள் புகாவண்ணம் 
வெளியேற்றிவிடுவதற்காக அமைக்கலாம் . 


-- 


( 2 ) புதைக்கப்பட்ட வடிகால்கள் : 

களிமண்ணால் தனிப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்ட 
குழாய்களைக் கொண்டு புதைக்கப்பட்ட வடிகால்கள் அமைக்கப் 
படுகின்றன . 

சிபாரிசு செய்யப்பட்ட அளவுகள் 
குழாயின் விட்டம் 

25 செ.மீ. 
வடிகால் இடைவெளி 

15 முதல் 45 மீ . 
வடிகால் சரிவு 

5 
வடிகாற் குழாய்களின் இணைப்புகளை நிரந்தரமான இணைப்பு 
இல்லாமல் , ஒன்றுக்கொன்று தொடர்ச்சியாகக் 

குழாய்களை 
வைத்து அமைக்கவேண்டும் . நீர்ப்புகா மண்ணில் வடிகால்களை 
அமைக்கும் பொழுது அதனைச் சுற்றி சரளைகளைக்கொண்டு வடி 
கட்டியை அமைப்பது அவசியம் . 


- சந் 


குறை மண்ணீர் , இணைப்புகளின் ஊடே குழாய்க்குள் பாய்ந்து 
பின்னர் வெளியேறி விடுகிறது . இக்குழாய் வடிகால் அமைப்பினால் 
பாசனத்திற்குக் குந்தகம் ஏதும் ஏற்படுவதில்லை . 


படம் 11-9 இல் புதைக்கப்பட்ட வடிகால் அமைப்புக் காட்டப் 
பட்டுள்ளது . 


41 


- 


IMMANWOMAN 


படம் 11-9 . வடிகால் அமைப்பு 
1 . 

3 வடிகாற் குழாய்கள் 
2. நீர் மேசை 

4. நீர் புகாத் தரை 


மண் தரை 


மட்டத்தின் கீழ் 


இவ்வடிகால் குழாய்களை நீர் மேசை 
30 செ.மீ. ஆழத்தில் அமைக்கவேண்டும் . 


12. கட்டுப்படுத்திப் பணிகள் 

( Regulation Works 


12.1 . 


இப்பணிகள் நீர்ப்பாசனக் கால்வாயில் கட்டப்படும் கட்டிட 
அமைப்புகள் நீர்ப்பாசனக் கால்வாய் திறம்பட செயற்படுவதற்கும் 
அவற்றிற்கு ஒரு பாதுகாப்பு அளிப்பதற்கும் இப்பணிகள் அமைக்கப் 
படுவதற்கும் இப்பணிகள் அமைக்கப்படுகின்றன . 


கட்டுப்படுத்தாப் பணிகளில் முக்கியமானவை : 

( i ) தலை மதகு ( head regulator sluice ) 
( ii ) குறுக்கு மதகு ( cross regulator ) 
( iii ) கால்வாய் வீழ்ச்சி ( canal drop or jall ) 
( iv ) கால்வாய் வெளியேற்றி ( canal escap ) 

( a ) வண்டல் வெளியேற்றி ( fill escape ) 
( b ) உபரி நீர் வெளியேற்றி ( surplus escape ) 

( c ) கடைநிலை வெளியேற்றி ( tail escape ) 
( v ) பாசன வெளி வழி ( irrigation out ! et ) 


11.2 . தலைமதகு 

கால்வாய் ஆரம்பமாகு மிடத்திற் கட்டப்படும் ( பெருங் 
கால்வாயிலிருந்து கிளைக் 

கால்வாய்ப் பிரியு மிடத்தில் அல்லது 
கிளை வாய்க்காலிலிருந்து பங்கீட்டுக் கால்வாய்ப் பிரியுமிடத்தில் ) 
பாசனக் கட்டிடத்திற்குத் தலைமதகு என்று பெயர் பெருவாய்க் 
காலிற் கட்டப்படும் தலைம தகைப் பற்றி அத்தியாயம் 6 - இல் 
ஏற்கனவே படித்துள்ளோம் . கிளைக் கால்வாய் அல்லது பங்கீட் 
டுக் கால்வாய் ஆரம்பமாகு மிடத்திற் கட்டப்படும் தலைமதகு 


2.57 


கட்டுப்படுத்திப் பணிகள் 


கால்வாயில் முழுப் படுகை அகலத்திலும் தகுந்த இடைவெளிகளிற் 
பாலந்தாங்கித் தூண்களையமை 

தூண்களையமைத்து , அவைகளைக் கூரைத் தளம் 
( roof slab ) போக்குவரத்துப் பாதையாகவும் பாலந்தாங்கித் தூண் 
களுக்கு ( piers ) இடையே இயங்கும் கதவுகளை இயக்குவதற்கு ஒரு 
பலகணியைப் போலவும் உபயோகமாகிறது . படம் 12.1 காண்க . 


7 


2 


-- 


8 


படம் 12-1 . 


1 . 


கதவை இயக்கும் கம்பி 
2. மேற்புற முழுப்பாய்வு மட்டம் 
3. நீரைப்பெறும் கால்வாயின் முழுப்பாய்வு மட்டம் 
4. கரையின் மேல் மட்டம் 
5. நீரளிக்கும் கால்வாயின் படுகை 
6. நீரைப் பெறும் கால்வாயின் படுகை 
7 . 

பாதை 
8 . 
9. தலை மதகின் தரை மட்டம் 


கதவு 


தலைமதகுகளின் உச்சியிலிருந்து ஒரு மார்புச் சுவர் ( breast wall ) 
ஆரம்பிக்கிறது . மார்புச் சுவரின் மேல் மட்டம் நீர் அளிக்கும் 
கால்வாயின் முழுப் பாய்வு மட்டத்திற்கு ( full supply level ) மேலே 
யுள்ளது . இம்மதகு , தேவையான நீர் மட்டத்தின் ( குறித்த நீர் 
மட்டத்தில் ) தேவையான நீர் அளவை நீரைப் பெறும் கால்வாயி 
னுள் பாய்ச்சுகிறது . மூழ்கு மிதவை வண்டலை மாத்திரம் நீரைப் 
பெறும் கால்வாயினுள் அனுமதித்துப் படுகை வண்டலை அதனுள் 
புகாவண்ணம் செயற்படுமாறு இதனை வடிவமைக்கவேண்டும் . 
இதன் வடிவமைப்பு அம்சங்கள் பெரு வாய்க்காலில் கட்டப்படும் 
தலைம தகைப் பெரும்பாலும் ஒத்துள்ளன . ஆனாலும் , பாலந் 
தாங்கித் தூண்களின் இடைவெளிகள் இவற்றில் மிகவும் குறுக 


லானவை . 


12.3 . குறுக்கு மதகு 

ஒரு பாசனக் கால்வாயின் குறுக்கே கட்டப்படும் மதகு 
குறுக்கு மதகு எனப்படுகிறது . இவை கிளைக் கால்வாய் அல்லது 
பங்கீட்டுக் கால்வாய்களின் தலைம தகுகளைப் போலவேயுள்ளன . 


17 


6.5 முதல் 10இடைவெளிகளிலும் , கிளைக்கால்வாயிற் சுமார் 
258 

நீர்ப்பாசனம் 
இவை சாதாரணமாகப் பெரு வாய்க்காலிற் சுமார் 

10 முதல் 
13 கிலோ மீட்டர் , 
6.5 முதல் 10 கிலோ மீட்டர் இடைவெளிகளிலும் கட்டப்படு 

நீர்ப்பாய்வைக் கட்டுப்படுத்துவதற்கும் அவைகளின் 
மேற்புறமும் கீழ்ப்புறமும் நீர் மட்டத்தை நிலைப்படுத்துவதற்கும் 
இவைகள் அமைக்கப்படுகின்றன . குறுக்கு மதகு கீழ்க்கண்ட 
டங்களில் அமைக்கப்படுகிறது . 


கின் றன . 


( i ) பிரி கால்வாய் ( off - take channel ) பிரியுமிடத்திலிருந்து 
சிறிது கீழ்ப்புறத்தில் நீர் அளிக்கும் கால்வாயின் ( parent channel ) 
குறுக்கேக் கட்டப்படுகிறது . 

( ii ) உபரி நீர் வெளியேற்றி அல்லது வண்டல் வெளியேற்றி 
அமைக்கப்படும் இடங்களிலிருந்துச் சிறிது கீழ்ப்புறத்தில் நீர் 
அளிக்கும் கால்வாயின் குறுக்கேக் கட்டப்படுகிறது . மதகுகளின் 
தரைமட்டம் கால்வாயின் படுகை மட்டத்திற்குச் சிறிது உயரத் 
தில் அமைக்கப்படுகிறது . மதகு இடை 

வெளிகளைக் கதவுகளைக் 
(shutters ) கொண்டு அல்லது , தடுப்பான்களைக் கொண்டு இயக்க 
லாம் . இத்தகைய மதகின் பயன்கள் : 


( i ) மதகின் மேற்புறமும் கீழ்ப்புறமும் நீர் மட்டத்தை நிலைப் 
படுத்துவது . 

( ii ) அதன் பக்கத்திலுள்ள உபரி நீர் வெளியேற்றியும் , 
வண்டல் வெளியேற்றியும் திறம்படச் செயற்பட உதவுகிறது . 


( iii ) அதன் கீழ்ப்புறமுள்ளக் கால்வாய்க் கரையில் உடைப்பு 
ஏற்பட்டால் அதனை எளிதிற் சிர்ப்படுத்த உதவுகிறது . மற்ற 
மதகுகளைப் 

போல் இம்மதகின் 

மேலும் போக்குவரத்துப் 
பாதையை அமைத்து , இம் 

மதகை ஒரு பாலம் போல் 
உபயோகிக்கலாம் . 


12-4 . கால்வாய் வீழ்ச்சி ( Canal drop or fall) 

கால்வாய்க்குத் தேவையானப் படுகைச் சரிவுக்குக் கூடுதலாக 
உள்ள சரிவைக்கொண்ட இடங்களிற் கால்வாயை வெட்டும் 
பொழுது ஆங்காங்கு இவ்வித்தியாசத்தைச் சரிக்கட்ட கால்வாயில் 
வீழ்ச்சிகள் ( drops or falls ) அமைக்கப்படுகின்றன . கால்வாய்ப் 
படுகையில் ஒரு திடீர் மாற்றத்தை ( கால்வாய்ப் படுகை மட்டம் 
வீழ்ச்சி கட்டப்படும் இடத்தின் மேற்புறத்திற் கூடுதலாகவும் , 
கீழ்ப்புறத்திற் குறைவாகவும் இருக்குமாறு அமைத்து ) ஏற்படுத்திப் 
பாசனக் கால்வாய்க்குத் தேவையான படுகைச் சரிவை அமைத்துக் 


259 


--கட்டுப்படுத்திப் பணிகள் 


கொள்ளலாம் . இவ்வாறு படுகை மட்டத்தைக் கால்வாயில் 
இயற்கையாக வெட்டியமைத்தால் அதற்கு நிலைப்புத்தன்மை ஏது 
மிராது . ஆகவே , இவ்வீழ்ச்சிக்கு ஒரு நிரந்தரமான நிலைத்த உரு 
வைக் கொடுப்பதற்காக ஒரு கட்டிட அமைப்பில் இவ்வீழ்ச்சி ஏற் 
படுத்தப்படுகிறது . இக்கட்டிட அமைப்பே வீழ்ச்சி என அழைக் 
கப்படுகிறது . மிகப் பெரிய கால்வாய்களிற் கால்வாய் வீழ்ச்சி 
களைத் தவிர்க்க வாய்ப்புண்டு. ஆனால் பிரிகால்வாய் , பங்கீட்டுக் 
கால்வாய் ஆகியவற்றின் கடை 

கியவற்றின் கடைநிலையில் ஏற்படுத்தப்பட வேண்டிய 
வீழ்ச்சிகள் தவிர்க்கப்பட முடியாதவை . 


கால்வாயின் படுகையில் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதன் விளை 
வாக வீழ்ச்சியின் மேற்புறமுள்ள முழுப்பாய்வு மட்டத்திற்கும் , 
கீழ்ப்புறமுள்ள முழுப்பாய்வு மட்டத்திற்கும் ஒரு இடைவெளித் 
தூரம் அமைகிறது . இத் தூரம் வீழ்ச்சியின் மதிப்பு ( extent of 
fall ) எனப்படும் . உதாரணமாக இத்தூரம் 2 மீட்டர் இருந்தால் , 
இவ்வீழ்ச்சி 2 மீட்டர் வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது . சிக் 
கனத்தை அனுசரித்துச் சில வீழ்ச்சிகள் அமைக்க வேண்டிய இடங் 
களில் நீர் நிலைத் தேக்கியையும் ( regulators) போக்குவரத்திற்கு 
ஒரு பாலத்தையும் சேர்த்து அமைக்கலாம் . இத்தகைய வீழ்ச்சிகள் 
வீழ்ச்சி - நீர்நிலைத் தேக்கி (fall cum regulator ) என அழைக்கப் 
படுகின்றன . 


*12-5 . வீழ்ச்சிகளின் வகைகள் 

1. நீர் ஆழத்தை நிலைப்படுத்தும் வீழ்ச்சிகள் : இவைகளை 
அமைப்பதனாற் கால்வாயின் நீர் மட்டம் உயர்ந்தோ , குறையா 
மலோ வீழ்ச்சி அமைப்பதற்கு முந்தைய நிலை ஆழத்தையே ( அந்த 
அளவுப் பாய்வுக்குரிய ) நிலைப்படுத்துகின்றன. இவ்வகை வீழ்ச்சி 
களில் முக்கியமானவை : 


( 1 ) செவ்வகச் சிற்றணை வகை வீழ்ச்சி ( rectangular veir 
type fall ) . 


( 2 ) கோடகம் சார்ந்த கலுங்கு வகை வீழ்ச்சி ( trapezoidal 
notch fall ). 


இவ்வகை வீழ்ச்சிகள் நீர்ப் பாய்வை அளக்கும் கருவியாகவும் 
உபயோகப்படுத்த முடியும் . கலுங்கு வகை வீழ்ச்சிகளில் வண்டற் 
படிவது தவிர்க்கப்படுவதால் , சிற்றணை வகை வீழ்ச்சிகளைவிட 
இவை சிறந்தவை . 


நீர்ப்பாசனம் 


260 


இவ் வகைகள் நீரைத் தேக்குவதற்கு உபயோகப்படுத்தும் 
வகையில் அமைவதில்லை . மேலும் மூழ்கிய நிலையில் இவ் வகைகள் 
பாய்வை அளக்கும் கருவியாகப் பயன்படுத்த முடியாது . 

11. நீர் மட்டத்தை ஒரே நிலையிலிருத்தும் வீழ்ச்சிகள் : இச் 
சிறப்பு வீழ்ச்சியின் மேற்புறத்திலிருந்து கிளைக்கால்வாயைப் பிரிக்க 
வேண்டிய சூழ்நிலையில் உதவியாக இருக்கும் . 


இவ் வகையில் முக்கிய அமைப்புகள் : 


( 1 ) ஸைஃபன் வீழ்ச்சி . 
( 2 ) உயர்மட்டச் சிற்றணை வீழ்ச்சி . 


ஸைஃபன் வீழ்ச்சி கால்வாயின் குறுக்கில் கட்டப்படும் அணை 
களில் அமைக்கப்பட்டுள்ள ஸைஃபன் வழிப்பி போலவே செயற்படு 
கிறது . இவ்வகை வீழ்ச்சி மிகச்சிறிய கால்வாய்களுக்குப் பொருந்து 
வது இல்லை . சிக்கனமானதுமல்ல .. இவ்வகை வீழ்ச்சிகள் தமிழ் 
நாட்டில் கட்டப்படவில்லை . 

111. நீர் ஆழத்தின் வேறுபாடுகளைக் ( வீழ்ச்சியின் மேற்புறத் 
தில் ) கொண்டுள்ள வகைகள் : 


இவ்வகை வீழ்ச்சிகளையும் நீர் நிலைத்தேக்கிகளையும் இணைத்து 
அமைக்கப்படுகின்றன. இவ்வகை நீர் நிலைத்தேக்கி , வீழ்ச்சி 
ஆகிய இரு பணிகளையும் ஒருங்கே செய்கின்றன . 


11. மற்ற வகைகள் : 


( i ) ஸைஃபன் கிணறு வீழ்ச்சி (syphon well drop ) 
(ii ) சறுக்கு வீழ்ச்சி ( chute fall ) . 


கீழ்க்கண்ட பத்திகளில் I , IV வகைகளைப் பற்றிய விமரிசனம் 
மேலும் கொடுக்கப்பட்டுள்ளது . II , III வகைகளைப் பற்றிய 
விமரிசனங்கள் இப்புத்தகத்தின் குறிக்கோளுக்குப் புறம்பானவை . 


12.6 . செவ்வகச் சிற்றணை வீழ்ச்சி 

இதனைக் குத்து வீழ்ச்சி ( vertical fall ) என்று கூறுவர் . படம் 
2.2 இல் இவ்வகை வீழ்ச்சியின் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது . 

வகை | வீழ்ச்சிகளிற் பொதுவாக வீழ்ச்சியின் மதிப்பு 1.2 மீட் 
டருக்குக் கூடுவதில்லை . கால்வாயின் முழு அகலத்திற்கும் அதன் 


கட்டுப்படுத்திப் பணிகள் 


261 


குறுக்கே 

ஒரு சிற்றணைச்சுவர் கட்டப்படுள்ளது . இச்சுவர் 
• வீழ்ச்சிச் சுவர் ( drop wall ) எனப்படும் . வீழ்ச்சிச் சுவரின் மேல் 
மட்டம் மேற்புறமுள்ள கால்வாயின் படுகை மட்டத்தில் அமைக் 


4 


2 
TWITTER 


81 


படம் 12-2 . கால்வாய் வீழ்ச்சி 
1. மேற்புற முழுப் பாய்வு மட்டம் 6. கீழ்முனைச்சுவர் 
2. மேற்புறப் படுகை 

7. கீழ்ப்புற முழுப்பாய்வு மட்டம் 

8. கதவை இயக்கும் கம்பி 
4. தூண் சுவர் 

9. கீழ்ப்புறப் படுகை 
5. நீர் மெத்தை 


3 , கதவு 


கப்பட்டுள்ளது . இச்சுவரின் மேல் மட்டத்திற் சில சமயங்களிற் 
தடுப்பான்களைப் பொருத்தி நீர்நிலைத் தேக்கி போன்றும் உப 
யோகப்படுத்தலாம் . இவ்வகை அப்பொழுது III ஆவது வகையைச் 
சார்ந்ததாகும் . வீழ்ச்சியின் வழியே நீர் பாய்ந்து கீழ்ப்புறக் 
கால்வாயில் விழுமிடத்தில் அதன் நீர்ச்சக்தியை இழக்கும் வகை 
யில் படத்திற் காட்டியுள்ளதுபோல் ஒரு நீர் மெத்தை ( water 
cushion ) அமைக்கப்படவேண்டும் . வீழ்ச்சியின் மேற்புறத்திலும் , 
கீழ்ப்புறத்திலும் படுகை அரிக்கப்படாமல் இருப்பதற்கு , படுகையி 
லும் பக்கக் கரைச் சரிவுகளிலும் நீர்ப்புகாத் தரைத் தளத்தை 
அமைப்பது நல்லது . 


12.7 . கலுங்கு வகை வீழ்ச்சி 

சிற்றணை வகை வீழ்ச்சிகளில் மிகக் குறைந்த பாய்வில் நீர் 
மட்டம் மிகவும் குறைந்து விடுமாதலால் நீர் மட்டத்தை ஓரளவு 
நிலை நிறுத்தக் கலுங்குவகை வீழ்ச்சியை அமைக்கலாம் . இவ்வகை 
யிற் கால்வாயின் முழு அகலத்திற்கும் பல கலுங்குகளைக் கொண்ட 
ஒரு சுவர் கட்டப்பட்டிருக்கும் . இச்சுவரின் மேல் மட்டம் வீழ்ச்சி 
களின் மேற்புறத்திலுள்ள கால்வாயின் முழுப் பாய்வு மட்டத்தில் 
அமைக்கப்படும் . படம் 12.3 காண்க . 

கலுங்குகளின் தரை மட்டம் சுவரின் மேல் மட்டத்துடன் 
இணைந்து அமைகிறதைக் காணலாம் . கலுங்குகளுக்கு இடையில் 


நீர்ப்பாசனம் 


262 


அமைந்துள்ள கட்டிடம் கலுங்குத் தூண்கள் ( notch piers ) 
எனப்படுகின்றன. கலுங்கு படத்திற் காட்டியுள்ளது போல் 
கிடைப்படத்தில் வளைவான நுழைவாயிலைக் 

கொண்டுள்ளது . 
கலுங்கின் வெளிமுனையில் ஒரு உதடு ( lip ) போன்ற அமைப்பும் 
கட்டப்படும் . நீர் இவ்வுதட்டின் வழியே பாய்ந்து நீர் மெத்தையில் 
விழுகின்றது . 


2 


6 


3 


9 


( A 


8 


6 


6 


10 


fl 


படம் 12-3 . கலுங்கு வீழ்ச்சி 
1. கரை மேல் மட்டம் 

7. அடித்தளச் சுவர் 
2. மேற்புற நீர் மட்டம் 8. மேற்புற நீர்மட்டம் 
3. கலுங்கு 

9. முன் முகப்புத் தோற்றம் 
4. கலுங்குத் தரை மட்டம் 10. கிடை நிலைப் படம் 
5. உதடு 

11. A B இல் வெட்டுத் தோற்றம் 
6. தூண்சுவர் 


கலுங்கு வகை வீழ்ச்சியின் வடிவமைப்பைத் திட்டமிடும் 
போது கலுங்குகளும் , கலுங்குத் தூண்களும் , கால்வாயின் 
குறுக்கே கட்டப்படும் கலுங்குச்சுவரின் முழு நீளத்திலும் சமனாகப் 
பரவியிருக்கும்படி அவைகளின் எண்ணிக்கையைக் கொள்ளவேண் 
டும் . அகலமான ஒரு கால்வாயின் நடுவே ஒரே ஒரு கலுங்கை 
அமைப்பதால் கலுங்கு மொத்தப் பாய்வையும் கடத்துமளவு பெரி 
தாக இருப்பினும் பாய்வனைத்தும் கூடி பாய்வதால் கீழ்த்தளத் 
தைத் தாக்கி சேத மேற்படச் செய்கிறது ; கலுங்கின் அமைப்பு 
கால்வாயில் முழு அளவுப் பாய்வின்பொழுதும் , பாய்வு குறைந்து 


263 


கட்டுப்படுத்திப் பணிகள் 


பாதியளவு பாய்வு இருக்கும்பொழுதும் வீழ்ச்சிக்கு மேற்புறம் நீர் 
மட்டம் நிலை நிறுத்தப்படும்படி கணக்கிட்டு அமைக்கப்படுகிறது . 


12.8 . ஸைஃபன் கிணறு வீழ்ச்சி ( Syphon well drop ) 

ஸைஃபன் கிணறு வீழ்ச்சி அதிக மதிப்புக் கொண்ட வீழ்ச்சியில் 
குறைந்த பாய்வைக் கொண்ட கால்வாயிற் சிக்கனமாக அமைக்கப் 
படுகின்றன . எனவே சிறு வாய்க்கால்களில் இவை அமைக்கப்படு 
கின்றன . மேற்புறத்திலிருந்து நீர் படம் 12.4 இல் காட்டியுள்ளது 
போல் ஒரு கிணற்றுக்குள் விழுந்து , பிறகு ஒரு குழாய் வழியாகக் 
கீழ்ப்புறத்தை அடைகிறது . நீரின் வீழ்ச்சியினால் கூடிய சக்திப் 
பெரும்பாலும் கிணற்றிலுள்ள நீரில் இழக்கப்பட்டு விடுகிறது . 


2 


- 


3 


FTE 


7 


- 


6 


. 


படம் 12-4 . ஸைஃபன் கிணறு வீழ்ச்சி 
1 . கரை 

5. மேற்புற நீர்மட்டம் 
2. சரிவுத்தளம் 

6. கீழ்ப்புற நீர்மட்டம் 
3. மேற்புறப்படுகை 

7. கிணறு 
4. கீழ்ப்புறப் படுகை 8. குழாய் 


12-9 . சறுக்கு வீழ்ச்சிகள் 

குத்து நிலையில் வீழ்ச்சியை அமைக்காமல் வீழ்ச்சியை ஒரு 
மிகைச் சரிவு கொண்ட சறுக்குப் பாதையாக அமைத்தும் இடை 
வெளித் தூரத்தை ஈடு 

செய்யலாம் . இவ்வித அமைப்பிற்கு 
சறுக்கு வீழ்ச்சி எனப்பெயர் . இவ்வகையில் முக்கியமான 
மான்டேக் வீழ்ச்சி ( Montague fall ) . 

மான்டேக் வீழ்ச்சியின் அமைப்புப் படம் 12.5 இல் காட் 
டப்பட்டுள்ளது . 

இவ்வீழ்ச்சியில் , வீழ்ச்சிச் சுவரின் மேல் 
மட்டம் மேற்புறக் 

கால்வாயின் 

படுகை மட்டத்திலிருந்து 
சிறிது உயரத்தில் அமைக்கப்படுகிறது . இச்சுவரின் கீழ்ப் 
புறம் ஒரு வளைவான சரிவைக் கொண்டுள்ளது . இச்சறுக்குப் 
பாதையின் கீழ்புறம் ஒரு வளைவான சரிவைக் கொண்டுள்ளது . 

சறுக்குப் பாதையின் கீழ் முனையில் ஒரு நீர்த் 


264 


நீர்ப்பாசனம் 


துள்ளல் (hydraulic jump ) ஏற்படுவதற்கு வசதியாக 
கீழ்ப்புறத்தில் இறக்கைச் சுவர்கள் ( wing walls) தக்கவாறு வடி 
வமைக்கப்பட்டுள்ளன ; அல்லது , ஒரு தடுப்புச்சுவர் கீழ்முனையி 
லிருந்து சிறிது தள்ளி அமைக்கப்பட்டிருக்கும் . நீர் , சுவரை 
அணுகும்பொழுது ஒரு மணி உருக் கொண்ட ( bell mouth ) நுழை 
வாயிலின் வழியாக அணுகி , சறுக்கு வழியாகப் பாய்ந்து , நீர்த் 
துள்ளலைக் கடக்கும் பொழுது , அதன் சக்தியைப் பெரும்பாலும் 
இழந்து கீழ்ப்புறத்தை அடைகிறது . வீழ்ச்சியின் கீழ்ப்புறத்திற் 
கால்வாயின் படுகையும் , பக்கக் கரைச் சரிவுகளும் தக்கவாறு 
தரைத் தளங்களால் அரிப்பிலிருந்து பாதுகாக்கப்படவேண்டும் . 

சுவரின் பெரும் பகுதி தொண்டை ( throat ) என்னுமிடத் 
தில் அமைக்கப்படுகிறது . மேற்புறக் கால்வாயையும் கீழ்ப்புறக் 
கால்வாயையும் இணைக்கும் இறக்கைச் சுவர்களின் அகலக் குறை 
வான நடுப்பகுதித் ‘ தொண்டைப் பகுதி எனப்படுகிறது . 


5 


8 


படம் 12-5 . மாண்டேக் வீழ்ச்சி 
1. மேற்புற நீர்மட்டம் 

5. மேல்மட்டம் 
2. கீழ்ப்புற நீர் மட்டம் 

6. கீழ்ப்புறச் சரிவுத்தளம் 
3. இறக்கைச் சுவரின் மேல் மட்டம் 7 , நீர்மெத்தை 
4. மேற்புறச் சரிவு 

8. நெடுக்கை வெட்டுத் 

தோற்றம் 
9. கிடை நிலப்படம் 


மான்டேக் வீழ்ச்சியைப் போலவேயுள்ள மற்றொருவகை 
இங்க்லிஸ் வகை வீழ்ச்சி ( Inglis type fall ) எனப்படுகிறது . 
தன் அமைப்பைப் படம் 12.6 இல் காணலாம் . 


265 


கட்டுப்படுத்திப் பணிகள் 


பொதுவாக மான்டேக் வீழ்ச்சியை இங்க்லிஸ் வீழ்ச்சி ஒத்து 
இருந்தாலும் , கீழ்ப்புறத்திலுள்ள அமைப்புகள் கீழ்க்கண்ட அம் 
சங்களில் வேறுபடுகிறது : 

( 1 ) நீரின் திசைத் திருப்பி ( deflector ) . 


மல் 


2 


4 


-பக 


பாய 


* - .. 


--- 


+ 


-- 


-- 


J2 


5 


படம் 12-6 . இங்க்லிஸ் வகை வீழ்ச்சி 
1. தடுப்புச் சுவர் 4. கிடைநிலைப் படம் 
2. திசை திருப்பிச்சுவர் 5. நெடுக்கை வெட்டுத் தோற்றம் 
3. கீழ்ப்புற நீர் மட்டம் 
( 2 ) மிகவும் குறைந்த உட்கோணத்தைக் கொண்ட நேர்க் 
கோட்டு இறக்கைச் சுவர்கள் (straight wing walls ) . 

இவ்விரு அம்சங்களும் நீரின் சக்தியை இழப்பதற்காகவே 
அமைக்கப்பட்டுள்ளன . இவ்விரு வகைகளில் இங்க்லிஸ் வகை 
மிகவும் சிறந்த முறையில் செயற்படுகிறது என்று சமீபத்தில் கண்டு 
பிடிக்கப்பட்டுள்ளது . 


12-10 . கால்வாய் வெளியேற்றிகள் ( Canal escapes ) 

பாசனக் கால்வாயிற் சில சந்தர்ப்பங்களில் நீரை வீணாக 
வெளியேற்றி விடுவதற்காக அமைக்கப்படும் கட்டிடங்கள் 
கால்வாய் வெளியேற்றிகள் எனப்படும் . கால்வாய் வெளியேற்றி 
களின் வகைகள் : 

( 1 ) வண்டல் வெளியேற்றி ( silte escapc ) . 
( 2 ) உபரி நீர் வெளியேற்றி (surplus escape ) . 
( 3 ) கடைநிலை வெளியேற்றி (tail escape ) . 


266 


நீர்ப்பாசனம் 


12-11 . வண்டல் வெளியேற்றிகள் 

ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் அரிப்பு மதகுகளைப் போலவே 
இவையுள்ளன . பெரு வாய்க்காலின் தலைமைப் பகுதியிற் ( head 
reach ) படிந்துள்ள வண்டலை வெளியேற்றுவதற்காக இவை 
அமைக்கப்படுகின்றன . வண்டல் வெளியேற்றி பெருவாய்க்காலின் 
ஒரு கரையில் அமைக்கப்படும் மதகேயாகும் . 

தரை 
மட்டம் கால்வாயின் படுகை மட்டத்திலிருந்து 30 செ.மீ. கீழாக 
அமைக்கப்படுகிறது . படம் 12-7 காண்க . 


மதகின் 


5 


2 


POO 


8 


3 


படம் 12-7 . அரிப்பு மதகு 
1. கால்வாய் முழுப்பாய்வு மட்டம் 
2 , கால்வாய்ப் படுகை 
3. தரைத் தளம் 

கதவு 
5. பாதை 
6. வெளியேற்றிக்கால்வாயின் நீர் மட்டம் 
7. கால்வாய்க் கரை 
8. வெளியேற்றிக் கால்வாயின் படுகை 


கதவுகளின் கீழே நீர் வேகமாகப் பாயும்பொழுது படுகை 
வண்டலையும் அடித்துச் செல்லுகிறது . வண்டல் வெளியேற்றி 
களில் நீர்ப் பாய்ச்சும் திறன் கால்வாயின் முழுப் பாய்வின் அளவில் 
" அல்லது ? பகுதி இருக்கவேண்டும் . மதகில் அமைக்கப்படும் நீர் 
வழி அதில் சுமார் 4.5 முதல் ( மீட்டர் /வினாடி ) வரை நீர் வேகத்தை 
உண்டாக்குமாறு வடிவமைக்கப்பட 
வடிவமைக்கப்பட வேண்டும் . 

வேண்டும் . வெளியேற்றி 
அமைப்பின் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் கால்வாயின் படுகை 
யிலும் பக்கக் கரைச் சரிவுகளிலும் நீர்ப் புகாத் தளங்களை யமைப் 
பது நல்லது . வெளியேற்றியின் மூலம் 

மூலம் வெளிப்படும் நீரை 
இயற்கை வடிகால் ஓடைக்குக் குறைந்த நீளமுள்ள வெளியேற்றி 
வாய்க்கால் ( escape channel ) மூலம் கொண்டு செல்லவேண்டும் . 
சாதாரணமாக மதகின் கதவுகள் மூடப்பட்டே இருக்கும் . படுகை 
வண்டல் ஓரளவு சேர்ந்த பிறகு கதவுகளைச் சிறிது மேலே தூக்கி 


267 


கட்டுப்படுத்திப் பணிகள் 


வண்டலை வெளியேற்றிவிடலாம் . வண்டல் வெளியேற்றி திறம்பட 
செயற்படவேண்டுமானால் பெருவாய்க்காலின் குறுக்கே வண்டல் 
வெளியேற்றி அமைக்கப்படும் இடத்திற்குச் சிறிது கீழ்ப்புறத்தில் 
ஒரு நீர் நிலைத் தேக்கியை அமைக்கவேண்டும் . 


12-12 . உபரி நீர் வெளியேற்றி 

சில சந்தர்ப்பங்களில் பாசனக் கால்வாயிற் பாயும் உபரி நீரை 
( தேவைக்கு அதிகமான நீரை ) க் கால்வாய்க்குச் சேதம் ஏற்படாத 
வகையில் கால்வாயிலிருந்து வெளியேற்றிவிட அமைக்கப்படும் 
பணிக்கு உபரி நீர் வெளியேற்றி எனப் பெயர் . இது பெரும் 
பாலும் கால்வாயின் குறுக்கேக் கட்டப்படும் நீர் நிலைத் தேக்கியின் 
சிறிது மேற்புறத்தில் அமைக்கப்படுகிறது . கீழ்க்கண்ட சந்தர்ப்பங் 
களில் இவ்வமைப்பு மிகவும் அவசியமாகிறது . 

( a ) ஆதிக்கத்திற்குட்பட்ட பாசனப் பரப்பிற் ( comondable 
area ) பெய்யும் மழை கூடுதலாக இருந்து பாசன நீரின் தேவை 
இல்லாத சமயத்தில் , 

( b ) உபரி நீர் வெளியேற்றி அமைக்கப்படும் இடத்திற்குக் 
கீழ்ப்புறமுள்ள கால்வாயின் 

கரைகளில் 

உடைப்பு ஏற்படும் 
சந்தர்ப்பத்தில் . 


( c ) உள் வழி அமைத்த கரையின் எதிர்ப்புறத்தில் வெளிவழி 
அமைக்கப்படாத இடங்களில் . 


உபரி நீர் வெளியேற்றி கீழ்க்கண்ட இருவகைகளிற் கட்டப் 
படலாம் . 

( 1 ) சிற்றணைவகை : இச்சிற்றணையின் மேல் மட்டம் கால் 
வாயின் முழுப்பாய்வு மட்டத்தில் அமைக்கப்படுகிறது . இதன் 
அமைப்பும் கடைநிலை வெளியேற்றியின் அமைப்பும் ஏறக்குறைய : 
ஒத்துள்ளன . 

( 2 ) மதகு வகை : மதகுகளின் தரை மட்டம் கால்வாயின் 
படுகை மட்டத்தில் அமைக்கப்படுகிறது . மதகுக் கதவுகளின் 
மேல்மட்டம் முழுப்பாய்வு மட்டத்திற்கு மதிகமாக அமைக்கப்படு 
கிறது . மதகு வகை வெளியேற்றிகள் அமைப்பில் வண்டல் வெளி 
யேற்றிகளை ஒத்துள்ளன . 


21-13 . கடைநிலை வெளியேற்றிகள் 

பாசனக் கால்வாயின் கடைநிலையில் ( tail end ) கால்வாய் 
நீர்ப் பொதுவாக ஒரு இயற்கை வடிகால் ஓடையிற் கலக்கிறது .. 


268 


நீர்ப்பாசனம் 


இச்சந்தர்ப்பங்களில் முழுப்பாய்வு மட்டத்தைக் கால்வாயின் 
கடைநிலையில் நிலை நிறுத்துவதற்காக அங்கு ஒரு தடுப்புச் சுவரைத் 
தகுந்த உயரத்திற்கு அமைக்கவேண்டும் . இவ்வகை அமைப்பு 
கடைநிலை வெளியேற்றி எனப்படுகிறது . 

இத்தடுப்புச் சுவர் 
சிற்றணை வகையைப் போன்றது . 

சுவரின் மேல் மட்டத்தைக் 
கால்வாயின் முழுப்பாய்வு மட்ட அளவில் அமைக்கவேண்டும் . சில 
மதகுத் துவாரங்களைச் சுவரின் நடுவில் அமைத்து வேண்டும் 
பொழுதுக் கால்வாயை வற்றச்செய்யலாம் . இம்மதகுகளின் தரை 
மட்டத்தைப் படுகைமட்ட அளவிலேயே அமைக்கவேண்டும் . இம் 
மதகுகளின் பக்கத்திற் சேர்ந்த வண்டலை வெளியேற்றிவிடவும் 
முடியும் . இவ்வமைப்புப் படம் 12.8 இல் காட்டப்பட்டுள்ளது . 


2 


5 


படம் 12-8 . கடைநிலை வெளியேற்றி 
1. கால்வாய் கரை 

4. படிகள் 
2. கால்வாய் முழுப் பாய்வு மட்டம் 5. சிற்றணை உடற்சுவர் 
3 . கால்வாய்ப் படுகை 

6. இயற்கை ஓடை 


12.14 . பாசன வெளி வழிகள் 

பங்கீட்டுக் கால்வாயிலிருந்து வயற்கால்வாய்களுக்குச் சீரான 
முறையிற் பாசன நீரைப் பாய்ச்சுவதற்காகப் பங்கீட்டுக் கால்வா 
யின் இட , வலப்புறக் கரைகளில் அமைக்கப்படும் பணிகள் 
‘ பாசன வெளி வழிகள் எனப்படுகின்றன . 


வெளி வழிகள் பொதுவாக இருவகைப்படுகின்றன ! 
( 1 ) சார் வெளிவழிகள் ( modular outlet ) . 
( 2 ) சாரா வெளிவழிகள் ( non - modular outlet ) . 

சார் வெளி வழிகள் பாய்வுத் திறன் பங்கீட்டுக் கால்வாயி 
லுள்ள நீர் மட்டத்தையும் வயற்கால்வாயிலுள்ள நீர் மட்டத்தை 
யும் ( குறிப்பாக இம் மட்டங்களின் வித்தியாசத்தை ) சார்ந் 
துள்ளது . 


கட்டுப்படுத்திப் பணிகள் 


269 


சாரா வெளி வழியில் நீர் பாய்ச்சும் திறன் மேற்கூறிய மட்டங் 
களைச் சார்ந்திருப்பதில்லை . இவ்வகை , தனி மீள் நிலை வெளி 
வழி ( absolute module ) அல்லது தனி மாட்யூல் எனப்படு 
கிறது . சாரா வெளிவிழியில் மற்றொரு வகையும் உண்டு . இவ் 
வகை அரை மீள் நிலை வெளி வழி அல்லது 

அல்லது அரை மாட்யூல் 
( semi module ) எனப்படும் . இவ்வகையிற் பாய்வுத் திறன் பங்கீட் 
டுக் கால்வாயிலுள்ள நீர் மட்டத்தை மட்டும் பொருத்துள்ளது . 
சிக்கனமாகவும் , சம விகிதத்திலும் நீரைப் பங்கிடுவதற்குச் சாரா 
வெளிவழிகள் மிகவும் அவசியமானவை . ஆனால் இவ்வகை வெளி 
வழிகளில் நீர்ச்சக்தி அதிகமாக இழக்கப்படுகிறது . 


12-15 . சார் வெளிவழிகள் 


சார் வெளிவழிகள் இருவிதமாக அமைக்கப்படுகின்றன . 


( 1 ) துளைவகை ( orifice type ). 


( 2 ) தொட்டி வகை ( trough type ) . 

துளை வகைச் சார் வெளி வழியைப் படம் 11-9 இல் காணலாம் .. 
பங்கீட்டுக் கால்வாயின் ஒரு கரையில் ஒரு தலைமைச் சுவரையும் 
( head wall ) கரையின் வெளிப்புறத்தில் ஒரு வால் . சுவரையும் ( tail 
wall ) அமைத்து அவைகளை இணைக்கும் வகையில் ஒரு கான்கிரீட் . 
குழாயையோ அல்லது இரும்புக் குழாயையோ தக்க அடித்தளத் 
தின்மீது அமைக்கவேண்டும் . இக்குழாயின் உட்பகுதியின் அடிமட் 
டம் பங்கீட்டுக் கால்வாயின் படுகை மட்டத்திலமைக்கப்படு 
கிறது . முழுப் பாய்வு மட்டம் ( பங்கீட்டுக் கால்வாயின் ) குழாயின் 
மேல்மட்டத்தை விடக் கூடுதலாக இருப்பதாலும் , மேற்கால்வா 
யின் முழுப் பாய்வு மட்டம் குழாயின் வால் பக்கத்திலும் குழாயின் 
மேல் மட்டத்தைவிடக் கூடுதலாக இருப்பதாலும் குழாயிலுள்ள 
பாய்வு குழாய்ப் பாய்வை ( pipe flow ) ஒத்துள்ளது . 

அமைப்பில் , தொட்டி வகை வெளிவழி துளை வகை வெளிவழி 
யைக் போன்றதானாலும் இவ்வகையிற் 

இவ்வகையிற் குழாய் முழுவதிலும் 
பாய்வு ஏற்படாமல் , குழாயின் ஒரு பகுதியிலேயேப் பாய்வு ஏற்படு 
கிறது . அதாவது பங்கீட்டுக் கால்வாயின் முழுப்பாய்வு மட்டமும் 
குழாயின் உட்பகுதி மேல் மட்டத்திற்குக் குறைவாகவே யுள்ளது . 

சார் வெளிவழியில் நீர்ப் பாய்வு , தலைப் பகுதியிற் பொருத்தப் 
பட்ட ஒரு தடுப்பானின் மூலமாகக் கட்டுப்படுத்தப்படுகிறது . 
இத்தடுப்பானை நீரின் பாய்வளவைப் பொருத்துத் தகுந்த உயரத் 
தில் நிலை நிறுத்திப் பூட்டிவிட முடியும் . 





270 


நீர்ப்பாசனம் 


12-16 . சாரா வெளிவழிகள் 

தனி மாட்யூலும் , அரை மாட்யூலும் ஒரு குறிப்பிட்டப் 
பங்கீட்டுக் கால்வாயின் நீர் மட்டம் , வயற்கால்வாயின் நீர்மட்டம் 

கியவைகளின் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சாரா வெளிவழிக 
ளாகப் பணிபுரிகின்றன . இவ்வாறு சாரா வெளிவழியாகப் பணி 


* 


5 


A 


8 


படம் 12-9 . சார் வெளி வழி 
1. முழுப்பாய்வு மட்டம் 
2. நீரளிக்கும் கால்வாயின் படுகை 
3. குழாய் 
4. தலைமைச் சுவர் 

கரை 
6. நீரைப் பெறும் கால்வாயின் படுகை 
7 . 

கரை 


-- 


புரியும் நீர் மட்ட இடைத் தொலைவை ‘ மீள் நிலை இடைத் 
தொலை ( range of modularity ) எனப்படும் . மீள் நிலை வெளிவழி 
உறுதியாகச் செயற்பட ஒரு குறைந்தபட்ச இடைத் தொலைவு 
எப்பொழுதும் இருக்கவேண்டும் . 

ஒரு சிறந்த மீள் நிலை வெளிவழி அமைப்பதற்குக் கீழ்க்கண்ட 
அம்சங்களைக் கவனத்திற்கொள்ளவேண்டும் . 


( 1 ) வெளிவழிகள் சிக்கனமாகவும் , நீர்க்கசிவு இல்லாத 
தாகவும் , நிரந்தர அமைப்பைக் கொண்டுள்ள தாகவும் , நீரைக் 
கட்டுப்படுத்தும் வகையில் எளிய தாகவும் இருக்கவேண்டும் . 

( 2 ) வயிற்கால்வாயினுள் நீர்ப்பாய்வின் அளவைப் பொருத்து 
ஓரளவு வண்டலையும் எளிதில் எடுத்துச் செல்லுமாறும் இருக்க 
வேண்டும் . 


( 3 ) வேளாண்மையில் ஈடுபட்டோர்களால் அதைக் காரண 
மில்லாமல் இயக்கமுடியாத வகையில் இருக்கவேண்டும் . 

( 4 ) நீர்ச் சக்தியைக் குறைந்த அளவில் இழக்கும்படி இருக்க 
வேண்டும் . 


கட்டுப்படுத்திப் பணிகள் 


271 


12-17 . அரை மாட்யூல்கள் 

அரை மாட்யூல்கள் மேலே கூறப்பட்ட தேவைகளைப் பெருமள 
விற் பூர்த்தி செய்கின்றன . ஆகவே , தனி மாட்யூலைவிட அரை 
மாட்யூல்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன . அரை மாட்யூலிலுள்ள 
குறை , அதில் ஏற்படும் கூடுதலான நீர் சக்தி இழப்பாகும் . இவ் 
விழப்பைப் பெருமளவிற் குறைக்கும் வகையிற் கீழ்க்கண்ட அமைப் 
புகளை அவற்றில் ஏற்படுத்தலாம் . 

( 1 ) அரை மாட்யூலின் வெளிமுனையில் ஒரு விரிவடைந்த 
( divergent ) வழியை அமைக்கலாம் . 

( 2 ) நீர்த்துள்ளல் ஏற்படும் வகையில் வெளிமுனையை அமைக் 
கலாம் . 


3 


17 
: / 


7 


- 


2 . 


9 


H 


படம் 12-10 . சாரா வெளி வழி 
1 . 

கதவு 
2. குழாய் 
3. அணைக்கல் 
4. நத்தை உருக் குழாய் 
5. முழுப்பாய்வு மட்டம் 
6. பங்கீட்டுக் கால்வாய் 
7. பங்கீட்டுக் கால்வாயின் முழுப்பாய்வு மட்டம் 
8. தடுப்புக் கட்டைகள் 
9. நெடுக்கை வெட்டுத் தோற்றம் 
10. கிடை நிலைப் படம் . 


272 


நீர்ப்பாசனம் 


12-18 . கிப் மாட்யூல் ( Gibb s module ) 

இவ்வகை மாட்யூல் தனி மாட்யூல் வகையைச் சேர்ந்தது . இவ் 
வகை மாட்யூலின் அமைப்புப் படம் 12-10 இல் காட்டப்பட்டுள் 
ளது . இதன் பாய்வு வீதம் சுமார் . 


0.03 கன மீட்டர் /வினாடி முதல் 0.45 கன மீட்டர் /வினாடி . 
இதன் முக்கிய பாகங்கள் : 


( 1 ) பங்கீட்டுக் கால்வாய்க் கரையின் அடியில் அமைக்கப்படும் 
ஒரு உள்வழிக் குழாய் ( inlet pipe ) . இக்குழாயின் வெளிமுனை ஒரு 
நத்தை ஓட்டின் உருவில் அமைக்கப்பட்ட வளைகுழாயுடன் இணைக் 
கப்பட்டிருக்கும் . குழாய் ஆரம்பிக்கு மிடத்தில் ஒரு தடுப்பான் 
பொருத்தப்பட்டுள்ளது . 

( 2 ) வளைகுழாய் , நீரை 180 ° திருப்பிவிட்டபின் நீர் ஒரு கல 
வைத் தொட்டியை ( eddy chamber ) அடைகிறது . நீர் , வளை 
குழாய் , கலவைத் தொட்டி ஆகியவற்றின் வழியே பாயும்பொழுது 
ஒரு தனி நிலைச் சுழலாகப் (free vortex ) பாய்கிறது . 

( 3 ) கலவைத் தொட்டியின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் ஒரு 
செவ்வகமாகவுள்ளது . இதன் கிடைப்பட உரு ஒரு அரை வட்ட 
மாக உள்ளது . இத் தொட்டியில் வரிசையாகப் பல தடுப்புப் 
பலகைகள் ( bafile plates ) பொருத்தப்பட்டுள்ளன . 

( 4 ) இத் தொட்டியின் வெளிமுனையில் ஒரு விரிந்த கட்டிட 
வகைக்கால்வாய் அமைப்பு உள்ளது . இவ்வமைப்பு வயற்கால்வா 
யுடன் இணைக்கப்பட்டுள்ளது . 


13 . 


குறுக்கு வடிகாற் பணிகள் 
( Cross Drainage Works ) 


13-1 . 

ஒரு ஆற்றிலிருந்து செயற்கைக் கால்வாயைப் பிரித்து அமைக் 
கும்பொழுது , பிரிக்கப்படும் இடத்திலிருந்து சிறிது தூரம் சென்ற 
பிறகு தான் கால்வாய் மேட்டுச்சியை ( ridge ) அடைய முடியும் என் 
பதை அத்தியாயம் -11 இல் கண்டோம் . 

இக் கட்டத்தில் கால் 
வாயின் போக்கில் ( alignment ) பல இயற்கை ஓடைகள் ( natural 
drains ) குறுக்கிடுகின்றன . படம் 13.1 இல் காண்க . இக் கட்டத் 
தில் தான் கால்வாய் நீரை ஓடை நீருடன் கலக்காமல் தனியாக 
எடுத்துச் செல்வதற்காகக் குறுக்கு வடிகாற் பணிகள் அமைக்கப் 
படுகின்றன . 


படம் 13-1 . 


1. ஆறு 


2 செயற்கைக் கால்வாய் 
3. மேட்டுச்சி 


18 


274 


நீர்ப்பாசனம் 


கால்வாயின் போக்கில் குறுக்கிடும் ஓடைகளைக் கடப்பதற்குக் 
கீழ்க்கண்ட முறைகளைக் கையாளலாம் . 


( 1 ) ஓடைகளுக்கு மேல் கால்வாயை எடுத்துச் செல்லுதல் : 
இப்பணிகள் அக்விடக்ட் ( aqueduct ) என்றும் , ஸைஃபன் அக் 
விடக்ட் ( syphon aqueduct ) என்றும் இருவகைப்படுகின்றன . 


la ) அக்விடக்டின் அமைப்பு ஒரு பாலத்தையொத்துள்ளது . 
பாலத்தில் சாலை அல்லது இருப்புப் பாதை 

பாதை அமைப்பதற்குப் 
பதிலாகக் கால்வாய் நீர் எடுத்துச் 

எடுத்துச் செல்லப்படுகிறது . படம் 
13.2 காண்க . 


* 


படம் 13-2 . அக்விடக்ட் 
1. கால்வாய் நீர்மட்டம் 3. பாதை 
2 . 

ஓடை நீர்மட்டம் 


இப்பணியில் ஓடை பின் அதிகபட்ச வெள்ள மட்டம் ( maxi 
mum flood level ) கால்வாய் எடுத்துச் செல்லப்படும் தொட்டியின் 
அடித்தளத்தின் கீழ்ப்புறத்திற்குக் குறைவாகவே யுள்ளது . 

( b ) ஸைஃபன் அக்விடக்ட் : ஓடையின் அதிகபட்ச வெள்ள 
மட்டம் கால்வாயின் படுகை மட்டத்திற்குச் சிறிது உயரத்தில் 


2 


படம் 13-3 , ஸை ... பன் அக்விடக்ட் 
1. கால்வாய் நீர் மட்டம் 
2. ஓடைநீர் மட்டம் 


3 . 


இருந்தால் ஓடை பின் படுகை மட்டத்தைச் சிறிது தாழ்த்தி 
அமைத்து ஓடை பின் படுகை மட்டத்திற்கும் கால்வாயின் அடித் 


குறுக்கு வடிகாற் பணிகள் 


275 


தளத்தின் கீழ்ப்புறத்திற்குமுள்ள இடைவெளியில் ஒரு குழாய்ப் 
பாய்வை ( pipe flow ) ஏற்படுத்தவேண்டிய அவசியம் நேரிடுகிறது . 
இவ்வமைப்பு ஸைஃபன் 

அக்விடக்டு எனப்படும் . படம் 
13.3 காண்க . 


( 2 ) ஓடை நீரைக் கால்வாய்க்கு மேலாக எடுத்துச் செல்லுதல் : 


இப்பணிகளை ஸூபர் பாஸேஜ் அல்லது மேற்கடத்தி (super 
passage ) என்றும் ஸைஃபன் ( syphon ) என்றும் இரு வகையாகப் 
பிரிக்கலாம் . 


( a ) ஸூபர் பாஸேஜ் மேற்கடத்தி : இப்பணி அக்விடக்டைப் 
போலவேயுள்ளது . 

ஆனால் , கால்வாய் , ஓடைகளின் இடங்கள் 
மாறுபட்டுள்ளன . படம் 13.4 காண்க . 


சாக- பாக 


படம் 13-4 . ஸூபர் பாஸேஜ் 
1. ஓடை நீர் மட்டம் 2. கால்வாய் நீர் மட்டம் 


( b ) ஸைஃபன் : இவ்வகையில் கால்வாயின் நீர் ஓடையின் 
கீழே ஒரு குழாய்ப் பாய்வு அமைப்பில் எடுத்துச் செல்லப்படுகிறது . 


-- 


படம் 13-5 . 

ஸை .பன் 
ஓடை நீர் மட்டம் 

2 . கால்வாய் நீர் மட்டம் 


1 .. 


. 


படம் 13.5 காண்க . படம் 13.6 இலும் இவ்வமைப்பு காட்டப் 
பட்டுள்ளது . 


276 


நீர்ப்பாசனம் 


3 


2 


5 


படம் 13-6 . ஸை .பன் 
1 , கால்வாய் நீர் மட்டம் 4. கால்வாய்ப் படுகை 
2. ஓடை நீர் மட்டம் 5 , சரிவுத்தளம் 
3 : பாதை 


( 3 ) ஓடை நீரையும் , கால்வாய் நீரையும் கலக்கச் செய்தல் 

இப்பணிகள் சமமட்டக் கடத்தி அல்லது லெவல் கிராஸிங் : 
( level crossing ) என்றும் உள்வழி - வெளிவழிகள் ( inlets and out 
lets ) என்றும் அழைக்கப்படுகின்றன. 

( a ) சம மட்டக்கடத்தி ( level crossing ) : கால்வாய்ப் படுகை 
மட்டமும் ஏறக்குறைய ஒரே மட்டத்திலிருந்தால் இப்பணியை 
அமைக்கலாம் . 

( b ) ஓடையின் நீர் மிகக் குறைவாகவுள்ள சந்தர்ப்பங்களில் 
உள்வழி- வெளிவழியமைப்பை ஏற்படுத்தலாம் . 

( 4 ) ஓடையைத் திசை திருப்பிவிடல் : இம் முறையில் , சிறு 
ஓடையை பக்கத்திலுள்ள ஒரு பெரிய ஓடையுடன் 

கலக்கச் 
செய்து பெரிய ஓடைக்கு மாத்திரம் குறுக்கு வடிகாற் பணியை 
அமைக்கலாம் . 


13-2 . அக்விடக்ட் 

கால்வாயின் அளவைப் பொருத்தும் ஓடையின் அளவைப் 
பொருத்தும் குறுக்கு வடிகாற் பணியின் வகை நிர்ணயிக்கப்படு 
கிறது . மிகப் பெரிய ஆற்றைக் கால்வாய் கடக்கும் பொழுது , 
ஆற்றின் படுகையைத் தாழ்த்தி அமைப்பது சிக்கனமாக அமை 
யாது . ஆகவே , இவ்விடங்களில் கால்வாயை அக்விடக்டாக 
எடுத்துச் செல்வது எளிது . மாறாக , கால்வாய் மிகப் பெரியதாக 
இருந்து இயற்கை வடிகால் ஓடை மிகச் சிறியதாக இருந்தால் 
வடிகால் ஓடையின் படுகைமட்டத்தைச் சிறிது தாழ்த்தி ஸைஃபன் 
அக்விடக்டாக எடுத்துச் செல்வது சிக்கனமாக அமையும் . இவ் 
விரு வகைகளை நிர்ணயிப்பதற்கு மற்றுமுள்ள சில காரணிகள் : 


குறுக்கு வடிகாற் பணிகள் 


277 


( 1 ) தகுந்த கால்வாயின் போக்கு (suitable canal alignment ) 

( 2 ) கால்வாய்க் கரைகளையமைப்பதற்குத் தேவையான மண் 
கிடைத்தல் .. 

( 3 ) அடித்தளத்தை யமைக்கும்பொழுது வெளியேற்ற வேண் 
டிய குறை மண்ணீரின் ( sub soil water ) அளவு . 

( 4 ) பணியமைக்க வேண்டிய இடத்தில் உள்ள அடித்தள மண் 


வகை . 


13-3 . அக்விடக்ட் ஸைஃபன் அக்விடக்டுக்களின் வகைகள் 


( 1 ) கட்டிட வகை அக்விடக்ட் ( masonry aqueduct ) . 

( 2 ) பாசனச் சிறுபாலம் (irrigation culvert ) ( நீர்ப்பாசனக் 
கால்வாயின் அடியில் அமைக்கப்படும் சிறுபாலம் ) . 

( 3 ) பாசனப் பெட்டி உரு சிறு பாலம் ( irrigation box - culvert ) . 
( 4 ) பாசனக் குழாய் அக்விடக்ட் (irrigation pipe aqueduct ) . 
( 5 ) ஸைஃபன் அக்விடக்ட் . 
( 6 ) பாசன ஸைஃபன் சிறுபாலம் ( irrigation syphon culvert ). 


செல்கிறது . 


கட்டிட வகை அக்விடக்டில் , ஆற்றின் குறுக்கே பாலந்தாங் 
கித் தூண்களை ( piers ) யமைத்து , அவற்றின் மேல் கால்வாய் நீரை 
எடுத்துச் செல்வதற்கு ஒரு தொட்டி போன்ற பாதை அமைக்கப் 
படுகிறது . ஓடை நீர் பாலந்தாங்கித் தூண்களின் ஊடே பாய்ந்து 

பாலந்தாங்கித் தூண்களைக் கமான் வளைவுகளை 
( arches ) க் கொண்டு அல்லது கான்கிரீட் தளத்தைக்கொண்டு 
இணைக்கப்பட்டிருக்கும் . தற்காலத்தில் வளைவுகளை அவ் 

அமைப்பதில்லை . பாலத் தொட்டியின் அடித் 
தளத்தின் கீழ்மட்டத்திற்கும் ஓடையின் அதிகபட்ச வெள்ள 
மட்டத்திற்கும் தகுந்த இடை வெளியிருக்க வேண்டும் . 
தொட்டியின் பக்கத்தில் , பொதுவாக , போக்குவரத்துக்கு தவி 
கால்வாய்ப் போக்கிற்கு இணையாக 

சாலையை 
யும் அமைக்கலாம் . தொட்டியின் இரு முனைகளையும் கால்வாய்க் 
கரைகளுடன் தக்க முறையில் இறக்கைச் சுவர்களைக் ( wing walls ) 
கொண்டு இணைக்கவேண்டும் .. 


வளவாக 


யாக , 


வண்டல் வெளிப் பிரதேசங்களில் ( alluvials plains ) கற்களா 
லான அடித்தளம் கிடைக்காத இடங்களில் பாலந்தாங்கித் தூண் 


278 


நீர்ப்பாசனம் 


களின் அடித்தளம் லேஸி சூத்திரத்தினால் கணக்கிடப்பட்ட அரிப்பு 
ஆழ மட்டத்திற்கும் கீழாக அமைக்கப்படவேண்டும் . பாலந். 
தாங்கிகளை இணைக்கும் வகையில் படுகையில் ஒரு நீர்ப்புகாத் 
தரைத் தளத்தையும் அமைக்கவேண்டும் . 

ஓடையின் அகலம் 15 மீட்டருக்குக் குறையாமலிருக்கும் 
சந்தர்ப்பங்களில் கட்டிட 

அக்விடக்டைக் கட்டலாம் .. 
படம் 13.7 . காண்க . 


வகை 


A 


--- 


ச 


TEE 


DITATIOITITIN 


6 


படம் 13-7 . கட்டிட வகை ஆக்விடக்ட் 
1. கால்வாய் நீர் மட்டம் 4. கால்வாயின் படுகை 
2. ஓடை நீர் மட்டம் 

5 ) 

பாதை 
3. ஓடையின் படுகை 6. A B இல் வெட்டுத் தோற்றம் 


வடிகால் ஓடையின் அகலத்திற்குச் சமமாகவே அணைவு 
( abutinent ) களுக்குள்ள இடைவெளியை அமைக்கவேண்டும் . இவ் 
வாறு அமைப்பதால் ஓடையிலுள்ள நீரின் வேகத்தில் மாற்றம் ஏது 
மில்லாமல் வடிகாற் குறுக்குப் பணியில் நீரைக் கடத்திச் செல்ல 
முடிகிறது . பாலந்தாங்கித் 

தூண்களின் 

இடைவெளியை 
13.6 மீட்டர் முதல் 9 மீட்டர் வரை அமைக்கலாம் . 

தொட்டியின் அகலத்தைக் கால்வாயின் படுகை அகலத்தை 
விடக் குறைவாக அமைப்பதன் மூலம் சிக்கனத்தை மேற்கொள் 
ளலாம் . தொட்டிக்கு மேல் முனையிலும் கீழ் முனையிலும் நீர்ப் 
பாசனக் கால்வாயின் படுகையிலும் , கரைச் சரிவுகளிலும் பிட்சிங் 
( pitching ) செய்யலாம் . மேற்கூறியபடி குறுக்கப்பட்ட அகலங் 
கொண்ட தொட்டிகளிலிருந்து நீர் வெளிவரும்பொழுது கால்வா 


குறுக்கு வடிகாற் பணிகள் 


279 


யில் சாதாரணமாக உள்ள வேகத்தைவிடக் கூடுதலான வேகத் 
தைக் கொண்டுள்ளதால் கீழ்முனையில் அரிப்பின் விளைவுக்காகக் 
கூடுதலானப் பாதுகாப்புப் பணிகளை மேற்கொள்ளவேண்டும் . 


13.4 , பாசனச் சிறுபாலம் ( Irrigation culvert ) 


ஓடையின் அகலம் 2.4 முதல் 15 மீட்டர் வரையுள்ள பொழுது 
ஓடையில் 1.8 மீட்டர் 3 மீட்டர் வரையுள்ள இடைவெளிகளில் 
பாலந்தாங்கித் தூண்களை யமைத்து அவைகளைக் கான்கிரீட் 
தளத்தைக் கொண்டு அல்லது கமான் வளைவுகளைக் 

கொண்டு 
இணைத்து அதன்மேல் கால்வாயை எடுத்துச் செல்லலாம் . கால் 
வாயின் குறுக்குவெட்டுத் தோற்றம் கடக்கு மிடத்தின் மேல் 
முனையிலும் கீழ் முனையிலுமுள்ளது போலவேயுள்ளன . அதாவது 
கால்வாயின் கரைகளை மேல்முனையிலிருந்து கீழ்முனைக்கு அப்படியே 
வடிகால் ஓடையின்மீது அமைக்கப்பட்ட பாலத்தின் மீது எடுத்துச் 
செல்லப்படவேண்டும் . படம் 13.8 காண்க . 


2 


1 


ரவா 


படம் 13-8 . பாசனச் சிறுபாலம் 
1. கால்வாய் நீர் மட்டம் 4. ஓடையின் படுகை 
2 , ஓடை நீர் மட்டம் 

5. கால்வாய்ப் படுகை 
3. இறக்கைச் சுவர் 

6. கால்வாய்க் கரை 


இவ்வகையில் வாய்க்கால் நீர் இவ்வாறு அமைக்கப்பட்ட கரை 
களுக்கிடையில் எடுத்துச் செல்லப்படுகிறது . முந்தைய வகையில் 
( கட்டிட வகை அக்விடக்டில் ) மாறாகக் கரைகளுக்குப் பதிலாகத் 
தொட்டியின் இரு பக்கச் சுவர்களுக்கு இடையில் பாசன நீர் எடுத் 
துச் செல்லப்படுகிறது . 


280 


நீர்ப்பாசனம் 


13.5 . பாசனப்பெட்டி உரு சிறுபாலம் (Irrigation box culvert ) 

இயற்கை ஓடையின் அகலம் 2.4 மீட்டருக்குக் குறைவாக 
இருந்தால் இவ்வகைச் சிறுபாலங்கள் அமைக்கப்படலாம் . இவ்வகை 
மேலே சொல்லப்பட்ட வகைகளைப் போல் பொதுவாக இருந்த 
போதிலும் , பாலந்தாங்கிகளை இணைக்கும் கமான்வளைவு இல்லாமல் 
கல்லினால் ஆன தளத்தினாலோ அல்லது R. C. C. பலகையினாலோ 
( R.C.C. slab ) அமைத்திருப்பார்கள் . பாசன சிறு பாலத்தைப் 
போலவே கால்வாய்க்கரைகளையும் மாற்றம் ஏதுமின்றி ஒரு முனை 
யிலிருந்து மறுமுனைக்கு இத்தளத்தின் மீது அமைக்கவேண்டும் . 
படம் 13.9 காண்க . 


படம் 13.9 . 

பாசனப் பெட்டி உரு சிறு பாலம் 
1. கால்வாய் நீர் மட்டம் 4 ஓடையின் படுகை 
2. ஓடை நீர் மட்டம் 

5. இறக்கைச் சுவர் 
3. கால்வாய்ப் படுகை 


13.6 . பாசனக் குழாய் அக்விடக்ட் 

பாசனக் கால்வாய் மிகச்சிறியதாக இருந்தால் இக் கால்வாய் 
நீரை ஓடையின் குறுக்கே படம் 13.10 இல் காட்டப்பட்டுள்ளது 
போல் ஒரு குழாய் மூலம் எடுத்துச் செல்லலாம் . இவ்வகை அக் 
விடக்ட் பாசனக் குழாய் அக்விடக்ட் ( irrigation pipe aqueduct ) 
எனப்படும் . 


13.7 . ஸைஃபன் அக்விடக்ட் (Syphon aqueduct ) 
ஸைஃபன் 

அக்விடக்டுக்கு ஓடை , பாசனக் கால்வாயின் 
கீழே தலைகீழாக வைக்கப்பட்டுள்ள 

வடிகுழாய் 

போன்ற 
அமைப்பில் எடுத்துச் செல்லப்படுகிறது . இவ் வடிகுழாய் அமைப்பு 
பாலந்தாங்கித் தூண்களை அமைத்துத் தூண்களை கமான் வளைவு 
அல்லது R.C.C. பலகை மூலம் இணைத்து அமைக்கப்படவேண்டும் . 
இவ்வகை அக்விடக்டுகள் முதலிற் கூறப்பட்டது போல சிறு ஓடை 


குறுக்கு வடிகாற் பணிகள் 


281 


களுக்கு மட்டுமே சிக்கனமாக அமைகிறது . வடிகுழாயின் படுகை 
மட்டத்தைக் கீழ்ப்புறத்தில் , குழாயில் வண்டற் படியாதவண்ணம் 


3 


- 


5 


6 


படம் 13.10 . பாசனக் குழாய் அக்விடக்ட் 
1. கால்வாய் நீர் மட்டம் 4. தலைமைச் சுவர் 
2. ஓடை நீர் மட்டம் 

5. முட்டுச் சுவர் 
6. ஓடையின் படுகை 


3. குழாய் 


ஒரு சரிவுத் தளத்தைக்கொண்டு ஓடையின் படுகையுடன் இணைக்க 
வேண்டும் . இவ் வடிகுழாய் , குழாய்ப் பாய்வை ஒத்திருப்பதால் 
( அதாவது நீரின் அழுத்தம் வெளி மண்டல அழுத்தத்தைவிடக் 
கூடுதலாக இருப்பதால் ) வடிகுழாயின் கூரைப் பகுதி இவ்வழுத்தப் 
பாய்வினால் ஏற்படக்கூடிய மேற்தூக்கு விசையை ( up lift force ) த் 
தாங்குமளவிற்கு வடிவமைக்கப்படவேண்டும் . வடிகுழாயிலுள்ள 
நீர் வேகம் மண்படிவைத் தவிர்த்துக் குழாயைத்தானே சுத்தப் 
படுத்திக்கொள்ளுமளவிற்கு இருக்குமாறு இக்குழாயை வடிவமைக்க 
வேண்டும் . குழாயின் கீழ்முனையில் ஓடையின் தரையிலும் , பக்கச் 
சரிவுகளிலும் கற்தளத்தை அமைப்பது நல்லது . 


. 


13.8 . பாசன ஸைஃபன் சிறு பாலம் ( Irrigation syphon culvert ) 

அல்லது ஸைஃபன் வடிகால் ( Syphon drain ) 


ஓடையின் அகலம் மிகக் குறுகியதாக இருந்தால் இப்பணியை 
அமைக்கலாம் . ஓடையின் நீர் மட்டம் வடிகுழாயின் கூரைமட் 
டத்தை விடக் கூடுதலாக இருப்பதால் கால்வாயின் கரைகளை வடி 
குழாய் மீது அமைக்கும் பொழுது வடிகுழாயின் இரு முனைகளிலும் 
மண் தாங்கிச் சுவர்களை ( retaining walls ) அமைத்து உட்புறத்தில் 
படம் 13.11 இல் காட்டியுள்ளது போல் கால்வாயின் பக்கக் கரை 
களை அமைக்கலாம் . இதனால் ஓடையின் நீர் வடிகுழாயின் இரு 
முனைகளிலும் கால்வாயின் கரைகளில் அமைக்கப்பட்டுள்ள கட்டி 
டச் சுவர்களில் மாத்திரம் தொடர்புகொண்டு மட்கரைகளுக்குச் 
சேதம் விளைவிப்பதில்லை . ஸைஃபன் 

வடிகாலைக் குழாயிலும் 
அமைக்கலாம் . 


282 


நீர்ப்பாசனம் 


4 . 


- 


படம் 13. 11. பாசன ஸை.பன் சிறுபாலம் 
1. கால்வாய் நீர் மட்டம் 4. கால்வாயின் கரை 
ஓடை நீர் மட்டம் 

மண் தாங்கிச் சுவர் 
3. ஓடையின் கரை 


5 . 


13-9 . ஸூபர்பாஸேஜ் ( Super passage ) 

ஓடை நீர் கால்வாயைக் கடக்கும்பொழுது , கால்வாய்க்கு 
மேலே எடுத்துச்செல்லப்பட்டால் , இக்குறுக்கு வடிகாற் பணியை 
வடிகால் மேற்கடத்தி அல்லது ஸுபர் பாஸேஜ் என்பர் . 
ஸூபர் பாஸேஜ் இருவகைப்படும் . 

( 1 ) ஸுபர் பாஸேஜ் அல்லது மேற்கடத்தி 

( 2 ) ஸைஃபன் ஸுபர் பாஸேஜ் அல்லது " கால்வாய் 
ஸைஃபன் ( canal syphon ) . 
ஸுபர் பாஸேஜின் அமைப்பு 

கட்டிட 

அக்விடக்ட் 
அமைப்பை ஒத்துள்ளது . ஆனால் , இவ்வகையிற் பாசன நீர் அடியி 
லும் , ஓடை நீர் மேலாகவும் எடுத்துச் செல்லப்படுகிறது . ( அதா 
வது , கால்வாயும் ஓடையும் இடம் மாறியுள்ளன . ) பொதுவாக 
ஓடைநீர் எடுத்துச் செல்லப்படும் தொட்டிக்கு இணையாகப்போக்கு 
வரத்துப் பாதை அமைக்கப்படுவதில்லை . மேலும் ஓடையின் அக 
லத்திற்குச் சமமாகவே தொட்டியின் அகலமும் அமைக்கப்படு 
கிறது . கால்வாயின் முழுப்பாய்வு மட்டத்திற்கும் ( full supply 
level) ஓடையின் அடித்தளத்தின் கீழ்ப்புறத்திற்கும் தக்க இடை 
வெளி அமைக்கப்படவேண்டும் . ஓடையின் நீரின் அளவு மிகவும் 
குறைவாக இருந்தால் ஓடை நீரை ஒரு குழாயின் மூலம் கால்வா 
யைக் கடக்க அமைக்கலாம் . இவ்வித அமைப்பிற்குக் குழாய் 
ஸுபர் பாஸேஜ் ( pipe super passage) அல்லது குழாய் மேற் 
கடத்தி என்று பெயர் . படம் 13.12 இல் ஸூபர் பாஸேஜின் 
அமைப்பு காட்டப்பட்டுள்ளது . 

ஸைஃபன் ஸூபர் பாஸேஜ் , ஸைஃபன் அக்விடக்டைப் 
போன்றுள்ளது . ஆனால் ஓடையும் கால்வாயும் இடம் மாறி 
யுள்ளன . 


குறுக்கு வடிகாற் பணிகள் 


283 


அக்விடக்ட் போலல்லாது ஸூபர் பாஸேஜ் அவ்வளவுத் திறம் 
செயற்படாதாகையால் ஸூபர் பாஸேஜ் அமைக்கப்பட 


5 


6 


3 


A 


தி 


D 


1. ஓடை 


படம் 13-12 . ஸூபர்பாஸேஜ் 

5. C A இல் வெட்டுத் தோற்றம் 
2. கால்வாய் 

6. A B இல் வெட்டுத் தோற்றம் 
3. முனைச் சுவர் 

7. கிடை நிலைப் படம் ( குறைந்த 
4. பாலந் தாங்கித் தூண் 

அளவுத் திட்டத்தில் ) 


வேண்டிய சந்தர்ப்பங்களைக் கூடுமானவரைத் தவிர்ப்பது நல்லது . 
கால்வாய் ஸைஃபனையும் ஸூபர் பாஸேஜையும் ஒப்பிட்டால் பின் 
சொல்லப்பட்ட வகையைத் தேர்ந்தெடுப்பது நல்லது . 


10 ) 


13-10 . லெவல் கிராஸிங் அல்லது சமமட்டக் கடத்திகள் 

( Level crossing ) 

ஓடையின் படுகை மட்டமும் , பாசனக் கால்வாயின் படுகை 
மட்டமும் ஒன்றாக இருந்து , ஓடையின் நீர்ப் பாய்வின் அளவும் , 


நீர்ப்பாசனம் 


284 


கால்வாயின் நீர்ப்பாய்வின் அளவும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் 
ஓடையின் பாய்வுக்காலம் மிகக்குறைவாகவேயுள்ள சந்தர்ப்பங்களி 
லும் , ஓடை நீரைக் கால்வாய் நீருடன் கலக்கவிட்டு , கால்வாயி 
லேயே எடுத்துச் செல்லும் முறைக்கு சம மட்டக் கடத்தி என்று 
பெயர் . கடக்கு மிடத்திற்குச் சிறிது கீழ்ப்புறத்தில் கால்வாயின் 
ஒரு நீர் நிலைத் தேக்கி ( canal regulator ) யையும் ஓடையில் ஒரு 
நீர் நிலைத் தேக்கி ( cross regulator ) யையும் அமைக்கவேண்டும் . 


படம் 13.13 காண்க . 


2 


4 


படம் 13-13 . 
1. இயற்கை ஓடை 
2. பாசனக் கால்வாய் 


சம மட்டக் கடத்தி 
3. குறுக்கு மதகு 
4. ஒடை மதகு 


ஒவ்வொரு நீர் நிலைத் தேக்கியின் மேற்புறமும் கீழ்ப்புறமும் 
தக்கவாறு மண்ணரிப்பிலிருந்து காக்கப்படவேண்டும் . கால்வா 

படுகையிலும் பக்கச்சரிவுகளிலும் மேற்புறத்திற் சிறிது 
தூரத்திற்கு நீர்ப்புகாத் தளங்களை அமைக்கவேண்டும் . 


ஓடையில் வெள்ளமில்லாத சமயத்தில் , ஓடையின் குறுக்கேக் 
கட்டப்பட்டுள்ள நீர் நிலைத்தேக்கி மூடப்பட்டிருக்கும் . வெள்ளம் 
வரும் பொழுது , இந்நீர் நிலைத் தேக்கி திறக்கப்படும் . ஓடைநீர் 
இதன் வழியே சென்றுவிடும் . மேலும் , கால்வாயின் குறுக்கேக் 
கட்டப்பட்டுள்ள நீர் நிலைத்தேக்கி மூடப்பட்டுவிடும் . இதனால் 
ஓடையில் கொண்டு வரப்படும் வண்டல் கால்வாயிற் புகாவண்ணம் 
தடுக்கப்படுகிறது . மேலும் , தேவையில்லா உபரி நீரும் கால்வா 
யில் நுழைவது தவிர்க்கப்படுகிறது . ஓடையின் குறுக்கேக் கட் 
டப்பட்டுள்ள நீர் நிலைத் தேக்கியில் மேலும் கீழும் செயற்படும் 
தடுப்பான்களைப் பொருத்தாமல் , கிடைநிலையில் விழக்கூடியத் 
தடுப்பான்களைப் ( falling shutters ) பொருத்தலாம் . இத்தடுப்பான் 
களின் மேல்மட்டம் , கால்வாயில் முழுப்பாய்வு மட்டத்திற்குச் 
சமமாக இருத்தல்வேண்டும் . 


குறுக்கு வடிகாற் பணிகள் 


285 


13-11 . உள்வழி - வெளிவழிகள் ( Inlets and outlets ) 


உள்வழி (inlet ) என்பது கால்வாயின் ஒரு கரையின் சிறிது 
அகலத்திற்கு இடைவெளி அமைக்கப்பட்டு ஓடை நீர் கால்வாயி 
னுட் புக வாய்ப்பளிப்பது . இவ்விடைவெளியின் மேற்புறத்திலும் 
கீழ்ப்புறத்திலும் சிறிது தூரத்திற்குக் கால்வாயின் படுகையிலும் , 
பக்கக் கரைச் சரிவுகளிலும் தரைத்தளங்கள் அமைக்கப்பட்டிருக் 
கும் . ஓடை நீர் மிகக் குறைவாக உள்ள இடங்களிலும் , ஓடை 
வண்டலை அடித்துக்கொண்டு வராத இடங்களிலும் / ஓடையின் 
படுகை மட்டம் கால்வாயின் முழுப்பாய்வு மட்டத்திற்குச் சிறிதே 
குறைவாக இருந்தாலும் , இவ்வகைப் பணியை மேற்கொள்ளலாம் . 

இவ்வாறு கால்வாயின் ஓரிடத்தில் உள் வழி மூலம் அனுமதிக் 
கப்பட்ட நீரை , சிறிது கீழ்ப்புறத்தில் , தக்க இடத்தில் ஒரு வெளி 
வழி ( outlet ) மூலம் வெளியேற்றிவிட முடியும் . வெளி வழி , உள் 
வழி அமைந்த கரையின் எதிர்ப்புறக் கரையில் சிறிது கீழ்ப்புறம் 
தள்ளி அமைக்கப்படும் . சரிவாக உள்ள தரை காணப்படுமிடத் 
தில் இவ் வெளிவழியை யமைத்து உபரி நீரை எளிதில் வெளி 
யேற்றலாம் . 


ஓடையின் படுகை மட்டம் கால்வாயின் முழுப் பாய்வு மட்ட . 
அளவிலேயே இருந்தால் இவ் வடிகாற்பணியை முழு மட்ட உள் 
வழி ( flush inlet ) என்பர் . படுகை மட்டம் முழுப்பாய்வு மட்டத் 
திற்குச் சிறிது குறைந்திருக்கும் சர்ந்தர்ப்பங்களில் ஒரு குறுமட்டச் 
சிற்றணையை ( low weir ) , கால்வாய்க் கரையில் வெட்டியமைக்கப் 
பட்ட இடைவெளியில் முழுப்பாய்வு மட்டத்திற்கு அமைத்து 
ஓடை நீரைச் சிற்றணை மீது வழியச் செய்து கலக்கச் செய்யலாம் . 
இச்சிற்றணை இல்லாவிடிற் கால்வாய் நீர் ஓடையில் நுழைய 
வாய்ப்பு ஏற்படும் . படம் 13.14 காண்க . 


TN 


படம் 13-14 : உள் வழி - வெளி வழி 
1. கால்வாயின் முழுப்பாய்வு மட்டம் 
2. ஓடையின் வெள்ளப் பாய்வு மட்டம் 
3. கால்வாய்க் கரை 
4. சிற்றணை 
5. ஓடையின் படுகை 


286 


நீர்ப்பாசனம் 


மட்டக் கடத்திகளும் , உள் வழி - வெளி வழிகளும் மிகக் 
குறைந்த செலவில் அமைக்கப்பட்டாலும் ஸூபர் பாஸேஜ் அல்லது 
அக்விடக்ட் போன்று திறம்படச் செயற்பட முடியாது . பொதுவாக , 
அக்விடக்ட் , ஸூபர் பாஸேஜ் ஆகியவை ஓடை நீர் நீண்ட காலத் 
திற்கு அதிக அளவிற்பாயக் கூடிய சந்தர்ப்பங்களிற் தவிர்க்க முடி 
யாதவை . அதிக வெள்ளத்தை மிகக் குறுகிய காலத்திற்குப் 
பாய்ச்சும் ஓடைகளில் மட்டக் கடத்திகள் அமைக்கப்படுகின்றன . 
மிகக் குறைவான வெள்ளப் பாய்வைக் கொண்ட ஓடைகளில் உள் 
வழி-- வெளிவழிகள் அமைக்கப்படுகின்றன . 


14. ஆற்று நீர் வழிப்படுத்திப் பணிகள் 

( River training works ) 


14-1 . நீர்வழிப்படுத்தலின் அவசியம் 

வண்டல் மண் பிரதேசத்தில் ( alluvial plains ) ஓடும் ஆறுகள் 
அடிக்கடித் தன் போக்கை மாற்றிக்கொண்டு , அதனால் ஆற்றின் 
கரைகளுக்கு அருகிலுள்ள நிலத்திற்கும் ,, சொத்துக்களுக்கும் 
சேதத்தை ஏற்படுத்துகின்றன . எனவே , ஆற்றின் திசையை 
ஒரு வரம்புப் போக்கில் நிலைப்படுத்தும் வகையில் நீர் வழிப்படுத்தல் 
அவசியமாகிறது . நீர் வழிப்படுத்திப் பணிகள் மூலம் கீழ்க்கண்ட 
பயன்களை எய்த முடியும் . 

( 1 ) வெள்ளக் காலங்களில் ஆற்றின் கரைகளை உடைப்பெடுக் 
காமல் கட்டுப்படுத்தி , கரையருகிலுள்ள குடியிருப்பு மற்றும் விளை 
நிலங்கள் ஆகியவற்றிற்குச் சேதம் விளைவது தவிர்க்கப்படுகிறது . 

( 2 ) ஆற்றின் குறுக்கேக் கட்டப்படும் பாலங்கள் , சிற்றணைகள் 
ஆகியவற்றின் அமைப்புகளுக்குக் கரையரிபினாற் சேதம் உண்டா 
வதைத் தவிர்க்க முடிகிறது . 

( 3 ) ஆற்றின் போக்கை ஒரு நெளிவுப் பாதையிலிருந்து 
மாற்றி ஒரு சீரான நேர்க் கோட்டுப் பாதையிற் திருப்பிவிட 
முடிகிறது . 

( 4 ) கரைகளைத் தாக்காதவாறு , ஆற்றின் திசையை மாற்றிக் 
கரையின் சேதத்தைத் தவிர்க்க முடிகிறது . 

( 5 ) ஆற்றில் தகுந்த ஆழத்தை ஏற்படுத்துவதன் மூலம் உள் 
நாட்டு நீர்ப் போக்குவரத்து வசதிகளை அதிகரிக்க முடிகிறது . 

நீர்ப்பிடிப்பானின் அரிக்கப்படும் தன்மையைப் பொருத்தும் , 
ஆற்றுப் படுகை , பக்கச் சரிவு ஆகியவற்றிலுள்ள மண்ணின் தரத் 


நீர்ப்பாசனம் 


288 


தைப் பொருத்தும் ஆற்றில் கொண்டு செல்லப்படும் வண்டலின் 
அளவு மாறுபடுகிறது . ஆற்றில் பாய்வும் , பருவத்திற்குப் பருவம் 
மிகவும் வேறுபடுகிறது . 

ஆற்றின் 

வெள்ளக் காலங்களில் 
பொதுவாக ஆறுகள் உயிர் பெற்றுள்ள ( live ) நிலையில் படுகை 
வண்டலில் அளவு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன . குறைந்த 
அளவுப் பாய்வுகளில் படுகை வண்டல் அவ்வளவாகத் தூக்கிச் 
செல்லப்படுவதில்லை . எனவே , ஆற்றுப்போக்கின் மாற்றம் பொது 
வாக அதிகமான ஆற்றுப் பாய்வுக் காலங்களிலேயே ஏற்படுகிறது . 


14-2 . ஆறுகளின் வகைகள் 


ஆறுகள் சமவெளிகளில் பாயும் பொழுது அவற்றை மூன்று 
வகைகளாகப் பிரிக்கலாம் . 


( 1 ) வளைவு நெளிவு வகை ( meandering type ) 
( 2 ) வண்டல் ஊட்டிய வகை ( aggrading type ) 
( 3 ) வண்டல் நீக்கிய வகை ( degrading type ) 


வளைவு நெளிவு வகை ஆறுகள் , தொடர்ச்சியான எதிர்மாறாக 
உள்ள வளைவுகளும் , அவற்றை இணைக்கும் ‘ குறுக்கிணைப்புப் பகுதி 
களும் ( crossings ) கொண்டுள்ளன . படம் 14.1 காண்க . 

வளைவுச்சிப் பகுதிகள் , வளைவு நெளிவு நீளம் , வளைவு நெளி 
வுக் கச்சை ஆகியவற்றை படத்தில் காணலாம் . 


M. 


MC 


படம் 14-1 . வளைவு - நெளிவு ஆறு 
1. வளைவுச்சிப் பகுதி 
M வளைவு நெளிவு நீளங்கள் 
Mb 

அகலம் 
Mc குறுக்கிணைப்புப் பகுதி 


வளைவுச்சிப் பகுதிகளில் ஆழம் அதிகமாகவும் , இணைப்புப் பகுதி 
களில் ஆழம் அதிகமில்லாமலும் பொதுவாகக் காணப்படுகின்றன . 


ஆற்று நீர் வழிப்படுத்திப் பணிகள் 


289 


வளைவு 



.. 


வளைவு நெளிவுப் பகுதி உண்டாகும் விதத்தைப் பத்தி 5-8 இல் 
கொடுக்கப்பட்டுள்ளது . 

நெளிவுகளை ( meandering ) ப் 
பற்றிய மேலும் சில விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன . 

( 1 ) மாறிலியான பாய்வும் , ஒரு படித்தான வண்டலும் 
கொண்ட முழுமை பெற்ற வளைவு நெளிவில் ஒரு குறிப்பிட்ட வகை 
வளைவு , நீளம் , ஆழம் , அகலம் ஆகியவை உண்டாகின்றன . 
இவற்றை மாதிரி அமைப்புகளிலும் ( models ) ஏற்படுத்த முடியும் . 
வளைவு நெளிவுக் கச்சையின் அகலமும் , நீளமும் பாய்வின் வர்க்க 
மூலத்தை ( square root ) ப் பொருத்துள்ளன என்று கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளது . 
ML 45 முதல் 55 \ Q 

( 14.1 ) 
M , 100 முதல் 150 VQ 

( 14.2 } 
மேற்கூறிய சூத்திரங்களில் குறைந்த மதிப்புகள் இயற்கையான 
தரைமட்டத்திற்குக் கீழ் மட்டத்தில் ஓடும் ஆறுகளுக்கும் , அதிக 
மான மதிப்புகள் வெள்ளச் சமவெளிகளில் ( flood plains ) ஓடும் 
ஆறுகளுக்கும் பொருந்தும் . வெள்ளச் சமவெளிகளில் ஓடும் ஆறு 
அதன் பக்கத்திலுள்ள பெரும் நிலப் பரப்பை வெள்ளக் காலங் 
களில் மூழ்கடித்து விடுகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது . 

( 2 ) பாய்வு வீதமும் , எடுத்துச் செல்லப்படும் வண்டலின் 
தரமும் மாறுபடும்பொழுது வளைவு நெளிவுப் பாதையில் மாற்றம் 
ஏற்படுகிறது . வண்டல் விகிதம் அதிகரிக்க அதிகரிக்க , வளைவாரம் , 
அதன் அகலம் , நீளம் எல்லாமே அதிகரிக்கின்றன . 

வண்டல் ஊட்டிய வகை ஆறுகள் தனக்குத் தகுந்த கூடுத 
லான ஒரு சரிவை ஏற்படுத்திக்கொள்ளும் நிலையிலுள்ளன . ஆற்றில் 
கூடுதலான வண்டல் விகிதம் உண்டாகும் காலங்களில் இவ்வகை 
ஏற்படுகிறது . ஆற்றின் குறுக்கில் அணை கட்டப்படுவதாலும் , 
உபநதிகளிலிருந்து வண்டல் ஊட்டப்படுவதாலும் , வண்டல் 
விகிதம் கூடுவது சாத்தியமாகிறது . 

வண்டல் நீக்கிய வகை ஆறுகள் , அணை அல்லது சிற்றணையின் 
கீழ் உள்ளப் பகுதிகளில் ஏற்படலாம் . அல்லது படுகைச் சரிவில் 
கூடுதல் ஏற்பட்டாலும் , இவ்வகை ஏற்படக் கூடும் . 


மேலே கூறப்பட்ட மூன்றுவகை ஆறுகளில் , வளைவு நெளிவு 
ஆறுகள் , வண்டல் பிரதேசத்தில் பாயக்கூடிய ஆறுகளில் ஒரு முழு 
மையான வளர்ச்சியை அடைந்துள்ளது எனலாம் . இவ்வகை ஆறு 
களில் நீர்வழிப்படுத்தல் எளிது . மாறாக , வண்டல் ஊட்டியவண்டல் 
நீக்கியவகைகளில் நீர் வழிப்படுத்துதல் மிகவும் கடினமானகாரியம் . 


19 


நீர்ப்பாசனம் 


290 


உதாரணமாக , வண்டல் ஊட்டிய ஆறுகளில் நீர் வழிப்படுத்திப் 
பணிகளை யமைத்தால் , சிறிது காலத்தில் அப்பணி அமைப்புகளில் 
வண்டல் படிவேற்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு விடுகின்றன . இதே 
போல , வண்டல் நீக்கிய ஆறுகளில் , நீர் வழிப்படுத்திப் பணி 
அமைப்புகள் அரிக்கப்பட்டு சேதமடைந்து விடுகின்றன . ஆகவே , 
நீர்வழிப்படுத்திப் பணிகளை இவ்வகை ஆறுகளில் அமைக்க முற்படு 
முன் , வண்டல் ஊட்டுதலின் தன்மையையும் , வண்டல் நீக்கும் 
தன்மையையும் எதிர்த்துச் செயற்படும் வகையில் சில வழிகளை 
மேற்கொள்ளவேண்டும் . 


14-3 . நீர் வழிப்படுத்தலின் வகைகள் 

அடையவேண்டிய பயன்களைப் பொருத்து நீர் வழிப்படுத்தலை 
மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . 


( 1 ) மிகைப்பாய்வு வழிப்படுத்தல் ( high water training ) 


( 2 ) குறைப்பாய்வு வழிப்படுத்தல் ( low water training ) 


( 3 ) மிகப் பாய்வு வழிப்படுத்தல் ( mean water training ) 


மிகைப்பாய்வு வழிப்படுத்தல் வகையில் மிகையான வெள் 
ளத்தை விரைவாக ஆற்றில் கடத்துவதே இதன் முக்கிய நோக்க 
மாகும் . இவ்வகையில் ஆற்றுக்குத் தகுந்த பாதையையும் , வெள் 
ளக் கரைகளையும் அமைப்பது முக்கியப் பணிகளாகும் . 


குறைப்பாய்வு வழிப்படுத்தலில் நீர்ப் போக்குவரத்துக்குத் 
தேவையான ஆழத்தை குறைப்பாய்வுக் காலங்களிலும் ஏற்படுத்து 
வது இதன் முக்கிய நோக்கமாகும் . கால்வாயின் அகலத்தைக் 
குறைக்கும் வகையில் குறுக்குக் கரைகளை ( groins ) அமைத்து , 
ஆழத்தைத் தேவையான அளவு கூடு தலாக்க முடியும் . 


மிதப் பாய்வு வழிப்படுத்தல் ஒரு முக்கியப் பணியாகும் . 
மிகைப் பாய்வுள்ள பொழுது படுகை வண்டல் செயலுற்ற தானா 
லும் , மிகைப் பாய்வுள்ள காலம் மிகவும் குறுகியது . மாறாக , 
குறைப்பாய்வுள்ள பொழுது , பாய்வுக் காலம் நீண்டதானாலும் 
படுகை வண்டல் செயலற்றுள்ளது . எனவே , இவ்விரு எல்கை 
நிலைகளுக்கடங்கிய மிதப் பாய்வுகளில் கணிசமான பாய்வுக் கால 
மும் , படுகை வண்டல் ஓரளவு செயலுற்ற நிலையிலும் இருப்பதால் , 
ஆற்றின் போக்கை இப்பாய்வுகளே நிர்ணயிக்கின்றன. இவ்வகை 
யில் வண்டலைக் கட்டுப்படுத்துவது முக்கிய நோக்கமாகும் . 


ஆற்று நீர் வழிப்படுத்திப் பணிகள் 


291 


14-4 . நீர் வழிப்படுத்தும் முறைகள் 

( 1 ) வெள்ளக் கரைகள் ( flood banks or levees ) வழிப்படுத்திக் 
கரைகள் ( guide Ihanks ) ஆகியவற்றை அமைத்தல் . 


( 2 ) நீர்ப்புரு , நீர்ப்புகா குறுக்குக் கரைகளை ( permeable and 
impermeable spurs or groynes ) அமைத்தல் . 


( 3 ) வெட்டுப் பாதைகளை அமைத்தல் ( cut offs ) 


( 4 ) கரைகளில் சரிவுத் தளங்களை யமைத்து ( pitching of 
banks ) பலப்படுத்துதல் . 

( 5 ) பிட்சிங் செய்யப்பட்ட தீவுகளை யமைத்தல் ( pitched 
rislands ) . 

) . 


( 6 ) மூழ்கு நிலை குறுமட்டச் சுவர்களை ( submerged silts ) 
அமைத்தல் . 


14-5 . வெள்ளக் கரைகள் ( Levees ) 

ஆற்றில் ஏற்படும் வெள்ளத்தை அதன் இரு பக்கக் கரைகளுக் 
குள்ளடக்குவதற்காக , வெள்ளக் கரைகள் அமைக்கப்படுகின்றன . 

தனால் ஆற்றின் இரு பக்கக்கரைகளையும் தாண்டி நீர் பாயாமல் 
தடுக்கப்படுகிறது . ஒவ்வொரு தடவையும் வண்டல் வெளிப் 
பிரதேசத்தில் (flood flains ) வெள்ளம் ஏற்படும்பொழுது , வண்டல் 
வெளியில் பரவலாகப் பாய்ந்து செல்லக்கூடும் . இவ்விடங்களில் நீர் 
வேகம் அதிகமில்லாமல் இருப்பதாலும் , புற்பூண்டுகள் முளைத்திருப் 
பதாலும் அரிப்பு ஏதும் ஏற்படுவதில்லை . ஆனால் , வெள்ளம் வடியும் 
பொழுது , இப்பிரதேசங்களில் மிக நுண்ணிய வண்டல் (fine silts ) 
படிந்துவிடுகிறது . மேலும் , இவ்வாறு வெள்ள நீர் பக்கக் கரை 
களில் பரவிப் பாய்வதால் , அவ்விடங்களில் குடியிருப்போர் 
தற்காலிகமாக இடத்தைக் காலி செய்து , வெள்ளம் வடிந்த பின் 
மறுபடி குடியேறவேண்டிய நிலை ஏற்படுகிறது . இப்பிரச்சினையைத் 
தீர்ப்பதற்காக வெள்ளக் கரையை அமைக்கலாம் . படம் 14.2 
காண்க . 

இவ்வாறு வெள்ளக் கரைகளை அமைத்து வெள்ள நீரை ஒரு 
குறிப்பிட்ட எல்கைக்குள் அனுமதிப்பதன் மூலம் கீழ்க்கண்ட 
பயன்களை யடையலாம் . 


( 1 ) வெள்ள அலைகளை ( flood waves ) ஆற்றில் ஒரு கூடுதலான 
வேகத்துடன் செலுத்துதல் . 


292 


நீர்ப்பாசனம் 


( 2 ) ஆற்றில் ஒரு கூடுதலான ஆழத்தை வெள்ளக் காலங்களில் 
ஏற்படுத்துதல் . 


--- 
---- 


-- 


- 


--- 


. 


2 


t ... .. 
வம். - -- - - - 


பா 


--- 


படம் 14-2 . வெள்ளக்கரைகள் 
1. வெள்ளப் பாய்வு மட்டம் 4 . வண்டல் வெளிப்பிரதேசம் 
2. குறைப் பாய்வு மட்டம் 5. வெள்ளக் கரைகள் 


3 . 


( 3 ) ஆற்றின் கீழ்ப்பகுதிகளில் எல்லாம் ( down stream ) ஒரு . 
மிகையான பாய்வை ஏற்படுத்துதல் . 

( 4 ) வெள்ளக் கரைகளுக்குட்பட்ட பகுதிகளில் கூடுதலான 
வேகத்தையும் , அரிப்பையும் ஏற்படுத்துதல் . 


( 5 ) வெள்ளக்கரை அமைக்கப்பட்ட பகுதிகளுக்கு மேற்புறத் 
தில் ஆற்றின் சரிவைக் குறைத்தல் . 
மேற்கூறிய பயன்கள் 

எவ்வாறு 

அடையப்பெறுகின்றன 
என்பது விளங்க பள்ளத்தாக்குச் சேமிப்பு என்ற ( river valley 
storage ) செயற்முறை கீழே விளக்கப்பட்டுள்ளது . 

பள்ளத்தாக்குச் சேமிப்பு : படம் ( 14.2 ) இல் குறைப்பாய்வு மட்ட 
மும் வெள்ளப் பாய்வு மட்டமும் காட்டப்பட்டுள்ளன . வெள்ளப் 
பாய்வு ஏற்படும்பொழுது ஆற்றின் அகலம் மிகவும் கூடுதலாக 
உள்ளது . இதனால் வெள்ளம் ஏற்படும்பொழுது , இவ்விரு மட்டங் 
களுக்குமுள்ள இடைவெளியில் நீர் சேமிக்கப்படுகிறது . இதைப் 
‘ பள்ளத்தாக்குச் சேமிப்பு அல்லது 
‘ கால்வாய் 

சேமிப்பு 
(channel storage ) என்று அழைப்பர் . 

உதாரணமாக : குறைப்பாய்வு மட்டத்தில் ஆற்றின் குறுக்குப் 
பரப்பளவு 10 ச . மீ . எனக்கொள்வோம் . வெள்ளப் பாய்வு மட் 
டத்தில் , அதன் பரப்பளவு 100 ச.மீ. ஆக இருக்கட்டும் . வெள்ளம் 
குறை மட்டத்திலிருந்து , வெள்ள மட்டத்திற்கு உயரும் காலத்தில் , 
1 கிலோ மீட்டர் நீளத்தில் ( 100 

10 ) X 1000 --- 90,000 க . மீ . 
தண்ணீர் சேகரித்து வைக்கப்படுகிறது . எனவே , வெள்ளம் இப் 
பகுதியில் பாயும் பொழுது , இக்கால இடைவெளியில் , மேற்புறத் 


ஆற்றுநீர் வழிப்படுத்திப் பணிகள் 


293 


திலிருந்து கொண்டு வரப்படும் வெள்ளக் கொள்ளளவில் 
90,000 க . மீ . குறைவாக கீழ்ப்புறத்திற்குக் கொண்டு செல்லப்படு 
கிறது ( 1 கீ . மீ . நீளத்தில் ) . இதேபோல் ஒவ்வொரு இத்தகைய 
பகுதியிலும் நீர் சேமித்து வைக்கப்படுவதால் , வெள்ளத்தின் அதிக 
பட்ச பாய்வு வீதம் ( maximum discharge rate ) குறைபடுகிறது . 
வெள்ளம் வடியும் பொழுது மேற்புறத்திலிருந்து வெள்ள நீர் 
வருவது நின்றுவிட்ட நிலையில் சேமிப்பு நீர் மெதுவாக வெளியேற் 
றப்பட்டு விடுகிறது . 

இவ்விதம் நீர் ஆற்றில் சேமிக்கப்பட்டு பின்னர் வெளியேற்றப் 
படுவதால் , வெள்ள நீர் வரை படம் , படம் 14.3 இல் காட்டப் 
பட்டுள்ளது போல மாறுபடுகிறது . 


2 


படம் 14.3 . 

3 . பள்ளத்தாக்குச் சேமிப்பு 


1. பாய்வு வீதம் 
2 . காலம் 


வெள்ளப் பாய்வுக் காலம் அதிகரித்து , அதிகபட்ச பாய்வு 
வீதம் குறைவதைப் படத்தில் காணலாம் . 

வண்டல் வெளிப் பிரதேசத்தின் அகலத்தைக் குறைக்கும் 
வகையில் வெள்ளக் கரைகள் அமைக்கப்படுவதால் , பள்ளத்தாக் 
குச் சேமிப்புக் குறைந்து , வெள்ளப் பாய்வின் காலத்தைக் குறைக்க 
முடிகிறது . ( அல்லது வெள்ளப் பாய்வின் வேகத்தைக் கூட்ட 
முடிகிறது ) . அகலம் குறைவதால் நீர் ஆழம் கூடுகின்றது . மற்றும் 
பள்ளத்தாக்குச் சேமிப்புக் குறைவதால் , பயன் ( 3 ) இல் குறிப் 
பிட்டபடி கீழ்ப்புறத்தில் மிகையான பாய்வு ஏற்படுகிறது . பயன் 
( 4 ) ( 5 ) உம் ஆழம் அதிகரிப்பதன் விளைவு என்பது எளிதில் விளங்கும் . 


வெள்ளக் கரைகளையமைத்து , அதனால் ஒரு கூடுதலான 
ஆழத்தை ஏற்படுத்துவதால் ஆற்றின் வண்டல் தூக்கிச் செல்லும் 


நீர்ப்பாசனம் 


294 


றனும் மாறுபடுகிறது . வெள்ளம் கூடும் பொழுது படுகையில் 
அரிப்பும் , வெள்ளம் வடியும்பொழுது மண் படிவும் ஏற்படுகிறது . 
இதன் கூட்டு விளைவு எவ்வாறு ஆற்றுப்படுகை மட்டத்தில் மாற் 
றத்தை ஏற்படுத்துகிறது என்று இன்னும் தெளிவாகக் கண்டு 
பிடிக்கப்படவில்லை . 

வெள்ளக் கரைகளை ஆற்றின் இயற்கையான போக்கை ஒட் 
டியே அமைக்கவேண்டும் . வெள்ளக் கரைகளில் அரிப்பு காணப் 
படும்பொழுது மறுபடி அதே இடத்தில் கரையை அகலப்படுத்து 
வதைவிட , அதன் பின்புறத்தில் மற்றொரு கரை மேட்டை ( bund ) 
ஏற்படுத்துவது நல்லது . இவ்வாறு அமைக்கப்பட்ட கரையை சேத 
மடைய ஆரம்பிக்கும் கரையுடன் குறுக்குக் கரைகளால் இணைக்க 
வேண்டும் . வெள்ளத்தினால் முந்தைய வெள்ளக் கரையில் உடைப்பு 
ஏற்பட்டால் , பின்னால் ஏற்படுத்தப்பட்ட கரைகளினுட் பகுதியில் 
மண்படிவு ஏற்பட்டு கரை தானாகவே நாளடைவில் பலப்பட்டு 


விடுகிறது . 


14-6 . வழிப்படுத்திக் கரைகள் ( Guide banks ) 

வழிப்படுத்திக் கரைகளை இந்தியாவில் முதலில் வடிவமைத்தவர் 
பெல் ( Bell ) என்பவர் ஆவர் . பின்னர் இதில் சிறிது மாற்றங்களை 
அமைத்து சீர்திருத்தியவர் ஸ்பிரிங் ( Spring ) என்ற பொறியாளர் . 
ஆகவே , இக் கரைகளை பெல் கரைகள் ( Bells hunds ) என்றும் 
அழைப்பர் . பொறியியற் பணிகளை வண்டல் மண் பிரதேசத்தில் 
ஒடும் ஆறுகளில் அமைக்க நேரிடும்பொழுது , ஆற்றின் ( நீர் வழி 
யின் ) அகலத்தைக் குறைக்கும் வகையிலும் , இப்பணிகளை அணு 
கும்பொழுது , ஆற்றின் போக்கை ஒரு நேர்க்கோட்டுப் பாதையில் 
அமைப்பதற்கும் இக் கரைகள் அமைக்கப்படுகின்றன . ஏனெனில் 
வண்டல் வெளிகளில் ஆறுகள் மிகவும் அகலமாகவுள்ள நீர் வழி 
யைக் கொண்டுள்ளன . மேலும் , இவ்வகைக் கரைகள் ஆறுகளின் 
குறுக்கே அமைக்கப்படும் பணிகள் உள்ள இடத்தில் ஆற்றின் 
போக்கைத் திசை மாறாமல் நிலை நிறுத்துகின்றன. 

வழிப்படுத்திக் கரைகள் மூலமாக ஆற்றின் அகலத்தைக் 
குறைக்கும்பொழுது , குறைக்கப்பட்ட நீர் வழி ( water way ) லேஸி 
யின் பதப்பட்ட கால்வாய்க் கோட்பாடுகளுக்கொப்ப அமைக்கப் 
படுகிறது . குறைக்கப்பட்ட நீர் வழியின் நீரொட்டுச் சுற்றளவு , 
Pw யை 4.825 \ Q என அமைக்கப்படுகிறது . 
அதாவது Pw 4.825 1Q 

( 14-3 ) 
இங்கு Pw = நீர் வழியின் நீரொட்டுச் சுற்றளவு ( மீட்டர் ) 

Q = பாய்வு வீதம் ( க்யூமெக்கில் ) 


- 


ஆற்று நீர் வழிப்படுத்திப் பணிகள் 


295 


பெல் கரைகளைப் பொதுவாக இரட்டையாக ( பக்கத்திற்கு 
ஒன்றாக ) அமைக்கவேண்டும் . இக்கரைகளைப் பொதுவாக ஒன்றுக் 
கொன்று இணையாகவோ அல்லது பொறியியற் பணிகளை நோக்கி 
சிறிது ஒருங்கு மாறோ ( converge ) அமைக்கலாம் . இக்கரைகள் 
பணிகளின் மேற்புறமும் , கீழ்ப்புறமும் நீண்டு , நீரோட்டத்தில் 
ஒரு சீரிய நுழைவையும் , வெளியேற்று தலையும் ஏற்படுத்துகின்றன . 


படம் 14.4 இல் ஒரு மாதிரிக்கரை காட்டப்பட்டுள்ளது . 


2 


9 


45 . 


5 


படம் 14-4 . வழிப்படுத்திக் கரைகள் 
1. வெள்ளப் பாய்வு மட்டம் 6. மேல்மட்டம் 
2. ரிசர்வ் கற்கள் 

7. பின் சரிவு 
3. குறைப் பாய்வு மட்டம் 

பின் பக்கத்தளம் 
4. முன் பக்கத் தளம் 

9. AA இல் கு . வெ . தோ 
5. முன் சரிவு 

10 . B இல் கு . வெ . தோ . 


வழிப்படுத்திக் கரைகளை வடிவமைக்கும்பொழுது கீழ்க்கண்ட 
குறிப்புகளைக் கவனத்திற்கொள்ளவேண்டும் . 

( 1 ) மேல் மட்ட அகலத்தை 3 மீ.க்குக் குறையாமல் அமைக்க 
வேண்டும் . 


நீர்ப்பாசனம் 


296 


( 2 ) கரைகளை அங்குள்ள வண்டல் மண்ணினாலேயே அமைக் 
கலாம் . 


2 : 1 . 
( 3 ) முன்பக்க , பின்பக்க ( front and rear ) ச் சரிவுகள் 

( 4 ) கட்டின்மை உயரத்தை ( free board ) 1.3 மீ . முதல் 
1.5 மீ . வரை அமைக்கலாம் . 


( 5 ) மேல் மட்டத்தை நிர்ணயிக்கும்பொழுது பொறியியற் 
பணிகளினால் ( engineering works ) உண்டாகும் நீர்மட்ட உயர் 
வையும் ( afflux ) , கரையின் புதை விறக்கத்தையும் ( settlement ) 
தோராயமாக அனுமானித்துக் கணக்கில் 

எடுத்துக் கொள்ள 


வேண்டும் . 


( 6 ) ரிப் - ராப் பிட்சிங்கின் (rip - rap pitching ) கனத்தை 
0.4 முதல் 1.5 மீ . வரை , வண்டலின் தரத்தையும் , நீர் வேகத்தை 
யும் பொருத்து அமைக்கவேண்டும் . 


( 7 ) இப்பிட்சிங்கை அதிகபட்ச வெள்ள மட்டத்திற்கு ( high 
flood level ) மேல் 1 மீ . உயரத்திற்கு அமைக்கவேண்டும் . 


( 8 ) படுகைச் சரிவு 30 ஆக உள்ள ஆறுகளில் பிட்சிங் 
கனத்தை 0.8 மீட்டராக அமைக்கலாம் என சிபாரிசு செய்யப்படு 


கிறது . 


( 9 ) கரைகளின் அடிமுனையை ( toe ) புதையும் தரைத்தளம் 
(launching or subsiding aprons ) கொண்டு பாதுகாக்க வேண்டும் . 
புதையும் தரைத் தளத்தின் நீளத்தை , அரிப்பு ஆழத்தை ( scour 
depth ) ப் போல் 13 மடங்காக அமைக்கலாம் .. 


( 10 ) அரிப்பு ஆழத்தின் மதிப்புகளைக் கிழ்க்கண்டவாறு நிர்ண 
யிக்கலாம் . 


லேஸியின் ( Lacey s ) கோட்பாட்டின்படி 
அரிப்பு ஆழம் , R எனக் கொள்ளப்படின் ,, 


கணக்கிடப்பட்ட 


பா 


2.25 R 


பட 


- 


கரைகளின் மூக்கு ( nose ) ப் பகுதிகளில் 
அரிப்பு ஆழம் 

} 
மூக்குப் பகுதியிலிருந்து நேர்க் கேட்டுப் 
பகுதி வரையுள்ள வளை பகுதியில் 
(transition ) அரிப்பு ஆழம் 
நேர்க் கோட்டுப் பகுதியில் அரிப்பு ஆழம் 
எனக் கொள்ளலாம் . 


1.5 R 


- 


1.25 R 


ப MNI 


ஆற்று நீர் வழிப்படுத்திப் பணிகள் 


297 


( 11 ) புதையும் தரைத் தளத்தின் கனத்தை ரிப் - ராப் பிட்சிங் 
கின் கனத்தைப்போல் 1.25 முதல் 1.5 மடங்கு அமைக்கலாம் . 

( 12 ) ஆற்றின் மேற்புறமுள்ள ( upstream ) மூக்குப் பகுதியைக் 
கொண்ட வளைவுப் பகுதி தாக்கவியலாத் தலை (impregnable 
head ) என அழைக்கப்படுகிறது . இத் ‘ தாக்கவியலாத் தலை’யின் 
ஆரங்களையும் , கீழ்ப்புறத்திலுள்ள விரிவையும் ( expansion ) கணக் 
கிடத் துணையாக அட்டவணை ( 14.1 ) இல் சில குறிப்பு மதிப்புகள் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 


( 13 ) ‘ தாக்கவியலாத் தலை யிலுள்ள பிட்சிங்கின் கனத்தைக் 
கரையின் மற்ற இடங்களிலுள்ளதைப் போல 11 மடங்கு அமைக்க 


வேண்டும் . 


( 14 ) குறுக்குக் கரைகளை ( spurs or groynes ) வழிப்படுத்திக் 
கரைகளில் அமைக்கக்கூடாது . 


14-7 . குறுக்குக் கரைகள் அல்லது நெட்டாங்குக் கரைகள் (Spurs 
or groynes ). 


ஆற்றின் நீர் வழியை ( water way ) க் குறைக்கும் வகையில் 
ஆற்றின் கரைகளிலிருந்து கரைக்குச் செங்குத்தாகவோ ( perpendi 
cular ) அல்லது கூடுமான அளவு செங்குத்தான நிலையிலோ சிறிது 
தூரம் ஆற்றின் குறுக்கேக் கட்டப்படும் கரைகள் அல்லது 
சுவரமைப்புகள் ‘ குறுக்குக் கரைகள் அல்லது நெட்டாங்குக் 
கரைகள் எனப்படும் . 


கரைகளிலிருந்து நீரோட்டத்தை விலக்கி , கரைகளில் அரிப்பு 
ஏற்படாமல் செய்வதற்கு நெட்டாங்குக் கரைகள் கட்டப்படுகின் 
றன . நீர் வழிப் பாதையில் திடீர்த் திசை மாற்றம் ஏற்படுவதில்லை 
யாதலால் இக்குறுக்குச் சுவர்களுக்கு இடையில் உள்ள பகுதிகளில் 
நீரோட்டம் தடைபட்டு , கரைகள் காக்கப்படுகின்றன . நீரின் 
வேகம் இப்பகுதிகளில் மேற்கூறிய காரணத்தால் மிதமாக்கப்படுவ 
தால் நாளடைவில் இங்கு மண்படிவு ஏற்பட்டு ஒரு கரையமைப் 
புத் தானாகவே உண்டாகிறது . 

நெட்டாங்குக் கரைகள் மூன்று விதமாகப் படம் 14.5 இல் 
காட்டியுள்ளபடி அமைக்கப்படுகின்றன . 

நெட்டாங்குக் கரைகளைப் படத்தில் காட்டியுள்ளது போல் 
கரைகளுக்குச் செங்குத்தான நிலையிலும் , அல்லது ஆற்றுக்குக் 
கீழ்ப்புறமாகவும் , மேற்புறமாவும் சரித்தும் அமைக்கலாம் . இக் 


298 


நீர்ப்பாசனம் 


அட்டவணை ( 14-1 ) 


மணலின் தரம் 


அதிக 
பட்ச 
அரிப்பு 
ஆழம் 
மீ . 


படுகைச்சரிவு 
1 கி.மீ. நீளத்தில் உள்ள 
படுகைத் தாழ்வு (fall in 1 km . ) 

செ . மீ . 
15 | 22 • 5 | 30 | 45 செமீ .. 
தாக்கவியலாத் தலையின் 

ஆரம் , மீ . 


காக்க 


< 6 மீ . 


75 


90 


105 


120 


மிகைப் பெரு மணல் 
( 16 நெம்பர் சல்லடை 

யில் 25 விழுக்காடு 
தங்கும் ) . (25 % (retained 
by 16 % wire Sieve) 


7 6 மீ . 


95 


110 


130 


150 


< 9 மீ . 110 


130 


140 


200 


பெருமணல் ( 40 நெம்பர் 
சல்லடையில் 80 விழுக் 

காடு தங்கும் ) 


79 மீ . 130 


155 


1801 


210 


165 


190 


255 


மித மணல் ( medium < 12 மீ . 130 
sand ) ( பெருமணலுக் 
கும் சிறு மணலுக்கும் 
இடையேயுள்ள தரம் ) 712 மீ . 165 


195 


225 


255 


200 


230 


255 


சிறுமணல் ( 75 நெம்பர் < 15 மீ . 175 
சல்லடையில் 80 விழுக் 
காடு புகுந்து விடும் ) 7 15 மீ . 220 


250 


280 


305 


240 


270 


300 


நுண்ணிய மணல் < 18 மீ . 210 

( very fine sand ) 
( 100 நெம்பர் சல்லடை 
யில் 20 % புகுந்துவிடும் ) 7 18 மீ . 270 


300 


330 


360 


கீழ்ப்புறமுள்ள வளைவுப் 

பகுதியின் ஆரம் 


மேற் கூறப்பட்ட ஆரங்களில் 

பாதி 


ஆற்றுநீர் வழிப்படுத்திப் பணிகள் 


299 


கரைகளை நீர்த்தாண்டிப் பாயும்பொழுது நீரோட்டம் கரையி 
லிருந்து வெளியே திசைத் திருப்பி விடப்படுகின்றன . கரைகளின் 
கிழ்ப்புறத்தில் , இதனால் நீரில் சுழற்சி ஏற்பட்டு அரிப்புப்பள்ளம் 
ஏற்படுகிறது . 


AHA 


a 


C 


படம் 14-5 . நெட்டாங்குக் கரைகள் 
1. அரிப்புப் டள்ளம் 

2. நெட்டாங்குக் கரைகள் 


படம் 14,5 ( a ) இல் இவ்வரிப்புப் பள்ளம் கரையை நோக்கி 
உள்ளடங்கி அமைகிறது . இதனால் இவ்வகைக் சரைகளை ஈர்க்கும் 
நெட்டாங்குக் கரைகள் ( attracting groynes ) என்பர் . 

படம் 14.5 ( c ) இல் , இவ்வரிப்புப் பள்ளம் சரையைவிட்டு 
மிகவும் விலகி ஏற்படுகிறது , இதனால் இக்கரைகள் ‘ விலக்கும் 
நெட்டாங்குக் கரைகள் ( repelling groynes ) எனப்படுகின்றன . 

ஆற்றின் கரைகளுக்கும் நெட்டாங்குக் கரைகளுக்கும் உள்ள 
கோணத்தை 10 முதல் 30 வரை அமைக்கலாம் . நெட்டாங்குக் 
கரைகளின் நீளம் ஆற்றின் இயற்கையான நீர்வழிப் பாதையை 
யும் , நீர் வழிப்படுத்திய பின் ஏற்படும் நீர்வழிப்பாதையையும் 
பொருத்துள்ளது . மிகவும் நீளமான கரைகளை எளிதில் அரிக்கப் 
படக் கூடிய மண்ணில் அமைத்தால் , இக்கரைகள் சீக்கிரம் சேத 
மடைந்து விடுகின்றன . ஆகவே , இந்நிலையில் , ஒரு குறைந்த 
நீளத்தில் கரையை அமைத்து , அடுத்தடுத்தக் கரைகளுக்கு இன 
யில் தகுந்த மண் படிவு ஏற்பட்டவுடன் , நீளத்தை மறுபடி கூட்டிக் 
கொள்வது மிகவும் சிறந்த முறை . 

இரு அடுத்தடுத்த குறுக்குக் கரைகளுக்குள்ள ‘ இடை வெளி 
( spacing) குறுக்குக் கரைகளின் நீளத்தில் ஒரு விகிதம்கொண்டு 
அமைக்கப்படுகிறது . இவ்விடைவெளியை நிர்ணயிக்கும் மற்ற 
காரணிகள் : 


300 


நீர்ப்பாசனம் 


( 1 ) ஆற்றின் அகலம் : ஒரே அளவு வெள்ளப் பாய்வு 
கொண்ட ஆறுகளில் , அகலமான ஆறுகளில் , இடைவெளி - நீள 
விகிதத்தைக் கூடுதலாகக் கொள்ளவேண்டும் . 


( 2 ) குவிந்த ஆற்றுப் பகுதிகளில் இடைவெளியை குழிந்த 
பகுதிகளில் உள்ளதைவிடக் கூடுதலாக அமைக்கவேண்டும் . குறுக் 
கிணைப்புப் பகுதிகளில் ( crossing ) , இவ்விரு இடைவெளி மதிப்பு 
களின் சராசரி மதிப்பை ஒத்து , இடைவெளியை அமைக்கலாம் . 


( 3 ) நீர்ப்புகுக் குறுக்குக் கரைகளில் ( permeable groynes ) 
திடக் கரைகளில் ( solid or impermeable groynes ) உள்ளதைவிடக் 
கூடுதலான இடைவெளியை அமைக்கலாம் . 


குவிந்த பகுதிகளில் கரைகளின் நீளத்தைப் போல 2 அல்லது 
2 மடங்கு இடைவெளியை அமைக்கவேண்டும் . குழிந்த பகுதி 
களில் , நீளத்தைப் போல சம அளவு இடைவெளியை அமைக்க 
வேண்டும் . 


14-8 . குறுக்குக் கரைகளின் அமைப்புகள் 


( 1 ) திடக் குறுக்குக் கரைகள் அல்லது நீர்ப்புகாக் குறுக்குக் 
கரைகள் ( solid or impermeable gronyes ) . 


( 2 ) நீர்ப்புகுக் குறுக்குக் கரைகள்( permeable groynes ) . 


திடக் குறுக்குக் கரைகள் : திடக் குறுக்குக் கரைகளில் நீர்ப் 
புகுவது அறவே தடுக்கப்படுகிறது . இக் கரைகளை படம் 14.6 இல் 
காட்டப்பட்டுள்ளபடி ஒரு சரளை அல்லது மணலான உருவை 
அமைத்து , அதன் மேற்புறச் சரிவுகளையும் மேல் மட்டத்தையும் 
ரிப்ராப் பிட்சிங்கினால் பலப்படுத்தவேண்டும் . 


படத்தில் சாதாரணப் பகுதியிலும் , மூக்குப் பகுதியிலும் உள்ள 
தோற்றமைப்புகள் காட்டப்பட்டுள்ளன . சரளை அல்லது மணல் 
உருவுக்குப் பதிலாக , உதிரிக் கற்களைக் 

கொண்டு உருவை 
அமைக்கலாம் . 


நீர்ப் புகுக் குறுக்குக் கரைகள் : நீர்ப் புகுக் கரைகளில் சிறி 
தளவு நீர்ப் பாய்வு அனுமதிக்கப்படுகிறது . ஆற்றுப் படுகையில் 
எதிர்ப்பார்க்கப்படும் அதிக அளவு அரிப்பு ஆழம் வரை இருவரிசை 
களாக மரக் கட்டைகளை ( timber piles ) அடித்து , அவற்றை 

ணைக்கும் வகையில் மறுபடி மரக்கட்டைகளினால் ஒரு படலை 
அமைக்கின்றனர் . இவ்வாறு அறை போன்று அமைக்கப்பட்ட 


ஆற்றுநீர் வழிப்படுத்திப் பணிகள் 


301 


5 


2 : 


6 


தய 


படம் 14.6 . திடக் குறுக்குக் கரைகள் 
1 .. உதிரிப்பாறைத் தளம் 
2 . மணல் , சரளைப் பகுதி 

சாதாரண குறுக்கு வெட்டுத் தோற்றம் 
4. மூக்குப் பகுதியில் குறுக்கு வெட்டுத்தோற்றம் 
5 , கான்கிரீட் கட்டைகள் 
6. புதையும் தளம் 


3 . 


இடைவெளியில் மரக்கிளைக் குச்சிகளை நிரப்பிவிடலாம் . இவ்வாறு 
மரத்தினால் அமைக்கப்பட்ட சுவரின் அடிமட்டத்தைக் கற்களைக் 
கொண்டு பலப்படுத்தவேண்டும் . 


2 , 


-----www 
----- 


- 
ச - - 


T 


HR 


5 


8 


F 


= 


-- 


7 


படம் 14-7 . நீர்ப்புகுக் குறுக்குகள் 
1. மரப் பலகைகள் 

5. AA இல் கு , வெ . தோ . 
2. நீர் மட்டம் 

6. கிடை, நிலைப் படம் 
3. குறுக்குச் சட்டம் 

7. போல்டுகள் 
4 , உருளை மரம் 

8. நெடுக்கையின் தோற்றம் 


நீர்ப்பாசனம் 


302 


14-9 . தெனஹி ( Denehey ) க் குறுக்குச் சுவர்கள் 

இவ்வகைக் குறுக்குச் சுவர் இந்தியாவில் உருப்பெற்றவை இச் 
சுவர்கள் ஆங்கில எழுத்து T யின் வடிவத்தில் படம் 14.8 இல் 
காட்டப்பட்டுள்ளது போல் அமைக்கப்படுகின்றன . மூலக்குறுக் 
குச் சுவருக்குச் செங்குத்தான நிலையில் அமைக்கப்படும் குறுக்குச் 
சுவர் மூலக் குறுக்குச் சுவரின் மூக்குப் பகுதியைப் பாதுகாக்கும் 
வகையில் அமைக்கப்படுகிறது . இவ்வகைச் 

சுவர்கள் சுமார் 
800 மீ . இடைவெளிகளில் அமைக்கப்படுகின்றன் . 


D 


- 


பட 14.8 . 
தெனஹி குறுக்குச் சுவர் 


படம் - 14-9 . 
ஹாக்கி மட்டை உரு குறுக்குச் சுவர் 


14-10 . ஹாக்கி மட்டை உருக் குறுக்குச் சுவர்கள் 

இவ்வகைச் சுவரின் அமைப்பு படம் 14.9 இல் காட்டப்பட் 
டுள்ளது . வளைவுள்ள மூக்குப் பகுதி ஈர்க்கும் வகையில் மிகவும் 
சிறந்த முறையில் செயற்படுவதாகக் கண்டு பிடிக்கப்பட்டுள்ளது . 

குறுக்குச் சுவர்களை வரிசையாக அமைப்பது ஆற்றின் கரை 
களைப் பொதுவாகப் பாதுகாக்கத் தகுந்தது . இதே போல ஆற்றின் 
ஒரு இடத்தில் ஆற்றின் போக்கை நிலை நிறுத்த ஒரு குறுக்குச் சுவர் 
அமைத்தாலே போதும் . 

தாரணமாக வளைவு நெளிவுள்ள ஆற்றில் ஓரிடத்தில் 
படம் 14.10 இல் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு பொறியியற்பணியை 
( பாலம் ) அமைப்பதாகக் கொள்வோம் . வழிப்படுத்திக் கரைகளை 
அமைத்து ஆற்றின் போக்கை நிலை நிறுத்தாலம் . ஆனால் வளைவு 
நெளிவுள்ள ஆற்றில் இது மட்டும் போதாது . வளைவு நெளிவு 


ஆற்றுநீர் வழிப்படுத்திப் பணிகள் 


303 


மேலும் கீழும் ( up stream and down stream ) நகருவதைத் தடுக் 
கும் வகையிலும் நிலை நிறுத்தவேண்டும் . இதற்காக , ஒரு ஈர்க்கும் 

குறுக்குச் சுவரையோ அல்லது விலக்கும் குறுக்குச் 
சுவரையோ அமைக்கவேண்டும் . 


வகைக் 


( 


2 


-5 


படம் 14-10 . 
1. பொறியியற் பணி 4. விலக்கும் வகைக் குறுக்குச்சுவர் 
2. வழிப்படுத்திக் கரைகள் 5. அரிக்கப்படும் கரை 
3. கட்டிறக்கமான கரை 


விலக்கும் குறுக்குச் சுவரை அரிக்கப்படும் கரைப் பக்கத்திலும் , 
ஈர்க்கும் வகைச் சுவரை அதன் எதிர்ப் புறத்திலும் அமைக்கலாம் . 
இச்சுவர் அமைக்கப்படும் இடத்தை வளைவு நெளிவு நீளம் , 1 இல் 
0.4 மடங்கு தூரம் பொறியியற் பணி அமைக்கப்படும் இடத்தி 
லிருந்து மேற்புறமாகக் கொண்டு நிர்ணயிக்க வேண்டும் . 


14-11 . வெட்டுப் பாதைகள் ( Cut offs ) 

வளைவு நெளிவு ஆறு ஒரு எல்கை நிலையை அடைந்து படம் 
14.11 இல் காட்டியுள்ளபடி குதிரை லாட உருவை அடையும் 
பொழுது , சில சமயங்களில் அதன் கழுத்துப் பகுதியை உடைத் 
துக்கொண்டு ஆறு ஒரு நேர்க்கோட்டுப் பகுதியைத் தனக்குத் 
தானே ஏற்படுத்திக்கொள்ள வாய்ப்புண்டு . 
இவ்வாறு 

தனக்குத்தானே ஏற்படுத்திக்கொள்ளும் 
பாதையை இயற்கை வெட்டுப் பாதை ( natural cut of ) என்பர் . 
இவ்வாறு பாதையை அமைத்துக்கொள்ளும் பொழுது ஆற்றின் 
மேற்புறமும் கீழ்ப்புறமுமுள்ள வெகு தூரத்திற்கு ஒரு அதிர்வு நிலை 


-- 


ஆறு 


நீர்ப்பாசனம் 


304 


ஏற்பட்டு பதப்பட்ட நிலை மிகவும் பாதிக்கப்படுகிறது . இதனால் 
செயற்கை முறையில் வெட்டுப் பாதைகளை அமைத்து இந்நிலை 
யைத் தவிர்க்க முடியும் . 


F 


படம் 14-11 . 
1. வெட்டிணைப்பு 


படம் 14.12 இல் நாணின் நீளம் C ஆகவும் , வளைவின் 
நீளம் L ஆகவும் குறிக்கப்பட்டுள்ளது . L இன் மதிப்பை 
C யைப் போல் 23 மடங்கு ஆகும் சந்தர்ப்பங்களில் , இயற்கை 
யான வெட்டுப் பாதை ஏற்படக்கூடும் எனக் கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளது . இச் சமயத்தில் , நாணை யொட்டி ஒரு முன்னோடி 
( pilot ) க் கால்வாயை மண் அரிப்பு எளிதில் உண்டாகும் ஆறுகளில் 
வெட்டி , ஒரு செயற்கை வெட்டுப்பாதையை ஏற்படுத்தலாம் . 
இக்கால்வாயில் வெள்ளம் வரும்பொழுது , கால்வாயின் அகலம் 
சிறிது சிறிதாக அகலமாக்கப்பட்டு , நாளடைவில் பெரிய ஆற்றுப் 
பாய்வு அமைந்து விடுகிறது . பின்னர் விளைவுப் பகுதியில் நீரோட் 
டம் நின்று மண்படிவு ஏற்படுறது . 


C 


படம் 14.12 . 


ஆற்றுர் வழிப்படுத்திப் பணிகள் 


305 


இவ்வாறு செயற்கை முறையில் வெட்டுப் பாதையை ஏற் 
படுத்துவதால் , கால்வாய் சிறிது சிறிதாக அகலப்பட்டு , ஒரு நிலை 
மத்தைத் தனக்குத்தானே ஏற்படுத்திக்கொள்ள அவகாசம் 
கிடைக்கிறது . 


14-12 . கரையில் சரிவுத்தளம் அல்லது பிட்சிங் அமைத்தல் 

கரைச் சரிவுகளில் அரிப்பு , சரிதல் ( slip ) ஆகியவை ஏற்படா 
வண்ணம் அமைக்கும் பணிகளை ‘ கரைப் பாதுகாப்புப் பணிகள் 
( bank protection works ) எனப் பொதுவாகக் குறிப்பிடப்படுகின் 
றன . வழிப்படுத்தல் பணிகளில் இப்பணிகள் முக்கியமானவை . 

பாதுகாக்கவேண்டிய கரைகளை முதலில் ஒரு பாதுகாப்பான 
சரிவுகளைக் கொண்டு அமைக்க வேண்டும் . சாதாரணமாக 1 : 1 
அல்லது 2 : 1 சரிவுகளை , மண்ணின் தரத்தைப் பொருத்தும் 
பிட்சிங்செய்ய உதவும் பொருள்களைப் பொருத்தும் அமைக்க 
லாம் . பிட்சிங் செய்ய சாதாரணமாகக் கற்கள் , மூங்கில் , மரக்குச்சி 
கள் , கொடிகளைக் கொண்டு பின்னப்பட்ட பாய்கள் , நாணல் , 

செங் 
கல் , சிமெண்டுக் கட்டைகள் ஆகியவற்றைப் பயன்படுத்தலாம் . 
இவற்துள் கற்களைக்கொண்டு அமைப்பது மிகவும் சாதாரணமாகக் 
காணப்படுகிறது . கோரைப் புற்கள் , நாணல் ஆகியவற்றைக் கரை 
களில் வளர்ப்பதும் உண்டு . மூங்கில் , மரக்கிளைகள் ஆகியவற்றை 
ஒரு நிலையான பிட்சிங் செய்யப்படும் வரைத் 

வரைத் தற்காலிகமாக 
அமைப்பதற்கு உபயோகிக்கலாம் . ஒரு சிறிய பகுதியைப் பாது 
காப்பதற்காகச் சிமெண்டுக் கட்டைகளையும் , செங்கற்களையும் 
உபயோகப்படுத்தலாம் . ஏனெனில் இவற்றைக்கொண்டு பிட்சிங் 
செய்வது சிக்கனமாக இராது . 


14-13 . புதையும் தரைத்தளம் ( Launching apron ) 

நன்கு பாதுகாக்கப்பட்ட கரைச் சரிவுகள் கூட அதன் அடி 
மட்டம் பாதுகாக்கப்படாவிடில் , நாளடைவில் அடிமட்டத்தில் 
ஏற்படும் அரிப்பினால் சேதமடைவதுண்டு . எனவே புதையும் 
தரைத் தளத்தை அடிமட்டத்தில் அமைத்து இவ்வகைச் சேதத் 
தைத் தவிர்க்க முடியும் . சரிவின் அடியில் படுகை மட்டத்தில் ஒரு 
தரைத்தளம் இவ்வகையில் அமைக்கப்படுகிறது . படம் 14.13 
காண்க . படுகையில் அரிப்பு ஏற்பட்டு மட்டம் குறையும்பொழுது 
தரைத்தளத்திலுள்ள கற்களும் சரிந்து , புதிய 

சரிவுத் 
தளத்தை ஏற்படுத்திக்கொள்கின்றன. படுகையில் நிலைப்புத் 
தன்மை ஏற்படும் பொழுது , இத்தளமும் நிலைப்பு நிலையை 
அடைகிறது . 


20 


306 


தீர்ப்பாசனம் 


2 


--- 


2D 


1.5D 


5 


2 
: 


D 


Ello 


படம் 14-13 . புதையும் தளம் 
1 . புதையும் தளம் ( ஆரம்பத்தில் ) 
2 வெள்ளப் பாய்வு மட்டம் 

தலைகீழ் வடிகட்டிகள் 
4. கான்கிரீட் தளம் 
5. புதைந்த பின் தளம் 


3 


புதையும் தரைத் தளத்திற்கு வெண்டிய கற்களின் அளவை , 
கரைச் சரிவுகளில் உபயோகப்படுத்தப்படும் அளவைவிட 25 விழுக் 
காடு கூடுதலாகக் கொண்டு அமைக்கவேண்டும் . 


14.14 . பிட்சிங் செய்யப்பட்டத் தீவுகள் ( Pitched islands ) 


ஆற்றில் அமைக்கப்படும் பொறியியற் பணிகளை நோக்கி 
ஆற்றுப்பாய்வைத் திசை திருப்பிவிடும் வகையில் ஆற்றின் மத்தி 
யில் எல்லாப் பக்கங்களிலும் பிட்சிங் செய்யப்பட்ட சில தீவுகளை 
அமைப்பதுண்டு . இத் தீவுகள் ஆற்றில் ஒரு கொந்தளிப்பை 
( turbulence ) ஏற்படுத்தி , அதன் பக்கங்களில் அரிப்புப் பள்ளங்களை 
ஏற்படுத்துகின்றன . நீர்ப்பாய்வு இப்பள்ளங்களை நோக்கி இழுக்கப் 
படுவதால் , இத்தீவுகள் நீர்ப்பாய்வைத் தன்னோக்கி ஈர்க்கும் வகை 
யில் செயற்படுகின்றன . இதனால் கரையோரமாகப் பாய்ந்து 
கொண்டிருந்த ஆற்றுப் பாய்வைத் திசை திருப்பிவிட முடிகிறது . 


14-15 . மூழ்குநிலை 

மூழ்குநிலை குறுமட்ட அணைகள் ( Submerged sills ) or 
( Submerged dykes ) . 

சில சமயங்களில் ஆற்றில் ஏற்படும் அதிக அளவு அரிப்பு 
அதனால் ஏற்படும் ஆழம் இவற்றை எதிர்த்துச் செயற்படும் வகை 
யில் இவ்வகை அணைகள் கட்டப்படுகின்றன . ஆற்றுப் படுகை 
எளிதில் அரிக்கப்படும் நிலையிலிருந்து , அதன் கூரிய வளைவுப் பாதை 
யின் கரைகள் இயற்கையாக அல்லது செயற்கையாகக் கட்டிறக்க 


ஆற்றுநீர் வழிப்படுத்திப் பணிகள் 


307 


ளது . 


மாக அமையும் சந்தர்ப்பங்களில் , படுகையில் அதிக அளவு அரிப்பு ஏற் 
படுகிறது . இதன் நீரின் ஆழமும் கூடுதலாகிறது . உதாரணமாக , 
கங்கை ஆற்றில் , காசியில் அமைக்கப்பட்ட காட் ( ghat ) என்று 
அழைக்கப்படுகின்ற படித்துறைகளின் அருகில் இந்நிலை ஏற்பட்டுள் 

இந்நிலையில் அரிப்பு ஏற்படுவதை எதிர்த்துச் செயற்படும் 
வகையில் மூழ்குநிலை குறுமட்ட அணைகளை அமைக்கலாம் . அரிப்பு 
ஏற்படும் இடங்களில் , குறிப்பிட்ட இடைவெளிகளில் வரிசையாக 
இவ்வணைகள் அமைக்கப்படவேண்டும் . இவ்வணைகளின் 

மேல் 
மட்டத்தை இயற்கையான படுகை மட்டத்திலோ அல்லது சிறிது 
குறைத்தோ அமைக்கலாம் . மேல் மட்டத்தையும் , அணைகளுக் 
குள்ள இடைவெளிகளையும் மாதிரி அமைப்புகளை அமைத்து 
( models ) நிர்ணயிக்க வேண்டும் . 


14-16 . மூடி அணைகள் ( Closing dykes ) 

ஆற்றின் சில கிளை வாய்க்கால்களை மூடவேண்டிய சந்தர்ப்பங் 
களில் இவ்வகை அணைகள் கட்டப்படுகின்றன . இவ்வாறு கிளைகளை 
மூடுவதால் ஆற்றுப் பாய்வை ஒரு குறிப்பிட்ட ஆற்றுப் பாதையில் 
மட்டுமே செலுத்த இயலும் . இவ்வணைகளை கிளைக் கால்வாய்களில் 
அமைத்து , அதில் நாளடைவில் ஒரு மண்படிவை ஏற்படுத்திப் 
பின் நீரோட்டத்தை முற்றிலும் தடை செய்ய இயலும் . 


மேற்கோள் - நூற் பட்டியல் 

( BIBLIOGRAPHY ) 


1. Col. W. M. Ellis Irrigation College of Engineering 

Manual, Government Press , Madras , 1955 . 
2. W. P. Geager , J. D.Justin and J. Hinds, Engineering for 

Dams Vol 1, II and III Wiley Eastern Private Limited , 

New Delhi, 1968 . 
3. V. B. Priyani, " The Fundamental Principles of Irrigation 

and Water Power , Charotar Book Stall , Anand , 1967 . 
4. G. D. Joglekar, ‘ Irrigation Engineering , United Book 

Corporation , Poona . 
5. Bharat Singh , Fundamentals of Irrigation Engineering 

Nem Chand & Bros. Roorkee , 1964 . 
6. United Nations , Flood Control Series No. 6. Standards for 

Methods and Records of Hydrologic Measurements”, 

Bangkok , 1954 . 
7. R. K. Linsley Jr., Applied Hydrology , Mc Graw Hill 

Book Co. , New York , 1949 . 
8. Irrigation Canal Falls GB . 1. P. Publication No. 10 . 
9. United Nations, Flood Control Series No. 4 , River Training 

and Bank Protection ”, Bangkok . 
10. C. C. Inglis , “ The Behavioir and Control of River and 

Canals , Publication No. 13. Research Station , Poona , 
11. Strester, Fluid Mechanicse 
12. Chow V. T. , Open channel Hydraulics. 
13. Linsley and Franzini , Elements of Hydraulic Engnieering , 
14. Linsley , Kohler and Panlhus, Appliecl Hydrology . 
15. Barrows, Water Power Engineering 
16. Barrows, Floods, their Hydrology and control . 
17 , Meinzer , Hydrology . 
18. Wisler and Brater, ‘Hydrology . 
19. Shore Protection - Planning and 

Design Technical 
Report No. 4. , Third Edition , 1966. Department of the 
Army Corps of Engineers, Washington , D. C., 20402 . 


கலைச்சொற்கள் 


( ஆங்கிலம் - தமிழ் ) 
( இப்புத்தகத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள ஆங்கில வார்த்தை 
களுக்குக் கூடுமானவரை , பொருத்தமான தமிழ்ச் சொற்கள் மிக்க 
பிரயாசை எடுத்துக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன . அகராதியில் நேரடி 
யாகக் கண்டுபிடிக்க முடியாத சொற்களுக்கு அவை உபயோகப்படுத்தப் 
படும் சந்தர்ப்பத்தைப் பொறுத்தும் பொருளைப் பொறுத்தும் தமிழாக்கம் 
தரப்பட்டுள்ளன . ) 


Absolute module 
Abutment 
Afflux 
Afforestation 
Agricultural engineering 
Aggrading type 
Air vent 
Alluvial plain 

river 
Alluvium 
Alkalinity 
Alignment 
Annealed 
Anicut 
Arch action 
Arid 
Artificial canal 
Asphaltic lining 
Automatic 


A 
தனி வழி மீள் நிலை 
அணைவு , கரையொட்டுச் சுவர் 
நீர் மட்ட உயர்வு 
காடுகளை உண்டாக்குதல் 
வேளாண்மைப் பொறியியல் 
வண்டலூட்டிய வகை 
காற்று வழி 
வண்டல் வெளிப் பிரதேசம் 
வண்டல் மண் ஆறு 
வண்டல் மண் 
காரச்சத்து 
போக்கு , திசை 
குளிரவைக்கப்பட்ட 
அணைக்கட்டு 
கமான் பண்பு 
வரண்ட 
செயற்கைக் கால்வாய் 
தார்வகைத் தளம் 
தானே இயங்குபவை 


- 


B 


Bacteria 
Barrage 
Barrier 
Baffle plate 
Base 


கிருமி 
அணைக்கட்டு , நீர் நிலைப்படுத் 
தடுப்புச் சுவர் 
தடுப்புப் பலகை 
அடிமட்டம் 


310 


நீர்ப்பாசனம் 


Base period 
Bed 
Bed silt 
Bed slope 
Bell mouth entrance 
Black cotton soil 
Bligh s creep theory 
Borrow pits 
Breaching section 


ஆதாரக் காலம் 
படுகை 
படுகை வண்டல் 
படுகைச் சரிவு 
மணி உரு நுழைவாய் 
கரிசல் மண் 
ப்ளையின் கசிவுக் கோட்பாடு 
வெட்டுக் குழிகள் 
உடைப்புப் பகுதி 


G 


Canal 
Canal system 
Canal syphon 
Canal regulator 
Catchment 
Casing 
Capacity 
Centre of gravity 


Check dams 
Chute falls 
Closing dykes 
Coarse sand 

silt 
Coefficient of variation 
Combined catchment 
Command of land 
Consolidation 
Conjugate depth 
Concrete 
Contour plan 
Constant angle dam 


கால்வாய் , வாய்க்கால் 
கால்வாய்ப் பாசனமுறை 
கால்வாய் ஸைஃபன் 
கால்வாய் நீர் நிலைப்படுத்தி 
நீர்ப் பிடிப்பி 
மூடி மண்டலம் 
கொள்ளளவு 
புவியீர்ப்புக் கேந்திரம் அல்லது 
மையம் 
நிலைப்படுத்தி அணைகள் 
சறுக்கு வீழ்ச்சி 
மூடி அணைகள் 
பெருமணல் 
பெரு வண்டல் 
வேறுபாடுக் குணகம் 
மொத்த நீர்ப் பிடிப்பான் 
பாசனத்திற்குட்பட்ட நிலம் 
நீரகற்றல் 
இணை ஆழம் 
கான்கிரீட் 
உருவரை கிடைப்படம் 
மாறாத கோணம் கொண்ட 

அணை 
மாறாத ஆரம் கொண்ட அணை 
கட்டிட இணைப்பு 
சுருங்கிணைப்பு 
ஒருங்குமாறு 
நீரைச் சேமித்தல் 
மாறிலி 


Constant radius dam 
Construction joint 
Contraction joint 
Converge 
Conserving water 
Constaint 


கலைச்சொற்கள் 


311 


- 


Core wall 
Coordinates 
Cracks 
Crest level 


1 , gates 


Creeping length 

coefficient 
Critical velocity 
Croteh 
Crossing 
Cross sectional area 
Cross current 
Crop period 
Cut off wall 
Cut off trench 
Current meter 


உள்ளுருச் சுவர் 
அச்சுத்தூரங்கள் 
வெடிப்புகள் 
மேல் மட்டம் 
மேல் மட்டத் தடுப்பிகள் 
ஊடுருவல் நீளம் 
ஊடுருவல் குணகம் 
வரம்பு நிலைவேகம் 
நீர்த்தாரை சேருமிடம் 
குறுக்கிணைப்பு 
குறுக்கு வெட்டுப் பரப்பளவு 
குறுக்கு நீரோட்டம் 
பயிர்க் காலம் 
தடைச் சுவர் 
தடுப்புக்கால் 
நீரோட்ட மானி 


D 


Dam 
Dam stone 
Data 
Deep sluices 
Deformation 
Deflector 
Degrading type 
Deltaic tracts 
Demand curve 
Depth of cutting 
Depression storage 
Diaphragon stone 
Direct irrigation 
Directrix 
Discharge 

efficiency 
Distribution works 
Distributories 
Diversion weir 
Divide wall 
Downstream 


அணை 
அணைக் கல் 
விவரங்கள் , குறிப்பீடு 
ஆழ் மதகுகள் 
தகவு 
திசை திருப்பி 
வண்டல் நீக்கிய வகை 
கழிமுகப் பிரதேசங்கள் 
தேவை கூட்டு வரைகோடு 
பள்ள ஆழம் 
தரையிலுள்ள பள்ளத் தேக்கம் 
இடைத்திரைக்கல் 
நேரடிப் பாசனம் 
இயக்குவரை 
பாய்வு வீதம் 
பாய்வுத் திறன் 
பங்கீட்டுப் பணிகள் 
கிளைக்கால்வாய்கள் 
திருப்புச் சிற்றணை 
பிரிப்புச் சுவர் 
கீழ்ப்புறம் 


நீர்ப்பாசனம் 


312 


Drainage work 

gallery 


வடிகாற்பணி 
வடிகால் சுரங்கம் 


Drum gate 
Dry year 
Dry stone 
Duty 


தொட்டிக் கதவு 
வரட்சி ஆண்டு 
உதிரிக்கல் 
நீர்த் தேவை 


E 


--- 


பாலா 


Earth work 
Earth pressure 
Earthern dam 
Eccentricity 
Eddy 
Echo sounder 
Eddy chamber 
Elastic 
Embankment 
Energy dissipating device 


மண் வேலை 
மண் அழுத்தம் 
மண் அணை 
மையவகற்சி 
நீர்ச்சுழல் 
எதிரொலி ஆழமானி 
நீர்ச்சுழல் தொட்டி 
மீள் இயல்பு 
மேட்டுக்கரை 
நீர்ச் சக்தியை சிதறிடும் 
தொட்டி 
நீர்ச்சக்தி சிதறிடல் அல்லது 

நீக்கல் 
ஒரு சம நிலை 
சம அழுத்தக் கோடு 
அரிப்பு 
வெளி வேகம் 
வெளிமுனைச் சரிவு 
நீட்டல் 


dissipation 


--- 


- 


Equilibrium 
Equipotential line 
Errosion 
Exit velocity 
Exit gradient 
Extrapolation 


F 


Factor 
Factor of safety 
Falling flood 


-- 


Fan shape 
Fall 
Faults 
Field bodhies 
Field channels 


காரணி 
பாதுகாப்புக் காரணி 
வடியும் அல்லது குறையும் 

வெள்ளம் 
விசிறி உரு 
வீழ்ச்சி 
வெடிப்புகள் 
வயற்போதிகள் 
வயற் கால்வாய் அல்லது வரப் 

புக் கால்வாய் 
நிலைத்த உருளைத் தடுப்பான் 


---- 


Fixed roller gate 


கலைச்சொற்கள் 


313 


--- 


Filter 
Fine silt 
Fish ladder 
Flood 

Bank 
Control 
moderating capacity 


--- 


---- 


routing 
Float 
Flow irrigation 
Flownet 
Flare 
Flush inlet 


வடிகட்டி 
நுண்ணிய வண்டல் 
மீன் ஏணி 
வெள்ளம் 
வெள்ளக்கரை 
வெள்ளத் தடுப்பு 
வெள்ளத்தை மிதப்படுத்தும் 

திறன் 
வெள்ள வழிப்படுத்தல் 
மிதவை 
பாய்வுப் பாசனம் 
பாய்வு வலை 
கிடை நிலைச் சரிவு 
மட்ட உள்வழி 
மட்ட வெளியேற்றி 
சூத்திரம் 
அமைப்பு சட்ட படல் 
அடித்தளம் 
தொடர் வடுக்கம் 
கட்டின்மை இடைவெளி 
தனிநிலைச் சுழல் 
கட்டின்மை நீர்ப்பிடிப்பான் 
உராய் விழிப்பு 
உராய்வு காரணி 
முழு ஆதிக்கம் 
தேக்க முழுமட்டம் அல்லது 
நிறை தேக்க மட்டம் 
செயற்கூறு 


Flush escape 


--- 


Formula 
Form work 
Foundation 
Frequency 
Free board 
Free vortex 

Catchment 
Frictional loss 

Factor 
Full command 
Full reservoir level 


--- 


22 


Function 
Funnel 


புனல் 


Groyne 
Gratc 
Groove 
Grout 
Guide bank 


G 
பிரிப்புச் சுவர் , குறுக்குக்கரை 
கிராதி 
வரிப்பள்ளம் 
சிமெண்டுப் பால் 
வழிப்படுத்திக் கரை 


H 


Heavy soil 
Heavy silt 


கன ரக மண் 
பெரு வண்டல் 


314 


நீர்ப்பாசனம் 


Head works 
Heat of hydration 
Horizantal 
Hollow drum 
Homogeneous 
Hydrological Investigation 
Hydraulic jump 

gradient 
radius 
Fill dams 


தலைமைப் பணிகள் 
நீர்ச்சேர்க்கை வெப்பம் 
கிடைநிலை 
உள்ளீடற்ற தொட்டி 
ஒரு படித்தான 
நீர்ப் பண்பியல் ஆய்வு முறை 
நீர்த்துள்ளல் 
நீர்மட்டச் சரிவு 
நீராரம் 
நீரினால் உருவாக்கப்பட்ட அணை 


-- 


I 


- 


Ice pressure 
Ideal region channel 
Impervious blanket 
Impermeable cutoff wall 
Impact 
Impervious apron 
Inert 
Inertia 
Interfered pile 
Inferfering pile 
Inland navigation 


பனிக் கட்டி விசை 
குறிக்கோள் படிந்த கால்வாய் 
நீர்ப்புகாப் போர்வை 
நீர்ப்புகா தடுப்புச் சுவர் 
தாக்குதல் 
நீர்ப்புகாத் தரைத் தளம் 
உயிரற்ற 
நிலைமம் 
தலையிடப்படும் குத்தூண் 
தலையிடும் குத்தூண் 
உள் நாட்டு நீர்ப் போக்கு 

வரத்து 
வெள்ளப் பாசனம் 
தடைப்பட்ட நீர்ப் பிடிப்பி 
நீர்ப்பாசனம் 
பாசனப் பயிர் 
பாசனப் பணி 
பாசனப் பெட்டி உருப் பாலம் 
பாசனச் சிறு பாலம் 
சம மழை வரைகோட்டு முறை 


--- 


--- 


Inundation Irrigation 
Intercepted catchment 
Irrigation 
Irrigated crop 
Irrigation work 
Irrigation box culvert 

culvert 
Isohyetalmethod 


Jump height curve 


J 

நீர்த்துள்ளல் ஆழக் கோடு 
K 
இணைப்பான்கள் 
முக்கியப் புள்ளிகள் 
கென்னடியின் கோட்பாடு 
காரிஃப் பருவம் 


--- 


Keys 
Kcy points 
Kennedy s theory 
Kharif season 


--- 


- 


- 


கலைச் சொற்கள் 


315 


L 


Land marks 
Lagoon 
Launching apron 
Levees 
Level crossing 
Lift irrigation 
Light soil 
Limiting value 
Lip 
Log line 
Low diversion weir 
Lower reach 
Low pressure grouting 


நிலக்குறிகள் 
உப்பங்கழி 
புதையும் தரைத் தளம் 
வெள்ளக்கரைகள் 
சம மட்டக் கடத்தி 
ஏற்றப் பாசனம் 
இலேசான மண் 
எல்கை மதிப்பு 
உதடு 
லாக் லைன் 
குறுமட்ட திருப்புச் சிற்றணை 
கீழ்ப்பகுதி 
தாழழுத்தப் பால் பாய்ச்சுதல் 


Main apron 


--- 


Main canal 
Major distributory 
Masonny aqueduct 


--- 


-- 


Masonny barrier 
Mass inflow curve 
Mass curve 
Maximum discharge 
Meandering 
Medium soil 
Minor distributing 
Minus correction 
Model 
Model analysis 
Modular outlet 
Multipurpose project 


மூலத் தளம் 
பெருவாய்க்கால் 
பங்கீட்டுப் பெருவாய்க்கால் 
கட்டிட அக்விடக்டு அல்லது 

நீர்க்குழல் 
கட்டிடவகை தடுப்புச் சுவர் 
உட்பாய்வு கூட்டு வரை கோடு 
கூட்டு வரை படம் 
அதிகபட்சப் பாய்வு வீதம் 
வளைவு நெளிதல் 
மிதவகை மண் 
பங்கீட்டுச் சிறுகால்வாய் 
கழிவுத் திருத்தம் 
மாதிரி அமைப்பு 
உரு அமைப்பு ஆய்வு 
சாரா வெளிவழி 
பல்நோக்குத் திட்டம் 


- 


N 


| 


Nappe 
Natural escape 
Non automatic 
Non modular outlet 
Notch 


நீர்த்தாரை 
இயற்கை வெளியேற்றி 
தானே இயங்காதவை 
சார்வெளிவழி 
கலுங்கு அல்லது காடி 


316 


நீர்ப்பாசனம் 


O 


முகம் 


Obstructors 
Obstructed crest 
Open head 
Outlet sluices 
Outflow 
Overflow 


வண்டற் தடுப்பிகள் 
தடைப்பட்ட மட்டம் 
திறந்த தலைமை முனை 
வெளியேற்று மதகுகள் 
வெளிப்பாய்வு , மேற்பாய்வு 
மேற்பாய்வு 


P 


கட்யடி 


Parent chanal 
Percolation 
Period of growth 
Perennial irrigation 

river 

canal 
Pervious 
Permeable 
Period of Record 
Pick up weir 
Piping 
Plus correction 
Pord level 


மூலக்கால்வாய் 
நீர் ஊடுருவல் 
வளர்ச்சிக் காலம் 
வற்றாப் பாசனம் 
வற்றா ஆறு 
வற்றாக்கால்வாய் 
நீர்ப்புகு 
ஊடுருவிப் பரவக் கூடிய 
புள்ளி விவரக் காலம் 
துணைச் சிற்றணை 
பைப்பிங் 
கூட்டுத் திருத்தம் 
தேக்க மட்டம் 
மண்ணுள் அழுத்தம் 
முதலியக்கம் 
வீச்சு 


-- 


--- 


Pore pressure 


Preining 
Projection 


Qe 


Quick acceleration 


-- 


வேக முடுக்கம் 


R 


Www 


- 


Rabi season 
Radial gate 
Rain grown crops 
Range of modularity 
Reflex action 
Regione 
Regione theory 
Reinforced concrete breast 


ராபிப் பருவம் 
ஆரக் கதவு 
மழை வளர்ப்பு பயிர் 
மீள் நிலை இடைத் தொலைவு 
எதிர் விளைவு 
படிந்த 
படிந்த கோட்பாடு 
கற்காரை மார்புச் சுவர் 
R. C. மார்புச் சுவர் 


| 


| 


- 


wall 


- - 


கலைச் சொற்கள் 


317 


Repelling groynes 


--- 


- 


Resonamce 
Retaining wall 
Return wall 
Revetmeni 
Rim of dam 
Rip - rap pitching 


--- 


--- 


விலக்கும் நெட்டாங்குக் 

கரைகள் 
ஒருங்கு இயைவு 
மண் தாங்கிச் சுவர் 
திரும்புச் சுவர் 
நீர்ப்புகாத் தளங்கள் 
அணையின் ஓரம் 
ரிப் ராப் பிட்சிங் , 

உதிரிக் கற்களாலான தளம் 
ஆற்று - வாய்க்காற் பாசனம் 
ஆற்றை வழிப்படுத்தும் 

பணிகள் 
ஆற்றுச் சிற்றணை 
உதிரிப் பாறை அணை 
பாறைக் கீழ் முனை 
உருட்டி அழுத்தி நிரப்பு அணை 
வேர் மண்டலம் 


-- 


River - canal irrigation 
River training works 


----- 


River weir 
Rock fill dam 
Rock toc 
Rolled fill dams 
Root zone 


| 


--- 


S 


Saddle syphon 
Salt efflorescence 
Scour 
Scour depth 
Seam 
Seasonal canal 
Sector gate 
Seepage line 
Semi arid region 
Self weight 


சேண உரு ஸைஃபன் 
உப்பரித்தல் 
மண்ணரிப்பு 
அரிப்பு ஆழம் 
இணைப்பு 
பருவக்கால்வாய் 
ஆரைச் சிறைக் கதவு 
நீர்க் கசிவுக் கோடு 
குறை வரண்ட பிரதேசம் 
சொந்த எடை , அல்லது தன் 


- 


--- 
--- 


எடை 


Sequent depth 
Settlement 
Sharp crested weir 
Shearing strength 


--- 


இணை ஆழம் 
புதையிறக்கம் 
கூரிய மேல்மட்டச் சிற்றணை 
வெட்டு விசையைத் தாங்கும் 
திறன் 
வெட்டு விசை 
சுருங்குதல் 
குழாய் வழிப்பான் 
மட்திட்டு 
நழுவடைப்பி 


Shearing resistance 
Shrinkage 
Shaft spillway 
Shoal 
Shutter 


- 


நீர்ப்பாசனம் 


318 


ஷாட் க்ரீட் தளம் 
சல்லடைப் பகுப்பாய்வு 
அடிக்கட்டை மட்டம் 
வண்டல் விலக்கி 
மண்படிவு 
வண்டல் நீக்கி 
வண்டல் பிரிப்பிகள் 
வண்டற் சிறகுச் சுவர் 
ஒரு படி வடிவமைப்பு 


Shot crete lining 
Sieve analysis 
Sill level 
Silt excluder 
Silting 
Silt - ejectors 
Silt extractors 
Silt vane 
Single step method 
Simple arithmetic 

--mean method 
Syphon spillway 
Side channel spillway 
Ski jump bucket 
Slipping 
Slide 
Sloping weir 
Sloping glacis 
Sloping apron 
Sluice barrel 
Soil mechanics 
Solid weir 
Sounding ladder 
Sounding rod 
Span 
Spacing 
Spiltway 

capacity 


கூட்டு சராசரி முறை 
ஸைஃபன் வழிப்பான் 
பக்கக்கால்வாய் வழிப்பான் 
சறுக்குத் துள்ளல் தொட் : 
வழுக்குதல் 
நழுவுதல் 
சரிவுச் சிற்றணை 
தீர்ப்புகாச் சரிவுத்தளம் 


- 


மதகுக் குழாய் 
மண்ணியல் 
திடச் சிற்றணை 
ஆழ அளவை ஏணி 

அளவைக்கோல் 
இடைவெளி 
இடைவெளி 
வழிப்பி 
வழிப்பியின் நீர் வெளியேற்றும் 


--- 


Splay wall 
Spoil bank 
Spur 
Standard 
Staggar 
Storage reservoir 
Storm rain 
Storage irrigation 
Sub tropical 
Sub critical 
Subsidiary dam 


இடை நிலைச் சரிவுச் சுவர் 
உதவாக் கரை மேடு 
மேடு 
திட்ட வரை 
முன்னும் பின்னுமாக 
நீர்த் தேக்கம் 
வெள்ள மழை 
தேக்கப் பாசனம் 
மிதவெப்ப 
குறை வரம்பு நிலை 
துணை அணை 


- 


-- 


கலைச் சொற்கள் 


319 


Substitute 
Sub soil water 
Submerged weight 
Sub surface flow 
Subsidiary embankment 
Submerged unit weight 
Sudden draw down 


---- 


Surface slope 
Surface flow 
Surface run off 
Surplus work 


- 


Suspended silt 
Super critical 
Swan neck 


--- 


Tailwater depth 
Talus 
Tank 
Tank sluice 
Temperature spiss 
Tension 
Theissen Polygon 
Theodolite 


மாற்றுப்பணி 
நில நீர் , குறை மண்ணீர் 
மூழ்கு எடை 
நிலத்தின் கீழ் நீரோட்டம் 
அணைத்தடுப்பி 
மூழ்கு நிலை அலகு நிறை 
நீர்மட்டம் திடீரென்று 

குறைபடுதல் 
தரைச் சரிவு 
தரைப் பாய்வு 
தரை மேற்பாய்வு 
மிகைநீர் போக்கி , மறுகால் 

பணி , மிஞ்சியப்பணி 
மூழ்கு மிதவை வண்டல் 
மிகை வரம்பு நிலை 
வாத்துக் கழுத்து 
T 
கீழ்முனை ஆழம் 
உதிரிக்கற் தளம் 
கண்மாய் , ஏரி 
கண்மாய் மதகு 
வெப்பத்தகைவு 
இழு விசை 
தீசன் பல்கோணம் 
சுழற்கோண அளவுக் கருவி , 
தியோடொலைட் 
தொண்டை 
முழு ஆழக்கல் 
கோடகம் சார்ந்த கலுங்கு 
குறுக்கிணைப்பு 
நெட்டாங்கு 
வெப்ப நாடு 
குழாய்க் கிணறு 
சுரங்கப் பாதை 
கலங்கல் 
கொந்தளிப்பு 
வயல்வரப்பு அல்லது புல் கரை 
U 
அலகுக் கால அளவு 
அலகு எடை 


Throat 
Through stone 
Trapezoidal notch 
Transverse joint 
Transverse 
Tropical country 
Tube well 
Tunnel 
Turbid 
Turbulence 
Twef band 


- 


Unit duration 
Unit weight 


320 


நீர்ப்பாசனம் 


Uniform flow 
Unit hydrograph 
Unlimited 
Under mining 
Under sluices 
Uplift force 
Upper layer 
Upper reach 
Upstream 


--- 


சீரான பாய்வு 
அலகு நீர் வரை படம் 
எல்லையற்ற , வரையறாத 
அடித்தள மண்ணரிப்பு 
கீழ் மதகுகள் 
உயர் தூக்கு விசை 
மேலடுக்கு 
மேற்பகுதி 
மேற்புறம் 
V 
வெற்றிடம் , வெற்றிட 

அழுத்தம் 
பள்ளத்தாக்குப் பாசனம் 
மாறியல் நிலைக்கூறு 
வெக்டர் 
அணுகும் நீர் வேகம் 
குத்து வீழ்ச்சிற்றணை 
வெஞ்சூரி மானி 
வெஞ்சூரி பாய் தடம் 
சுழற்பாய்வு 


Vacuam 


-- 


Valley irrigation 
Variable 
Vector 
Velocity of approach 
Vertical drop weir 
Venturi meter 
Venturi flume 
Vortex flow 


W 


Water logging 


Water way 


மண்ணீர்ச் சிக்கல் 
நீர் வழி 
நீர்ப்பரப்பளவு 
நீர் விசை 
நீர் மெத்தை 
மேட்டுச்சி 
நில நீர் மட்டம் 


எடை 


Water spread area 
Water Thrust 
Water cushion 
Water shed 
Water table 
Weight 
Weir 
Well irrigation 
Watted perimeter 
Winch 
Wind Force 
Wild life preservation 


சிற்றணை 
கிணற்றுப் பாசனம் 
நீரொட்டுச் சுற்றளவு 
விஞ்சு 
காற்று விசை 
வன விலங்கு பராமரிப்பு 


Z 


Zone 


மண்டலம் 


